ஸ்ரீ: 


ஸ்ரீமதே ராமாநுஜாய நம: 


ஸ்ரீவைஷ்ணவரத்நமாலா 
அன்னபுகழ்‌ முடும்பை அண்ணல்‌ உலகாசிரியன்‌ 
இன்னருளால்‌ செய்தருளிய 


ரவசநபூ,ஷணம்‌ 


மூன்றாவது ப்ரகரணமான 


அதி,காரிநிஷ்ட,ாப்ரகரணம்‌ 


திருநாராயணபுரத்து ஆய்‌ (ஜநந்யாசார்யர்‌) , 
மணவாளமாமுனிகள்‌ அருளிச்செய்த 
வ்யாக்‌_யாநங்கள்‌ , 
மாமுனிகள்‌ வ்யாக்‌,யாநத்துக்குத்‌ 
திருமழிசை அண்ணாவப்பங்கார்‌ ஸ்வாமி, 
பெரும்புதூர்‌ ஒன்றான எம்பார்ஜீயர்‌ ஸ்வாமி 
அருளிய அரும்பத_வுரைகளும்‌ 
இன்னமொரு அரும்பத,வுரையும்‌ 
அடங்கியது 


பதிப்பாசிரியர்‌ 
ஸ்ரீ.௨..வே. கோயில்‌ ஆத்தான்‌ விஜயராகவாசார்யஸ்வாமி 
ஸ்ரீ.உ.வே. காரப்பங்காடு வேங்கடாசார்ய ஸ்வாமி நினைவு வெளியீடு 


ஸர்வஜித்‌, வைகாசி விசாகம்‌ 30-5 - 2007 விலை ரூ.250 


டி | «i 
aang ANA 


௧] 


Y 


TT 


ஸ்வாமி 


ப்‌ 


ஈசார்‌ 


£ரப்பங்காடு வேங்கட 


மயி, ௧ 


0 


க 


+ 


(1) 
ஒரு விண்ணப்பம்‌ 


வேதார்த்தம்‌ என்று தொடங்கும்‌ ஸ்ரீவசநபூஷணம்‌, மராஸ்த்ரங்களின்‌ பரமரஹஸ்யமான அர்த்தங்களை 
நமக்குத்‌ தெரிவித்து ப்ரபந்நர்களான நமது வாழ்க்கையைச்‌ செம்மைப்படுத்துவதிலே நோக்கு 
உடையது. இதைக்கொண்டு நாம்‌ பயன்பெறவேண்டுமேயன்றி விளக்கில்‌ விழுந்து மடியும்‌ விட்டில்‌ 
பூச்சியைப்போல்‌ நாரமடையக்கூடாது. இந்நூலில்‌ ஆசார்யலக்ணம்‌ , மிஷ்யலக்ஷ்ணம்‌ முதலியவை 
கூறப்பட்டுள்ளன. அவற்றைக்கொண்டு இன்ன ஆசார்யனுக்கு இன்ன லக்ஷணங்கள்‌ இல்லையே 
என்பது போன்ற விசாரங்களில்‌ நாம்‌ ஈடுபட்டால்‌ நமக்கு ஆத்மநாமாம்‌ உறுதி. ஒருவன்‌ ஆசார்யபதம்‌ 
வஹிக்கும்போது ஆசார்‌ யலக்ஷ்ணங்கள்‌ தன்னிடம்‌ நிறைந்திருக்கின்‌்றனவா என்றும்‌, தான்‌ 
ரிஷ்யனாயிருக்கும்போது தன்னிடம்‌ ிஷ்யலக்ஷணங்கள்‌ கூடியிருக்கின்றனவா என்றும்‌ தன்ன 
ஆராய்ந்து நேர்வழிப்படுவதே விவேகமாகும்‌. குறிப்பாக மூன்றாம்‌ நாலாம்‌ ப்ரகரணங்களை அதிகரிக்கும்‌ 
பொழுது இவ்விஷயத்தை நாம்‌ கவனத்தில்‌ கொள்ளவேண்டும்‌. மேலும்‌, * இத்துகைய 
குணாதிமயங்களைப்‌ பெற்றவரன்றோ நம்‌ ஆசாரியன்‌ ” என்று ஆசார்யவைபவம்‌ அறிந்து இன்புற 
வேண்டும்‌ என்பதாலும்‌ நாம்‌ ஆசார்யலக்ஷணங்கள்‌ பற்றித்‌ தெரிந்துகொள்கிறோம்‌. 


இந்த க்ரந்தத்துக்கு உள்ள ஏற்றத்தை மாமுனிகள்‌ ஏழுபாசுரங்களினால்‌ தமது உ.பதேசரத்தின மாலையில்‌ 
வெளியிட்டிருக்கிறார்‌ . பெரியாழ்வார்‌ ஆண்டாளின்‌ திருத்தகப்பனார்‌ , பெருமாளுக்கே மாமனார்‌, 
புஷ்பகைங்கர்யத்தில்‌ மிகவும்‌ ஈடுபாடு கொண்டவர்‌ , பரதத்வநிர்ணயம்‌ செய்தருளியவர்‌ என்பன 
போன்றவை உண்மையானாலும்‌ அவற்றைப்‌ பெருமையாக மாமுனிகள்‌ உபதேசரத்தின மாலையில்‌ 
புகழ்ந்து கூறவில்லை. அவருடைய க்ரந்தங்களால்‌ அவருக்கு ஏற்பட்ட பெருமை அத்தனை பெரியது. 
அதிலும்‌ இனிய தமிழில்‌ நம்‌ உள்ளம்‌ உருகும்படியும்‌, பிள்ளைத்தமிழுக்கே இலக்கணமாயும்‌ 
பெரியாழ்வார்திருமொழி அமைந்திருந்தாலும்‌ திருப்பல்லாண்டு எனும்‌ சிறிய ப்ரபந்தத்துக்கு உள்ள 
ஏற்றம்‌ இல்லை. “பல்லாண்டு பாடிய நம்‌ பட்டர்பிரான்‌'” என்று திருப்பல்லாண்டையிட்டே 
ஆழ்வாருக்குப்‌ பெருமை கூறப்படுகிறது. “உண்டோ திருப்பல்லாண்டுக்கு ஒப்பதோர்‌ கலைதான்‌” 
என்பதும்‌ காணத்தக்கது . 


அதேபோல்‌ நம்பெருமாளை நமக்கு ரக்ஷித்துக்கொடுத்தது போன்ற பெருமைகள்‌ இருந்தாலும்‌ பூர்வர்கள்‌ 
அரும்பெரும்‌ நிதியாக நமக்கு அளித்த ரஹஸ்யார்த்தங்களை க்ரந்தவடிவில்‌. அமைத்துக்கொடுத்தது 
பிள்ளைலோகாசார்‌ யருக்கு ஒப்பற்ற பெருமையாகும்‌. அவ்வாறான அஷ்டாதமாரஹஸ்யம்‌ எனும்‌ 
பதினெட்டு ரஹஸ்யங்கள்‌ இருந்தாலும்‌ , முன்னோர்களின்‌ கருத்துக்களோடு அவர்களது ஸ்ரீஸூக்தி- 
களைக்‌ கொண்டே தொகுத்த இந்த ஸ்ரீவசநபூஷணத்துக்குள்ள பெருமை வேறு எந்த ரஹஸ்யத்துக்கும்‌ 
இல்லை என்பது ஸம்ப்ரதாயம்‌. இப்படி ஸ்ரீவசநபூஷணத்தால்‌ பிள்ளைலோகாசார்யருக்கு ஏற்பட்ட 
பெருமை வேறு எந்த காரணத்தினாலும்‌ இல்லை என்பதும்‌ திண்ணம்‌. 


ஸ்ரீவசநபூஷணத்திற்கு ஆய்‌ ஜநந்யாசார்யரும்‌ மாமுனிகளும்‌ அருளிய இரண்டூ அத்புதமான 
வ்யாக்யாநங்கள்‌ உள்ளன . அவ்விரண்டையும்‌ இங்கு நாம்‌ அநுபவிக்கும்படி தொகுத்திருக்கிறோம்‌. 
மாமுனிகளின்‌ வ்யாக்யாநம்‌ மிகவும்‌ எளிமையானது; புரிந்து கொள்வது மிக எளிது. எனவே 
இதுவே நமக்குப்போதுமானது என்று சிலர்‌ எண்ணுகிறார்கள்‌. உண்மையே; ஆனால்‌ இவ்வாறு 
நாம்‌ பெறும்‌ ஜ்ஞாநம்‌ மிகவும்‌ அளவுபட்டதாயிருக்கும்‌; ஸந்தேஹங்களைப்‌ போக்க இயலாமற்போகும்‌. 
மாமுனிகள்‌ எதற்காக ஒவ்வொரு பதத்தையும்‌ ப்ரயோகித்திருக்கிறார்‌ என்பது விளங்காமல்‌ போகும்‌. 


(ii) 

ஒரு பதத்தை எடுத்துவிட்டு வேறொரு பதத்தை நாம்‌ இட்டால்‌ தாத்பர்யமே மாறிவிடும்‌. அதன்‌ 
அர்த்தகாம்பீர்யம்‌ இத்தகையது என்று அல்பமதிகளால்‌ அறியமுடியாது. எனவேதான்‌ இந்த 
வ்யாக்யாநத்திற்குத்‌ திருமழிசை அண்ணாவப்பங்கார்ஸ்வாமி, ஸ்ரீபெரும்பூதூர்‌ ஒன்றான எம்பார்‌ 
ஜீயர்ஸ்வாமி ஆகியோர்‌ அருளிய அரும்பத உரைகளுடன்‌ நாம்‌ மீவசநபூஷணத்தை அதிகரிக்க 
வேண்டியிருக்கிறது. “வ்யாக்யாநசக்ரவர்த்தி” என்று ஸம்க்ருதவல்லுநர்களால்‌ குலாவப்படும்‌ 
மல்லிநாதஸூரி என்பவர்‌ தமது உரைநூல்களின்‌ ஆரம்பத்தில்‌ தமது உரையைப்பற்றி இவ்வாறு 
கூறிக்கொள்கிறார்‌. “நாமூலம்‌ லிக்யதே கிஞ்சித்‌ ந அநபேசக்ஷிதம்‌ உச்யதே””. அதாவது மூலத்தில்‌ 
இல்லாத எதையும்‌ தாம்‌ எழுதவில்லை; தேவையில்லாத எதையும்‌ தாம்‌ கூறவில்லை - என்று. இந்த 
ப்ரதிஜ்ஞை மாமுனிகளின்‌ வ்யாக்யாநங்களுக்கும்‌ , அரும்பதவுரைகளுக்கும்‌ ஒக்கும்‌. 


ஓர்‌ உதாரணம்‌ காண்போம்‌. வாக்யம்‌ 20 3ல்‌ வைநதேயவ்ருத்தாந்தம்‌ பேசப்படுகிறது. அதில்‌ 
கருடனின்‌ சிறகுகள்‌ உ_.திர்ந்துவிழுந்ததுபற்றிக்‌ கூறும்‌ மாமுனிகளின்‌ ஸ்ரீஸூக்தியாவது - சிறகுகளும்‌ 
உதிர்ந்து நிங்சேஷ்டராய்விட - என்று. இங்கே சிறகுகள்‌ உதிர்ந்து என்பதனாலேயே வைநதேயன்‌ 
நிங்சேஷ்டராய்விட்டார்‌ என்றுகொள்ளலாமே, மறுபடியும்‌ * நிஸ்சேஷ்டராய்விட * என்னவேணுமோ 
என்று நாம்‌ நினைக்கக்கூடும்‌. இங்கு அரும்பதவுரைதான்‌ நமக்குத்‌ தெளிவைத்தருகிறது . பறக்க 
இயலாவிட்டாலும்‌ கால்களால்‌ நகர்ந்துபோகலாமே? அவருக்கு அதுவும்‌ முடியாமல்‌ போய்விட்டதாம்‌. 
பரமபாகவதையான அந்த மாண்டிலிக்கு இல்லாத ஒரு மாத்தி தமக்குத்தம்‌ இறகுகளாலே இருப்பதாக 
கர்வித்ததனாலே இறகுகள்‌ ௨.திர்ந்தன. எம்பெருமானை வஹிக்கும்‌ தம்‌ ஊரீரத்தாலே இவளையும்‌ 
சுமக்கலாகாது; மாறாக காலவனைத்‌ தம்‌ கால்களாலே இடுக்கிக்கொண்டு வந்ததுபோலே இவளையும்‌ 
கால்களாலே இடுக்கி ஒரு விலக்ஷணதேமத்திலே கொண்டுபோய்விடுவோம்‌ என்று துணிந்தபடியாலே 
கால்களை அசைக்கமுடியாதபடி நிங்சேஷ்டராய்விட்டார்‌ என்று எம்பார்‌ ஜீயர்‌ பிரித்து அருளி 
உள்ளது அறுபவிக்கத்தக்கது . “ஸூத்ராக்ஷராணி வ்யாக்யாஸ்யந்தே” என்ற ப்ரதிஜ்ஞைபோலே 
மாமுனிகளின்‌ வ்யாக்யாநத்திலும்‌, அரும்பதவுரைகளிலும்‌ ஒரு ப்ரதிஜ்ஞை அநுமிக்கலாகும்‌. 
ப்ரக்ருதிப்ரத்யயங்களின்‌ தாத்பர்யத்தை அரும்பத உரைகாரர்கள்‌ நமக்கு எடுத்துக்‌ காட்டினாலல்லது 
வ்யாக்யாநத்தின்‌ ஹ்ருதயத்தை நம்மால்‌ அறிந்து கொள்ளமுடியாது. 


வேதாந்தக்ரந்தங்களில்‌ பல ரஹஸ்யார்த்தங்கள்‌ பொதிந்துள்ளன . அனால்‌ அவற்றை வ்யாக்யாநங்‌- 
களில்‌ பஹிரங்கமாகச்‌ சொல்லக்கூடாதாகையாலே அவர்கள்‌ எழுதிற்றிலர்‌ ; காலக்ஷேபங்களில்‌ 
அந்தரங்கமான ஸிஷ்யர்களுக்கு மட்டும்‌ உபதேயித்துவந்தனர்‌ . இவற்றைப்‌ பின்புள்ளார்‌ 
இழக்கலாகாது எனும்‌ பரந்தநோக்குடன்‌ அரும்பதவுரைகளில்‌ காட்டுகிறார்கள்‌ . உதாரணமாக “ஜக்ஷத்‌ 
க்ரீடந்‌ ரமமாண: ஸ்த்ரீபிர்வா யாநைர்வா..."” என்றொரு உபநிஷத்வாக்யம்‌ ப்ரஸித்தமானது . 
(வாக்யம்‌ 101 - பக்கம்‌ 4 8 காண்க] ஸ்த்ர்களோடூம்‌ வாஹநங்களோடும்‌ கூட இஷ்டப்படி உண்டும்‌ 
விளையாடியும்‌ மகிழ்வது என்பது மோக்ஷதமையில்‌ சிறிதும்‌ பொருந்தாத - ஒன்று; இந்த 
அநுபவங்களையெல்லாம்‌ அற்பம்‌ என்று இகழ்ந்தன்றோ முக்தியை வேண்டிற்று. “மாற்பால்‌ 
மனஞ்சுழிப்ப மங்கையர்தோள்‌ கைவிட்டு?” என்றும்‌, “பரமாத்மநி யோ ரக்த: விரக்த: அபரமாத்மநி”” 
என்றும்‌ இப்புடைகளிலுள்ள பல ப்ரமாணங்களுடன்‌ விரோதம்‌ வரும்‌. ஆனால்‌ உபநிஷத்வாக்யம்‌ 
அவ்வாறு கூறுகின்றதே ? என்றால்‌, அதன்‌ தாத்பர்யத்தை நாம்‌ நோக்க வேண்டுமேயல்லது உள்ளபடி 
கொள்ளலாகாது. ப்ரக்ருதிக்கு வமாப்பட்ட நிலையில்‌ லீலாவிபூதியில்‌ இருக்கும்போது கரணங்களின்‌ 
அளவுபட்ட தன்மையால்‌ ஜீவனின்‌ ஆநந்தமும்‌ அளவுபட்டிருக்கும்‌; ஆனால்‌ மோக்ஷமையில்‌ 
அவ்வாறான குறைகளின்றி நிரவதிகமாக எம்பெருமானை அநுபவிக்கிறான்‌ என்று தெரிவிப்பதே 
உபநிஷத்தின்‌ நோக்கு. 


(ர) 

அர்த்தம்‌ மிகத்தெளிவாக இருந்தாலும்‌ ப்ரமாணங்களுக்கும்‌ , ப்ரகரணத்துக்கும்‌ விரோதம்‌ வரும்போது 
இவ்வாறு மிறுக்கி யோஜிப்பது ஸம்ப்ரதாயம்‌. உதாரணமாக , “காமர்‌ மானேய்‌ நோக்கியர்க்கே” , 
“மதனர்‌ மின்னிடையவர்க்கே” என்கிற இடங்களில்‌ நேராகப்‌ பதங்களின்‌ பொருளைக்‌ கொண்டால்‌ 
ஆழ்வாரின்‌ பாவத்துக்கு விரோதம்‌ வருமாகையாலே “* மின்னிடையவர்க்கு மதனர்போலே” என்றும்‌ 
“மானேய்‌ நோக்கியர்க்குக்‌ காமர்போலே” என்றும்‌ த்ருஷ்டாந்தபரமாக ஈட்டில்‌ வ்யாக்யாநம்‌ 
காணத்தக்கது. 


நமது ஸம்ப்ரதாயம்‌ நிவ்ருத்திபரமானது என்பது ப்ரஸித்தம்‌. “ஸர்வதர்மாந்‌ பரித்யஜ்ய”” முதலான 
ப்ரமாணங்களும்‌ , “வாழும்‌ சோம்பர்‌” போன்ற ஆழ்வார்ணீஸூிக்திகளும்‌ , திருக்கண்ணமங்கை- 
யாண்டான்‌ போல்வாரின்‌ அநுஷ்டாநமும்‌ இத்தை மூதலிக்கின்றன . எனவே நாம்‌ இவ்வுலகில்‌ 
செய்யவேண்டியது ஏதுமில்லை என்றும்‌, “இது இன்றியமையாதது” என்று ஒன்றைச்‌ சொன்னால்‌ 
நம்‌ தர்ுமே அழிந்தது என்றும்‌ பலர்‌ எண்ணுகிறார்கள்‌ . அது முற்றிலும்‌ தவறானது. ஸு ரீவசந- 
பூஷணத்தில்‌ “வேணும்‌” என்றும்‌, அதே பொருள்கொண்ட “தவ்ய”ப்ரத்யயாந்தமான பதங்களும்‌ 
மலிந்துகிடக்கின்றன . இவை யாவும்‌ பலவற்றை இன்றியமையாதனவாக விதிக்கின்றன . அப்போது 
முன்சொன்ன ப்ரமாணங்களுக்கு விரோதம்‌ வருமே என்று அஞ்சவேண்டா. பெரியோர்கள்‌ இங்கே 
மிக அழகாக ஸமாதாநம்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌. எதுவும்‌ வேண்டாம்‌ என்பதும்‌ எல்லாமே 
வேண்டும்‌ என்பதும்‌ ஒரே சமயத்தில்‌ ஒரே வ்யக்தியினிடம்‌ முரண்பட்டதாகத்‌ தோன்றக்கூடும்‌; 
ஆனால்‌ ரீதிபேதத்தால்‌ விரோதம்‌ கழிக்கப்படுகிறது. அதாவது உ.பாயபுத்தியோடு ஏதும்‌ செய்யவேண்டா 
என்றும்‌ அதிகாரஸித்திக்காக யாவையும்‌ வேண்டும்‌ என்பதும்‌ முடிவான பொருள்‌. அதிகாரம்‌ 
என்பது தகுதி: அது இருந்தால்தான்‌ பலஸித்திக்கு வாய்ப்புண்டு. ஆனால்‌ அது மட்டும்‌ இருந்தால்‌ 
பலஸித்தி என்பதற்கில்லை. ஆக, “நம்‌ ஸம்ப்ரதாயத்தில்‌ வாசலால்‌ வெளியேறியவை எல்லாம்‌ 
பின்புறத்தால்‌ உள்ளே புகும்‌” என்பர்‌. தத்வங்களுக்கு பேதத்தையும்‌ அபேதத்தையும்‌ ஒரே சமயத்தில்‌ 
நாம்‌ உண்மை என்று விரரிஷ்டாத்வைதஸித்தாந்தத்தில்‌ கொள்வது போலவே, ஸர்வதர்ம- 
பரித்யாகத்தையும்‌ , தர்மாநுஷ்டாநத்தையும்‌ ஒருங்கவிடுகிறோம்‌ . ்‌ 


இவ்வுலகில்‌ நாம்‌ செய்யவேண்டியவற்றையும்‌ , தவிரவேண்டியவற்றையும்‌ பஹுமுகமாக மிக்ஷிக்கிற 
ஸ்ரீவசநபூஷணம்‌, பரலோகத்தில்‌ போகதமையில்‌ நாம்‌ அநுஷ்டிக்கவேண்டியதையும்‌ காட்டிக்‌ 
கொடுக்கிறது. “புண்யம்போலே பாரதந்த்ர்யமும்‌ பராநுபவத்துக்கு விலக்கு”( வா. 1 63 ), “அதாவது 
போகதமையில்‌ ஈஸ்வரன்‌ அழிக்கும்போது நோக்கவேணுமென்று அழியாதொழிகை” (முமுக்ஷுப்படி 
வா.9 2) போன்ற வாக்யங்கள்‌ நாம்‌ பரமபதத்தில்‌ நடந்துகொள்ளவேண்டும்‌ க்ரமத்தைக்‌ கற்பிக்கிறது. 
இங்கு நமக்கு ஒரு ஐயம்‌ எழக்கூடும்‌. இவ்வுலகில்‌ நாம்‌ இருக்கும்போது நாம்‌ இங்கே செய்ய 
வேண்டியதைச்‌ சொன்னால்‌ ஏற்கலாம்‌; ஆனால்‌ மேலுலகில்‌ செய்யவேண்டியதைப்‌ பற்றி இங்கே, 
இப்போது எதற்கு விசாரம்‌? அதை அங்கே போய்க்‌ கற்றுக்கொள்ளலாமே? - என்று. (ஒரு 
சுவையான விஷயம்‌ - இந்த மறீரத்தை விட்டுப்‌ பரமபதத்தை அடைந்தவுடன்‌ பகவதநுபவ- 
கைங்கர்யங்களைத்‌ தவிர வேறு எதற்கும்‌ அவகாமமிருப்பதாகத்‌ தெரியவில்லை. அங்கே சென்று 
கற்பது என்பதற்கு இடமே இல்லை. ) “தத்க்ரதுந்யாயம்‌ ” என்று வேதாந்திகள்‌ சொல்வது ஒன்றுண்டு. 
“யதாக்ரதுரஸ்மிந்‌ லோகே புருஷோ பவதி, ததா இத: ப்ரேத்ய பவதி” என்பதாகும்‌. அதாவது எந்த 
முறையில்‌ ஒருவன்‌ பகவானை இவ்வுலகில்‌ உபாஸிக்கிறானோ , அதே முறையில்‌ இங்குநின்றும்‌ 
சென்று அவன அநுபவிக்கிறான்‌. எனவே பரமபதத்தில்‌ நாம்‌ பகவானை அநுபவிப்பதற்கு 
இங்கிருந்தே பாரிக்கவேணும்‌. பரார்த்தகைங்கர்‌ யப்ரார்த்தனையை இங்கே நாம்‌ செய்தால்‌ அது 
பரமபதத்தில்‌ மேற்கூறிய ந்யாயத்தாலே பலிக்கும்‌. எனவேதான்‌ எம்பெருமானுடைய அநுபவத்துக்கு 


(iv) 
விலக்காகாதபடி நாம்‌ மேஷத்வத்தோடேகூடின பாரதந்த்ர்யத்தை அநுஸந்திக்கவேணும்‌. 


பாகவதாபசாரம்‌ இன்னின்ன விதமாக ஏற்படலாம்‌ என்பதை விளக்கமாக இந்த ப்ரகரணத்தில்‌ 
காணலாம்‌. அது நீங்குவது அந்த பாகவதர்களிடமிருந்து விலகி இருந்தால்போதும்‌ என்று சிலர்‌ 
எண்ணுகிறார்கள்‌ . அது அவ்வாறன்று ; வைநதேயவ்ருத்தாந்தத்தில்‌ இவ்விஷயம்‌ தெளிவாகிறது. 
அந்த பாகவதரின்‌ ஜீவிதகாலத்தில்‌ அவரிடம்‌ நேரே சென்று வாய்விட்டுக்கூறி க்ஷாமணம்‌ 
கொள்ளவேண்டும்‌ என்றும்‌, அவர்‌ திருநாடலங்கரித்துவிட்டால்‌, முக்ததமையில்‌ அவருக்கு 
ஜ்ஞாநஸங்கோசமில்லாமையாலே இவனுடைய உண்மையான அநுதாபத்தால்‌ அவர்‌ இவனை 
க்ஷமிப்பர்‌ என்றும்‌ எம்பார்ஜீயர்‌ அரும்பதத்தில்‌ ஸ்பஷ்டம்‌. ஆக பாகவதாபசாரத்தினின்றும்‌ 
விடுபடவேண்டுமாயின்‌ எம்பெருமானுங்கூட க்ஷமனன்றிக்கே அந்த பாகவதரே விடுவிக்கவேண்டும்‌ 
என்பதாயிற்று. ஸுப்ரஸித்தமான ஒரு மடத்தின்‌ ஆஸ்தாநத்தை அலங்கரித்த யதிஸார்வபெளமர்கள்‌ 
அந்திமதமையில்‌ ஊரிலுள்ள அனைத்து மீவைஷ்ணவர்களையும்‌ அழைத்து, அறிந்தோ அறியாமலோ 
தமக்கு பாகவதாபசாரம்‌ நேர்ந்திருக்குமென்றஞ்சி அபராதக்ஷாமணம்‌ கொள்ளுவர்‌ என்று நாம்‌ 
கேள்விப்படுகிறோம்‌. இவ்வாறு இந்த அர்த்தம்‌ அநுஷ்டாநபர்யந்தமாக இருந்திருக்கிறது . 


ப்ரபந்நாதிகாரிக்கு ஒரு தனிச்சிறப்புச்‌ சொல்லப்படுகிறது. அதுதான்‌ விஹிதவிஷயறிவ்ருத்தியாகும்‌. 
அதாவது ஸ்வதாரத்தினிடமும்‌ போகத்தை அநுபவியாதொழிகை. இங்கே சிலர்‌ - விஹித- 
விஷயறிவ்ருத்தி இருந்தால்‌ தனிச்சிறப்பு - என்று எண்ணுகிறார்கள்‌ . பொருள்‌ அப்படியன்று. 
விஹிதவிஷயநிவ்ருத்தி இருப்பதே தனிச்சிறப்பு. இதற்கு இலக்கணமாகப்‌ பிள்ளைலோகாசார்யர்‌ , 
எம்பார்‌ , எம்பார்ஜீயர்‌ போன்ற ஆசார்யர்கள்‌ திகழ்ந்தார்கள்‌. 10 1வது வாக்யத்தில்‌ இவ்விஷயமான 
அண்ணாவப்பங்கார்‌ அரும்பதம்‌ காணத்தக்கது. ஆத்மாவுக்கு அநந்யபோக்யத்வம்‌ திருமந்த்ரத்தில்‌ 
காட்டப்பட்டூுள்ளது. அது அநுஷ்டாநபர்யந்தம்‌ வர எத்தனை அரிது என்பது இந்த அரும்பத- 
ப்ரகரணத்தில்‌ விளங்கும்‌. 


வாக்யம்‌ 80 முதல்‌ 307 வரையிலான அதிகாரிநிஷ்டாப்ரகரணமாகிய இந்த மூன்றாம்‌ ப்ரகரணத்தில்‌ 
முழுவதற்கும்‌ திருமழிசை அண்ணாவப்பங்கார்‌ அரும்பதவுரையும்‌, 217ம்‌ வாக்யம்‌ வரை 
பெரும்பாலான வாக்யங்களுக்கு எம்பார்ஜீயர்‌ அரும்பதவுரையும்‌, 93, 109, 129, 140, 1 43, 
15 1ஆகிய ஆறுவாக்யங்களுக்கு மட்டும்‌ “இன்னொரு அரும்பத *மும்‌ உள்ளன. முதலில்‌ ஆய்‌ 
ஜநந்யாசார்யருடைய வ்யாக்யாநமும்‌, அதன்‌ கீழே மாமுனிகள்வ்யாக்யாநமும்‌ , அதன்‌ கீழே 
திருமழிசை அண்ணாவப்பங்கார்‌ அரும்பதம்‌ , அதன்கீழே எம்பார்ஜீயர்‌ அரும்பதம்‌, அதற்கடியில்‌ 
இன்னொரு அரும்பதம்‌ என்ற இந்த க்ரமத்தில்‌ அச்சிடப்பட்டுள்ளது. இவற்றைப்‌ பிரித்துக்காட்டும்‌ 
வகையில்‌ இடையே கோடுகள்‌ உள்ளன. எழுத்துக்களின்‌ வடிவம்‌, அளவு இவற்றைக்கொண்டு 
அந்தந்த பக்கங்களில்‌ அந்தந்த வ்யாக்யாநம்‌ அல்லது அரும்பதவுரையை எளிதில்‌ அடையாளம்‌ 
கண்டுகொள்ளலாம்‌. இதில்‌ பல ஸூத்ரங்களுக்கு எம்பார்ஜீயர்‌ அரும்பதம்‌ மிக மிக விரிவாக 
உள்ளது. வா. 206 (பக்கம்‌ 254) அரும்பதத்தில்‌ “செற்றத்தின்‌ வயிற்றிலே” என்று தொடங்கும்‌ 
வாக்யத்திற்கு இவர்‌ செய்தருளியிருக்கும்‌ உரை அத்யாள்சரயமானது. ஜந்மம்‌ என்பது திருமந்த்ரத்தில்‌ 
ஏற்படும்‌ ஸ்வரூபஜ்ஞாநஜந்மமே என்பதை இவர்‌ நன்கு விளக்கியிருக்கிறார்‌. ஆனால்‌ நமது 
துரத்ருஷ்டவமமாக 217ம்‌ சூர்ணிகையில்‌ ஒரு வாக்யத்தின்‌ நடுவோடூ இந்த அரும்பதம்‌ 
முற்றுப்பெறுவதைக்‌ காணும்போது நாம்‌ அதிர்ச்சியடைகிறோம்‌. சுமார்‌ 150 வருடம்‌ முன்பு 
எழுந்தருளியிருந்த இப்பெருந்தகையின்‌ நூலை 50 வருடகாலத்துக்குள்ளேயே இழந்துள்ளோம்‌. 
ஸ்ரீவசநபூஷணத்துக்குச்‌ சிறிது கடினமான நடையில்‌ ஸம்ஸ்க்ருதத்தில்‌ ஒரு காரிகையும்‌ தெலுங்குப்‌ 


(v) 
பதிப்பில்‌ காணப்படுகிறது. அதற்கு முதலோ முடிவோ இல்லை. ஆசிரியரின்‌ திருநாமமும்‌ 
தெரியவில்லை. இப்பதிப்பின்‌ இறுதியில்‌ அதையம்‌ தேவநாகரி எழுத்தில்‌ சேர்த்திருக்கிறேன்‌ . 


மிகவும்‌ ப்ராமாணிகமான , தன்னிகரற்ற எம்பார்ஜீயர்‌ க்ரந்தத்திற்கு நேர்ந்த கதி இனி வேறொரு 
க்ரந்தத்துக்கும்‌ ஏற்படக்கூடாது என்கிற ஒரே நோக்கத்திலேயே அடியேன்‌ பரிஞ்ரமப்பட்டு வருகிறேன்‌ . 
ஏறக்குறைய பன்னிரண்டு ஆண்டுகளாகச்‌ செய்துவரும்‌ இந்த கைங்கர்யம்‌ இப்போது நிறைவுறுகிறது . 
பிள்ளைலோகாசார்யரின்‌ எண்ணூறாவது திருநக்ஷத்ரமஹோத்ஸவத்தில்‌ இதுவே அடியேனது 
பங்காகும்‌. “ஆ பரிதோஷாத்விதுஷாம்‌ ந ஸாது மந்யே ப்ரயோகவிஜ்ஞாநம்‌”” என்ற காளிதாஸனின்‌ 
ஸூக்திக்கேற்ப, அறிஞரின்‌ அங்கீகாரத்தைப்‌ பெறவேண்டும்‌ என்ற லக்ஷ்யத்தோடு பலமுறை 
பிழைத்திருத்தங்களைச்‌ செய்துள்ளேன்‌ . ரஹஸ்யக்ரந்தமாகவே அருளிச்செய்யப்பட்ட இந்நூல்‌ உலகம்‌ 
உள்ளவரை அப்படியே இருந்தாகவேண்டும்‌. ஆயினும்‌ அது நிலைபெறுவதற்காகப்‌ பெரியோர்கள்‌ 
நூல்வடிவில்‌ அமைத்ததை அடியேன்‌ பின்சென்றுள்ளேன்‌. இதில்‌ வ்யாபாரநோக்கம்‌ ஏதுமில்லை. 
அடக்கவிலைக்குக்‌ குறைவாகவே எமது வெளியீடுகள்‌ விற்கப்படுவதை அன்பர்கள்‌ பார்த்திருக்கலாம்‌. 


ஒரு நூலை மதிப்பீடு செய்வது மூன்று படியாயிருக்கும்‌. அதில்‌ கூறப்படும்‌ கருத்துக்களைக்‌ கொண்டது 
முதலாவது. இந்த ரீதியில்‌ பார்த்தால்‌ மீவசநபூஷணம்‌ அநர்க்கம்‌ - விலையற்றது. அதைத்‌ தொகுத்து 
அச்சிடுவதற்குக்‌ கொண்ட முயற்சியையிட்டு இரண்டாவதான மதிப்பீடு அமைகிறது. இதன்படி 
பார்த்தால்‌ இந்த வெளியீடு மஹார்க்கம்‌ - பெருவிலையனாயிருக்கும்‌. இப்பகுதியே அடியேனுடைய 
கைங்கர்யரூபமாகும்‌. சில ஆயிரம்‌ மனிதமணிநேரங்கள்‌ இதிலே செலவிடப்பட்டுள்ளன . எனவே 
மேற்கூறிய இரண்டுக்கும்‌ ஈடாக விலை கொடுக்க இயலாது. இப்புத்தகத்துக்கான காகிதம்‌, அச்சுக்கூலி , 
பைண்டிங்‌ முதலியவற்றை உள்ளடக்கியது மூன்றாவதான மதிப்பீடு. இந்தச்‌ செலவைக்காட்டிலும்‌ 
சற்று குறைவாகவே இதன்‌ விலையாகக்‌ குறித்துள்ளேன்‌ . எனவே இவ்விலையையாவது கொடுத்து 
அன்பர்கள்‌ இப்புத்தகத்தை வாங்கிக்கொண்டால்‌ என்மனம்‌ இன்புறும்‌. இதற்குமுன்‌ நாங்கள்‌ 
வெளியிட்ட தத்வதீபம்‌ எனும்‌ நூல்‌ மிகக்குறைவாகவே வாங்கப்பட்டன. எனவே இனிவரும்‌ 
வெளியீடுகள்‌ மிகக்குறைந்த எண்ணிக்கையிலேயே அச்சிடப்படும்‌. 


இந்நூலைத்‌ தயாரிக்கும்போது பல கட்டங்களில்‌ அடியேனுக்கு உதவிபுரிந்த திருநாராயணபுரம்‌ 
வித்வான்‌ அரையர்‌ ஸ்ரீராமமார்மாஸ்வாமி, வித்வான்‌ ஸ்ரீ.௨..வே. திருப்புல்லாணி ஸுந்தரராஜ 
அய்யங்கார்‌ , வித்வான்‌ ஸ்ரீ.2..வே. வானமாமலை க்ருஷ்ண அய்யங்கார்‌ , ஸ்ரீ.2..வே. V. நாராயண 
அய்யங்கார்‌, புத்தூர்‌ ஸ்ீ.உ.வே. ஆராவமுதய்யங்கார்‌, ஸ்ரீமாந்‌ ஸுந்தர ராமாநுஜம்‌ ஆகிய 
பெரியோர்களுக்குத்‌ தலையல்லால்‌ கைம்மாறிலேன்‌ . மேலும்‌ தெலுங்கு எழுத்திலுள்ள பல நூல்கள்‌ 
(இதுகாறும்‌ தமிழில்‌ வராதவை) மிகவும்‌ மிதிலமாக உள்ளன. முக்யமாக பகவத்விஷயத்தின்‌ 
அடையவளைந்தான்‌ அரும்பதவுரை( ஆறாம்பத்துமுதல்‌ பத்தாம்பத்துமுடிய) , ரஹஸ்யத்ரயமீமாம்ஸா- 
பாஷ்யம்‌, சரமங்லோகடிப்பணி ஆகியவை தமிழ்‌/தேவநாகரிலிபியில்‌ வெளியிட்டாகவேண்டும்‌ 
எம்பெருமானுடைய அநுக்ரஹம்‌ இருப்பின்‌ இதைச்‌ செய்துமுடிக்கலாம்‌. 


தாஸன்‌ 
விஜயராகவன்‌ 


(vi) 


ஸ்ரீ: 
ஸ்ரீமதே ராமாநுஜாய நம: 
விஷயாநுக்ரமணிகை 


இரண்டாம்‌ ப்ரகரணத்துக்கும்‌ மூன்றாம்‌ ப்ரகரணத்துக்கும்‌ ஸங்கதி 

79ம்‌ வாக்யத்துக்கும்‌ 80ம்‌ வாக்யத்துக்கும்‌ மூன்று ஸங்கதிகள்‌ 
உபாய-உபேய-அதிகாரி-நிதர்மரம்‌ 

பிராட்டிக்கும்‌ த்ரெளபதிக்கும்‌ வாசி 

பிராட்டியின்‌ “தபஸ்‌ 'ஸுக்கு இரண்டு பொருள்‌ 

பிராட்டியிலும்‌ த்ரெளபதிக்கு ஏற்றம்‌ 

த்ரெளபதியிலும்‌ திருக்கண்ணமங்கையாண்டானுக்கு ஏற்றம்‌ 
உபேய-அதிகாரிகளில்‌ ப்ரதாநரான இளையபெருமாள்‌ படி 

“குருஷ்வ மாம்‌” என்கிற ங்லோகத்தில்‌ “வைதர்ம்ய”மப்தத்துக்கு இரு பொருள்‌ 
ஸ்வ-ரஸமாகிற தோஷம்‌ கலவாதபடி இளையபெருமாள்‌ அடிமை செய்தது 
சத்ர-சாமரத்தோடு இளையபெருமாள்‌ அடிமை செய்தது ஸ்ரீராமாயணத்திலில்லை 
இது பாத்மபுராணப்ரக்ரியை என்கிற நிர்வாஹம்‌ 

பத்ருக்நாழ்வான்‌ எடுத்துக்கைநீட்டினபடியாலே இளையபெருமாளுக்கே 
இரண்டடிமையும்‌ ஸித்தம்‌ என்று ஸ்ரீராமாயணத்தில்‌ ந்யாயலப்தம்‌ 

ஜடாயு முதலான மூன்று உபேயாதிகாரிகள்‌ உடம்பை உபேக்ஷித்தது 
உபாய-உபேய-அதிகாரிகளின்‌ அநுஷ்டாநதாத்பர்யம்‌ 

“உபாயத்துக்கு” என்கிற வாக்யம்‌ த்வய-சரமங்லோக-பலிதார்த்தம்‌ 

பிள்ளை திருநறையூரரையரின்‌ ப்ராணத்யாகம்‌ ராகப்ராப்தம்‌ 
வைதமானபோது ஸுத்யஜமாயும்‌, ராகப்ராப்தமானபோது துஸ்த்யஜமாயும்‌ 
ஆவதன்‌ காரணம்‌ 


ப்ராணத்யாகபர்யந்தமாக்கும்படியான ஈடுபாடு ஸம்பவிக்கக்கூடியதே 
ப்ரேமகார்யப்ரவ்ருத்திகள்‌ உபாயத்தில்‌ அந்வயியா 

ப்ரபத்தி உபாயத்தில்‌ அந்வயித்தாலும்‌ ப்ரமேபரவமர்க்கு அவத்யமன்று 
ஆண்டாள்‌, திருமங்கையாழ்வார்‌ ஆகியோரின்‌ பாசுரங்களுக்கு நிர்வாஹம்‌ 
பக்தியினால்‌ பிறக்கும்‌ மடலெடுக்கை முதலான செயல்கள்‌ அதிங்லாக்யங்கள்‌ 
பக்திபாரவங்யத்தால்‌ நிகழும்‌ அதிப்ரவ்ருத்திகள்‌ உபேயங்கள்‌ 

மடலைடுக்கை முதலானவற்றுக்கு ஸாதநத்வம்‌ வரில்‌ தட்டென்‌? என்கை 
மமம்‌, தமம்‌ முதலான ஆத்மகுணங்களுக்கு காரணம்‌ இந்த ப்ராவண்யமே 
இவ்வர்த்தத்துக்கு ஆழ்வார்களின்‌ பாசுரப்ரமாணம்‌ 

ஆத்மகுணங்களில்‌ ப்ரதாநமானவை மமமும்‌, தமமும்‌ 

இவ்விரண்டு குணங்களாலும்‌ விளையும்‌ பயன்கள்‌ 

இப்பயன்களுக்கு ப்ராப்ய-ப்ராபக-ஸம்பந்தம்‌ 

இக்குணங்கள்‌ போக-மோக்ஷ-காமர்‌ எல்லார்க்கும்‌ இருக்கவேண்டும்‌ 
ப்ரபந்நனுக்கு மிகவும்‌ அவற்யமானது இந்த அடக்கம்‌ 

ப்ரபந்நனுக்கு விஹித-விஷய-நிவ்ருத்தி தன்னேற்றம்‌ 

விஷய-விரக்தியின்‌ ஹேது-பேதங்கள்‌ 

விரக்தி பிறக்கும்‌ க்ரமம்‌ 

விரக்திஹேதுக்கள்‌ ஒரொன்றின்‌ ஊற்றத்தைப்பற்றச்‌ சொன்னது என்கை 
தோஷதர்மநத்தாலே அருசி பிறந்தாலும்‌ அப்ராப்ததையே ப்ரதாநஹேது 
பகவத்விஷயத்தில்‌ ஈடுபடுவதற்கு ஹேது அவன்‌ குணமன்று, தன்ஸ்வரூபமே 


59 
61 
63 


64 
66 
68 
70 
19 
14 
77 
78 


75 


90 
81 
82 
84 
90 
94 
96 
97 
99 
101 
105 
107 
112 
114 


116 
118 
121 
122 
123 
12:17 
128 
128 
130 
136 
137 


140 


(vii) 
இப்படிக்கொள்ளாதபோது ஏற்படும்‌ விரோதம்‌ 
இந்த விரோதம்‌ ஆழ்வார்களின்‌ பாசுரங்களில்‌ வருமிடங்கள்‌ 
குணத்தால்‌ பிறக்கும்‌ தாஸ்யத்திற்காட்டில்‌ ஸ்வரூபமடியாக வரும்‌ தாஸ்யமே 
ப்ரதஈரும்‌ 
இவ்வர்த்தத்துக்கு ஸம்வாதம்‌ பிராட்டி அநஸூயைக்கு அருளிய வார்த்தை 
தாஸ்யம்‌ ஸ்வரூபப்ரயுக்தமாகில்‌ ஸ்வப்ரவ்ருத்தி சேருவது எப்படி என்பது 
பகவத்‌-விஷய-ப்ரவ்ருத்தி சேரும்‌ என்பதை மூதலித்து நிகமநம்‌ 
ப்ராபகாந்தரங்களால்‌ உண்டாகும்‌ பதினைந்து விதமான ஸ்வரூபவிரோதம்‌ 
உபாயாந்தரப்ரவ்ருத்தியிலும்‌, ப்ரபத்தியிலும்‌ அபிமதிதாரதம்யம்‌ 
பக்திப்ரபத்திகளுக்கு முக்ய-அநுகல்ப-பாவம்‌ கூடாது 
ப்ராபகாந்தரம்‌ உபாயமாவது அஜ்ஞர்க்கே 
இங்கே ஜ்ஞாந-அஜ்ஞாநங்கள்‌ பகவதத்யந்தபாரதந்த்ர்‌ யரூபஸ்வரூப- 
விஷயங்கள்‌ 
ப்ராபகாந்தரம்‌ ஜ்ஞாநிகளுக்கு அபாயம்‌ 


அபாயமப்தம்‌ ந்யாய-வ்யாகரண-ஙாஸ்த்ரரீதியில்‌ நாமுவிங்லேஷுஃபரம்‌ 
நீக்குகையாவது உபாய-அநுஷ்டாநத்திலே மூட்டித்‌ தனக்கு அசலாக்குகை 
ப்ராபகாந்தரத்தின்‌ தாஷணவிரேோஷங்கள்‌ 

ப்ராபகாந்தரம்‌ ஸ்வரூபநாறகம்‌ என்று கொள்ளாதபோது நேரும்‌ விரோதம்‌ 
ப்ராபகாந்தரம்‌ அத்யந்தநிஷித்தம்‌ என்பதுக்கு அபியுக்தஸம்வாதம்‌ 
ப்ராபகாந்தரம்‌ பலத்துக்கு ஸத்ருமமன்று என்பதற்கு இரு உதாஹரணங்கள்‌ 
எலுமிச்சம்பழம்‌ போலே அல்பவஸ்துவும்‌ ஈஸ்வரனுக்கு அளிக்க இடமில்லை 
ஈங்வரன்‌ கொடுத்ததைக்கூடத்‌ திரும்பத்தர இடமில்லை 

பக்தி மோக்ஷ்ஸாதநமாமளவில்‌ இருவர்க்கும்‌ அவத்யகரம்‌ 

வேதாந்தங்களில்‌ காணப்படும்‌ விதிகளுக்கு தாத்பர்யம்‌ 

உபாஸநவிதிக்கு பரஹிம்ஸாநிவர்த்தநத்திலேயே நோக்கு ச்‌ 
பரஹிம்ஸை என்பதன்‌ அர்த்தநிர்ணயம்‌ 

உபாஸநவிதி-நிஷேதங்கள்‌ ஸத்வ-பரமஸத்வ-விஷயங்கள்‌ 
அபிசாரவிதிக்கும்‌ உபாஸநவிதிக்கும்‌ லக்ஷ்யம்‌ 


ஸ்வரூபநாறகமாகையாலே உபாஸநம்‌ அபிசாரத்திலும்‌ க்ரூரம்‌ 
உபாஸநம்‌ கர்மஸாத்யமாகையாலே துஷ்கரம்‌ 
ப்ராபகாந்தரதோஷங்களைச்‌ சொன்ன பிறகு ப்ரபத்தியின்‌ குற்றமின்மை 
ப்ராபகாந்தரங்களுக்கு இருபது தோஷங்கள்‌ (எம்பார்‌ ஜீயர்‌ நிர்வாஹம்‌) 
ப்ரபத்தி தோஷரஹிதமாய்‌ இருக்கும்‌ ப்ரகாரம்‌ 

பகவானுடைய பெருமைக்கீடாகப்‌ பச்சையிட இயலாமை 

ஜீவனுடைய ஆபிமுக்யமே பகவத்ப்ரீதிகரம்‌ 

பகவானுடைய பூர்த்திக்கு ப்ரயோஜநம்‌ 

அவன்‌ அல்பஸந்துஷ்டன்‌ என்பதற்கு கீதாதிப்ரமாணம்‌ 
பலஸாதநங்களுக்கு பேதமின்மை 

ப்ரபத்தியின்‌ ஸுகரூபத்வம்‌ 


ஒன்பது ப்ரகரணங்களில்‌ நான்காம்‌ ப்ரகரணம்‌ 
ப்ரபத்தி பலியாத இடம்‌ இன்னது என்பது 


(viii) 


பாதகமும்‌ பகவத்ப்ராப்திக்குத்‌ தடையாகாத இடம்‌ இன்னது என்பது 

இவை இரண்டுக்கும்‌ ஸ்ரீராமாயணப்ரமாணம்‌ 

“ஏழை எதலன்‌” என்கிற பாட்டின்‌ விமோஷார்த்தம்‌ (எம்பார்ஜீயர்‌ நிர்வாஹம) 
ப்ரபத்தி அபராதகோடியில்‌ ஆகும்‌ ப்ரகாரம்‌ 

பாஷ்யகாரர்‌ பண்ணின ப்ரபத்தியில்‌ சில விசாரங்கள்‌ (எ.ஜீ.) 

கத்யத்தில்‌ “த்வமேவ”, “தஸ்மாத்‌” என்கிற ற்லோகங்களின்‌ பொருள்‌ (அ.அ.) 
நமது ப்ரபத்தி அபராதகோடியிலேயாகும்‌ என்பதற்கு த்ருஷ்டாந்தம்‌ 

பரன்‌ நம்மை ஸ்வீகரிக்கும்‌ ப்ரகாரம்‌ இரண்டு; அதில்‌ ஒன்று ப்ரபலம்‌ 
இவ்வர்த்தம்‌ “நாயமாத்மா” என்கிற ம்ருதிஸித்தம்‌ 

இதுக்கு ஸ்ரீராமாயணத்தில்‌ த்ருஷ்டாந்தம்‌ 


சேதநன்‌ முன்னிடும்‌ புருஷகாரரை ஈம்வரனும்‌ முன்னிடும்‌ 
மஹாராஜருக்குப்‌ பிராட்டிபுருஷகாரம்‌ கிட்டின விதம்‌ 
ஸ்ரீவிபீஷணாழ்வானுக்குப்‌ பிராட்டிபுருஷகாரம்‌ கிட்டின விதம்‌ 
சேதந-ஈற்வரர்கள்‌ புருஷகாரத்தை முன்னிடுவதற்கு ப்ரயோலநும்‌ 

இதுக்கு ஸ்வரூபஸித்தியாகிற இன்னமொரு ப்ரயோஜநம்‌ 

இந்த ஸ்வரூபம்‌ இன்னது என்னும்‌ உபபாதநம்‌ 

சேதந-ஈங்வரர்கள்‌ புருஷகாரத்தை முன்னிடுவதற்கு இருவருடையவும்‌ 
அநித்யபாரதந்த்ர்யம்‌ குலைவதும்‌ ஒரு ப்ரயோஜநம்‌ 

இப்புருஷகாரத்தால்‌ பலித்த இன்னமொரு ஸாத்யம்‌ 

இவ்வர்த்தத்துக்கு நம்மாழ்வார்‌ ஸ்ரீஸூக்திப்ரமாணம்‌ 
புருஷகாரவிஷயத்தில்‌ ஜீவ-ஈம்வரர்களுக்குண்டான நித்யபாரதந்த்ர்யம்‌ 
அஜ்ளூர்‌, ஜ்ஞாநாதிகர்‌, பக்திவிவயர்‌ ஆகிய மூவர்க்கும்‌ புருஷகாரம்‌ அவங்யம்‌ 
இவ்வளவாக த்வயத்தில்‌ உத்தரகண்டார்த்தநிரூபணம்‌ என்கிற உபபாதரும்‌ 
உபேயாதிகாரநிரூபணம்‌ - உத்தரகண்டார்த்தம்‌ 

உபேயதமையிலும்‌ ஸ்வகதமான குணங்கள்‌ தீமையாகும்‌ ப்ரகாரம்‌ 


இதுக்கு லெளகிகமான த்ருஷ்டாந்தம்‌ 

ஸ்ரீராமாயணத்தில்‌ ஒரு அநுஷ்டாநப்ரமாணம்‌ 

பாரதந்த்ர்யம்‌ பகவானுடைய அநுபவத்துக்கு விலக்காம்‌ ப்ரகாரம்‌ 
தோஷநிவ்ருத்தி பகவானுடைய அநுபவத்துக்கு விலக்காம்‌ ப்ரகாரம்‌ 
கோஷமும்‌ அபிமதமாகும்‌ ப்ரகாரம்‌ 

ஆத்மஜ்ஞாநம்‌ பிறந்த தேஹத்தை ஈஸ்வரன்‌ விரும்புமிடம்‌ 

இதுக்கொரு லெளகிகத்ருஷ்டாந்தம்‌ 

பரமார்த்தனான சேதநனை மேலும்‌ ஸரீரத்தோடே வைப்பது பகவதிச்சையே 
இவனுடைய திருமேனியிலே அவன்‌ பண்ணும்‌ ப்ரீதியின்‌ உயர்வு 
சேதநமரீரத்தில்‌ வாஸம்‌ பகவானுக்கு ஸாத்யம்‌ 

எனவே உகந்தருளின நிலங்களில்‌ அவனுக்கு ஆதரம்‌ குறையும்‌ ப்ரகாரம்‌ 
இக்குறைபாட்டின்‌ எல்லை - “கைவிடேல்‌” என்று இவன்‌ ப்ரார்த்திக்கும்படி 
இதன்‌ பிறகு திவ்யதேபாங்களில்‌ அவன்‌ ஆதரிப்பதன்‌ ஹேதுத்வயம்‌ 
ஆந்தரகுணமும்‌ போகவிரோதமாம்படியை நிகமித்தல்‌ 

கான்‌ தனக்குத்தேடும்‌ நன்மை ஹேயம்‌ என்பதற்கு ஆப்தவசநம்‌ 
அவனையொழியத்தான்‌ தனக்குத்தேடும்‌ நன்மை ஆத்மநாமகரம்‌ 
இந்நானத்துக்கு காரணம்‌ தானேயன்றி எம்பெருமானல்லன்‌ 
அலங்காரத்தையும்‌ விஷயங்களையும்‌ விரும்புகையே தன்னை முடிக்கையாகும்‌ 


(x) 
அஹங்காரம்‌ அக்நிஸ்பர்பம்‌ போன்றது 
இவ்வஹங்காரத்தினுடைய க்ரெளர்யத்துக்கு ஜிதந்தாதி ப்ரமாணங்கள்‌ 
விஷயங்களின்‌ கொடுமை 
விஷயப்ரவணனாய்‌ ஸுதிக்க நினைப்பது விபரீதஜ்ஞாரகார்யம்‌ 
பகவத்குணங்களிலே நைந்திருக்குமவன்‌ விஷயதர்ாநத்திலே முடியுலமன்கை 
இவ்வர்த்தத்தை நம்மாழ்வார்‌ ஸ்ரீஸூக்தியாலே இசைவிக்கை 
அஜ்ஞனான விஷயப்ரவணனுக்கும்‌ ஜ்ஞாநவானான விஷயப்ரவணனுக்கும்‌ வாசி 
“அஜ்ஞுஸ்ஸுகமாராத்ய:” என்கிற ற்லோகத்தின் படியே ஆஸ்திகநாஸ்திகளை 
ஒரு நாளும்‌ திருத்தவொண்ணாது 
அஹங்காரமும்‌ விஷயங்களும்‌ பாகவதவிரோதத்தை விளைத்து முடிக்கும்‌ 
பாகவதவிரோதம்‌ பண்ணுமவர்கள்‌ தக்தபடம்போலே 
தக்தபடத்தின்‌ ஸ்வபாவம்‌ 
பாகவதாபசாரம்‌ பண்ணினாரை ஈம்வரன்‌ பொறான்‌ என்கிற ஜீயர்திருவாக்கு 


பாகவதாபசாரத்தின்‌ க்ரெளர்யத்தில்‌ பகவத்வசநம்‌ 

பாகவதாபசாரம்‌ அநேகவிதம்‌ 

அதில்‌ மிகவும்‌ க்ரூரமானது ஜந்மநிரூபணம்‌ 

இது அர்ச்சாவதாரத்தில்‌ உபாதாநஸ்ம்ருதியிலுங்காட்டில்‌ க்ரூரம்‌ 

இந்த ஸ்ம்ருதி மாத்ருயோநிபரீக்ஷையோடூ ஒக்கும்‌ என்னும்‌ ணாஸ்த்ரம்‌ 
பாகவதாபசாரத்தால்‌ வரும்‌ அநர்த்தமும்‌, அதற்கு உதாஹரணமும்‌ 
ஜாதிசண்டாளனுக்கும்‌ கர்மசண்டாளனுக்கும்‌ வேற்றுமை 

இந்த வேற்றுமைக்குக்‌ காரணம்‌ 

பாகவதாபசாரத்துக்கு அதிகாரிநியதி இன்மை 

இதுக்கு அருளிச்செயல்ப்ரமாணம்‌ 

இவ்வர்த்தவிஷயமாக இரண்டு ஐதிஹ்யங்கள்‌ (வைநதேயவ்ருத்தாந்தமும்‌, 
பிள்ளைப்பிள்ளையாழ்வானுக்கு ஆழ்வான்‌ பணித்த வார்த்தையும்‌) ல 
ஜ்ஞாந-அநுஷ்டாந-பூர்த்தி இருந்ததேயாகிலும்‌ பாகவதாபசாரம்‌ ஏற்பட்டால்‌ 
பகவானை இழந்தேதீரக்கடவது 

இவ்வர்த்தத்தில்‌ ஜந்ம-வ்ருத்தாதி-நியமமில்லை 


ஐந்ம-வ்ருத்தாதிகளால்‌ மினுக்கமற்ற நம்பாடுவானோடு ஸம்பந்தம்‌ (ப்ரஹ்ம 
ரக்ஷ்ஸ்ஸின்‌ ) பேற்றுக்கும்‌, அம்மினுக்கமுள்ள உபரிசரவஸுவுக்கு 
பாகவதாபசாரம்‌ இழவுக்கும்‌ காரணமானமை 

“மத்பக்தம்‌ ற்வபசம்‌” என்கிற ங்லோகவிசாரம்‌ (எ.ஜீ. அரும்பதம்‌) 
ஜஐந்மஸித்தநைச்யமாவது யாது? (எ.ஜீ. அரும்பதம்‌) 

“செற்றத்தின்‌ வயிற்றிலே” இத்யாதிக்கு அர்த்தம்‌ (எ.ஜீ. அரும்பதம்‌) 
கைமிகவ்ருத்தாந்தவிசாரம்‌ (எ.ஜீ. அரும்பதம்‌) 
உபரிசரவஸுவ்ருத்தாந்தவிசாரம்‌ (எ.ஜீ. அரும்பதம்‌) 

ப்ராஹ்மண்யமும்‌ த்யாஜ்யமாமிடம்‌ 

ப்ராஹ்மண்யம்‌ எது என்னும்‌ விசாரம்‌ (எ.ஜீ. அரும்பதம்‌) 
உத்க்ருஷ்டஜந்மாதிகள்‌ பேற்றுக்கு உறுப்பல்ல; அபக்ருஷ்டஜந்மாதிகள்‌ 
இழவுக்கு உறுப்பல்ல 

ப்ராஹ்மண்யம்‌ அநர்த்தஸம்பாவனை யாலே புலிகிடந்த காடுபோலே த்யாஜ்யம்‌ 
என்கிற விசாரம்‌ (எ.ஜீ. அரும்பதம்‌) 

நிக்ருஷ்டஜந்மம்‌ பேற்றுக்கு உடலாமோ என்கிற கேள்விக்கு மூலம்‌ (எ.ஜீ.அ.) 


273 
276 
282 
286 
287 
288 


290 
291 
292 
313 
313 


314 
316 
317 
318 
319 
320 
332 
3:35 
337 


338 
341 
344 
345 
949 
350 


951 


352 
353 


ல 


2569 
37 


3586 


361 


(x) 

பகவத்ஸம்பந்தம்‌ :பேற்றுக்கும்‌, அஸம்பந்தம்‌ இழவுக்கும்‌ ஹேது 
பகவத்ஸம்பந்தமுண்டானபோது உத்க்ருஷ்ட-அபக்ருஷ்ட-ஜந்மாக்களுக்கு வாசி 
உயர்ந்தது என்று விமிஷ்டவேஷத்தையிட்டு ப்ரமித்த ஜந்மம்‌ பயஜநகம்‌ 
விமிஷ்டஜந்மத்துக்கு நீசபாவத்தை ஏறிட்டுக்கொண்டு பாவிக்கவேண்டுகை 
ஜ்ஞாநஜந்மத்தினுடைய நிர்தோஷத்வம்‌ 
ஸமஸ்த-பாகவத-மோஷத்வபர்யந்த-பகவதநந்யார்ஹமோஷத்வமாகிற 
ஸ்வரூபத்துக்கு அநுரூபமான நைச்யத்தைப்‌ பெருமக்கள்‌ ப்ரார்த்தித்தது (எ.ஜீ) 
இந்த விலக்ஷ்ணஜந்மாக்களுக்கு நைச்யம்‌ பாவிக்கையாகிற தோஷமில்லை 
வாக்யம்‌ 2123ல்‌ துவங்கிய அர்த்தத்தின்‌ நிகமநம்‌ - ஜ்ஞாநஜந்மமே ம்ரேஷ்டம்‌ 
இவ்வர்த்தத்துக்கு “ற்வபசோபி” என்கிற ப்ரமாணம்‌ 
நிக்ருஷ்டஜந்மத்தால்‌ வந்த தோஷம்‌ போவது விலக்ஷ்ண்ஸம்பந்தத்தாலே 
விலக்ஷ்ணரோடு ஸம்பந்தத்துக்குத்‌ தகுதி ஏற்படும்‌ விதம்‌ 


நிக்ருஷ்டஜந்மத்தின்‌ தோஷமும்‌ அதற்குப்‌ பரிஹாரமும்‌ (பழுதிலா ஒழுகல்‌) 
இரும்பைப்‌ பொன்னாக்கும்‌ வேதகப்பொன்போலே விலக்ஷண்ஸம்பந்தம்‌ 
இந்த விலக்ஷணரை புத்திபண்ணவேண்டிய ப்ரகாரம்‌ 

ஆசார்யனோடு ஸமமாக ஸ்ரீவைஷ்ணவர்களை நினைக்கைக்கு மூலம்‌ 

இப்படி நினையாமையும்‌ அபசாரம்‌ என்பது 
“இத்தகைய பாகவதப்ரபாவம்‌ இதிஹாஸம்‌ முதலானவற்றில்‌ ஸித்தம்‌ என்பது 
அப்பிறவியிலேயே உத்க்ருஷ்டஜந்மத்தை அடையமுடியும்‌ - சரித்ரப்ரஸித்தி 
பாகவதவைபவத்துக்கு யிஷ்டாசாரம்‌ - பெருமாள்‌ ஸ்ரீவிபீஷணாழ்வானை ஏற்றது 
உக்திமாத்ரத்தாலன்றி வ்ருத்தியாலும்‌ பாகவதவைபவப்ரகாமநம்‌ - பெருமாள்‌ 
பெரிய உடையாரை ப்ரஹ்மமேதத்தாலே ஸம்ஸ்கரித்தது 

ஸ்ரீவிதுரரை தர்மபுத்ரர்‌ ப்ரஹ்மமேதத்தாலே ஸம்ஸ்கரித்தது 

ருஷிகள்‌ தர்மவ்யாதரிடத்தில்‌ ங்ரவணம்‌ பண்ணியது 

ஸ்ரீவிதுரர்‌ திருமாளிகையிலே க்ருஷ்ணன்‌ அமுது செய்தது 

பெருமாள்‌ ஸ்ரீசபரிகையாலே அமுது செய்தது 


பாகவதவைபவத்தை இப்படி இதிஹாஸாதிகளாலே காட்டி, பூர்வாசார்யர்க- 
ளின்‌ அநுஷ்டாநத்தைக்‌ காட்டுகிறார்‌ - பெரியநம்பி மாறனேரிரம்பியை 
ஸம்ஸ்கரித்த வைபவம்‌ 

பாகவதர்களின்‌ ஐந்மம்‌ முதலியவற்றின்‌ பெருமை - “ப்ராதுர்பாவை: ... * 
பகவானைப்பற்றிய உண்மையறிவும்‌, அவனிடத்தில்‌ பக்தியும்‌ இல்லாத 
ப்ராஹ்மணனிடம்‌ உள்ள வேதஜ்ஞாரம்‌ முதலியவை பயனற்றவை 
பகவத்ஸம்பந்தமுண்டானால்‌ ம்ருகஜந்மமும்‌ உத்தேம்யமே 
ப்ராஹ்மணகுலத்தில்‌ பிறந்த பெரியாழ்வாரும்‌ ஆண்டாளும்‌ ஆய்க்குலத்தில்‌ 
பிறவியை விரும்பினார்கள்‌ 

அவித்யை முதலான தோஷம்‌ ஜீவனுக்கு நீங்கினால்‌ பெரியபிராட்டியாரின்‌ 
நிலை தன்னடையே வரும்‌ 

அருந்யார்ஹமோேஷ்த்வம்‌ முதலான ஆறு ப்ரகாரங்களாலே இந்த ஸாம்யம்‌ வரும்‌ 
ஆபிலஜாத்யம்‌ முதலான த்ருஷ்டபலத்தில்‌ உயர்த்தி ஏற்படுவது 
அஹங்காரத்தாலே; மோஷத்வாதிகளில்‌ உயர்த்தி அஹங்காரமின்மையாலே 
இவ்விரண்டுக்கும்‌ உதாஹரணமாக ப்ரஹ்மாவையும்‌, சிந்தயந்தியையும்‌ 
காட்டுதல்‌ 

ப்ரபந்நதிநசர்யை - அநுஸந்தாநமும்‌, அநுஷ்டாநமும்‌ 


62 0 


389 
390 


391 


392 


404 


(xi) 
தன்னை நோக்கவேண்டிய க்ரமமும்‌, ஸம்ஸாரிகளைக்‌ காணவேண்டிய க்ரமமும்‌ 
ஸ்ரீவைஷ்ணவர்களைப்‌ பார்க்கவேண்டிய க்ரமம்‌ 
ஈங்வரனையும்‌, ஆசார்யனையும்‌ அணுகவேண்டிய முறை 
யிஷ்யனைக்‌ காணவேண்டிய க்ரமம்‌ ; அஹங்கார-அர்த்த-காமங்களின்‌ விணைவு 
ஆத்மகுணங்கள்‌ பிறக்கும்‌ க்ரமம்‌ 
தேஹயாத்ரையில்‌ உபேகைஷையும்‌, ஆத்மயாத்ரையில்‌ அபேகைஷ்யும்‌, பராக்ருத- 
வஸ்துக்களில்‌ போக்யதை உண்டு என்கிற நினைவு தவிருதலும்‌ 
தேஹதாரணத்தின்‌ பயன்‌ 
தனக்கு ஒரு க்லேமம்‌ வரும்போது நினைக்கவேண்டியது 
ஸ்வாநுஷ்டாநம்‌ ஸாதநம்‌ அன்று என்று நினைக்கை 
விலக்ஷ்ணருடைய ஜ்ஞாந-அநுஷ்டாநங்களில்‌ வாஞ்சை 
உகந்தருளின நிலங்களில்‌ ஆதரமும்‌, மங்களாஸாஸநமும்‌ ; இதர- 
விஷயங்களில்‌ அருசியும்‌; ஆர்த்தியும்‌ 


அநுவர்த்தநறியதியும்‌, ஆஹாரநியதியும்‌ ; அநுகூலஸஹவாஸம்‌ 
ப்ரதிகூலஸஹவாஸநிவ்ருத்தியும்‌ ஆகிற இவை அனைத்தும்‌ ஸதாசார்ய- 
ப்ரஸாதத்தாலே வளரும்படி செய்கை 

கீழ்ச்சொன்ன ப்ரபந்ந-அதிகாரத்தில்‌ முக்யமான மங்களாமாஸநவிவரணம்‌ 
ரக்ஷ்யரக்ஷ்கபாவம்‌ இருக்கும்‌ இரண்டு படிகள்‌ 

இவ்விரண்டு படிகளுக்கும்‌ ஹேது இன்னது என்பது 

எம்பெருமானுடைய திருமேனி அழகு முதலியவற்றைக்‌ கண்டு கலங்கி, தான்‌ 
அவனை ரக்ஷிக்கப்‌ பார்க்கும்‌ இடங்கள்‌ பல ; குறிப்பாக தமரதசக்ரவர்த்தி, 
ஜநகராஜன்‌ முதலானார்‌ அநுஷ்டித்த ப்ரகாரம்‌ 

எம்பெருமானாகிய விஷயத்தின்‌ தனிச்சிறப்பு யாரையும்‌ மங்களாமாஸத்திலே 
மூட்டும்‌ என்பதற்கு ஓர்‌ உதாஹரணம்‌ 

ஒருநாள்‌ எம்பெருமானைக்‌ கண்டவர்களுக்கும்‌ இந்நிலை ஏற்படும்‌ என்கை 
மங்களாமாஸநத்தில்‌ ஆழ்வார்கள்‌ நிலை 


ஆழ்வார்களிலும்‌, பெரியாழ்வாரின்‌ தனிச்சிறப்பு ; மற்றைய ஆழ்வார்கள்‌ 
மங்களாறாஸநம்‌ பண்ணுவது எப்போதாவது ; ஆனால்‌ பெரியாழ்வார்‌ 
மங்களாமாஸநம்‌ பண்ணுவது எப்போதுமே 

அவர்களுக்கு ஆழமாகத்தோற்றும்‌ எம்பெருமானுடைய திருமேனி அழகு 
இவர்க்கு மேடாயிருக்கும்‌ ; அதாவது, இவர்‌ அதில்‌ மூழ்காமலிருந்து 
மங்களாணாஸநம்‌ செய்யும்படியாலே அவர்கள்‌ அதில்‌ மூழ்கி நிற்பதால்‌ வரும்‌ 
தோஷங்கள்‌ இவர்க்கு இல்லை என்கை 

பெரியாழ்வாரின்‌ மங்களாமாஸநக்ரமம்‌ - பயநிவர்த்தகங்களுக்கு பயப்படுகை 
முதலானவை 

பரோபதேமத்திலும்‌ பெரியாழ்வார்‌ ஏனைய ஆழ்வார்களிலும்‌ வேறுபட்டவர்‌ 
பகவானைக்காணுதல்‌ முதலானவற்றாலேயே மற்றைய ஆழ்வார்கள்‌ தரிப்பது; 
ஆனால்‌ அவனை மங்களாமாஸநம்‌ பண்ணுவதனாலேயே பெரியாழ்வார்‌ தரிப்பது 
இவருடைய யாத்ரையே நமக்கும்‌ யாத்ரையாகவேணும்‌ ; ஆக, 
மங்களாமாஸநம்‌ ஸ்வரூபாநுகுணம்‌ 

இனி ப்ரபந்ந-அதிகாரத்தில்‌ மற்றொன்றான அநுகூலஸஹவாஸம்‌ பற்றிய விசாரம்‌ 
- பரமார்த்தரே அநுகூலர்‌ 

அநுகூலரோடு ஸம்பந்தத்தாலே பேறு என்பதற்கு ஒர்‌ உதாஹரணம்‌ 


(xii) 


பகவானை அடையும்‌ தருணத்தில்‌ ஸத்ஸ்வபாவங்கள்‌ வரும்‌ என்பதற்கு ஒரு 
உதாஹரணம்‌ ; இனிப்பிறவி இல்லை என்று நிச்சயிக்கும்‌ வழி 

ப்ரதிகூலர்‌ இன்னார்‌ என்னுமிடம்‌ 

ஐந்துவிதமான ப்ரதிகூலரின்‌ ப்ராதிகூல்யத்துக்கு அடியான பேதங்கள்‌ 
இதிலே பகவானுடைய நிக்ரஹத்துக்கும்‌ அநுக்ரஹத்துக்கும்‌ இலக்காமவர்கள்‌ 
இவர்களுடைய கர்மம்‌ கழியும்‌ ப்ரகாரம்‌ 

புருஷகாரஸாபேக்ஷமாகிலும்‌ ஸித்தோபாயம்‌ நிரபேக்ஷ-உபாயமே 
ப்ரதிகூலராகச்சொன்ன ஸ்வப்ரயோஜநரில்‌ ப்ராதிகூல்யம்‌ இன்னது என்பது 
எம்பெருமானாகிற விஷயத்தின்‌ தோஷத்தால்‌ வருமது தோஷமாகாது ; இதற்கு 
ப்ரமாணமாக ஆண்டாள்‌ பாசுரமும்‌, ஆளவந்தார்‌ ஸ்ரீஸூக்தியும்‌ 


ப்ரபந்நனுக்கு வாழத்தகுந்த இடம்‌ முதலானவை 

கர்த்தவ்யமான கைங்கர்யத்தை அறியும்‌ விதம்‌ 

ப்ரவ்ருத்தி-நிவ்ருத்திரூபமாய்‌ கைங்கர்யம்‌ இரண்டுவகைப்பட்டிருக்கும்‌ 
இஷ்டாநிஷ்டங்கள்‌ வர்ணாங்ரமங்களையும்‌ ஆத்மஸ்வரூபத்தையும்‌ பற்றிவரும்‌ 
இதில்‌ பாபம்‌ செய்கை புகுராதோ என்னில்‌, புகுராது என்று மூதலித்தல்‌ 
ப்ரபந்நன்‌ புண்ய்த்துக்கு அஞ்சுகையும்‌, ஈம்வரன்‌ இந்த அதிகாரியினுடைய 
குற்றங்களை நற்றமாகக்‌ கொள்ளுகையும்‌ 

கைங்கர்யம்‌ பக்தி அல்லது பீதிமூலமாக வரவேணும்‌ 

அப்படி வாராதபோது அதிகாரம்‌ நழுவும்‌ ; உபாயோபேயங்களில்‌ அந்வயம்‌ போம்‌ 
கைங்கர்யம்‌ பலஸாதநமன்று ; அதுவே பலம்‌ 

ஸரீவிதுரர்‌ முதலானோரின்‌ அநந்யப்ரயோஜநமான கைங்கர்யம்‌ 

கைங்கர்யம்‌ பண்ணும்போதுமட்டூமன்றி, அதற்கு முன்பேயும்‌ விரோதிகளைப்‌ 
போக்கி ஆத்மஸ்வரூபத்தை ஒளிரச்செய்யவேணும்‌ 

ஜ்ஞாநதமை முதலான நான்கு தரைகள்‌ கைங்கர்யதமைக்கு முந்தையவை 
இந்த நான்கு தமைகளில்‌ ஸ்வரூபத்தை ஒளிரச்செய்யும்‌ ப்ரகாரம்‌ 
அவ்விடத்தில்‌ அஜ்ஞாநம்‌ முதலானது நீங்குவது எத்தாலே என்பது 


இந்த அஜ்ஞாநம்‌ முதலியவற்றுக்கு ஹேது இன்னது என்பது ; ஆர்த்தியும்‌, 
அபிநிவேறமும்‌ இருக்கும்‌ ப்ரகாரம்‌ 

இந்த அதிகாரிக்கு நாலு தமைபோலே ஜ்ஞாநம்‌, அஜ்ளாநம்‌ முதலிய நாலு 
குணமும்‌ உண்டு 

இந்நாலு குணங்கள்‌ ஈங்வரனுக்கும்‌ உண்டு என்பதும்‌, அவற்றின்‌ 
விஷயங்களும்‌ 

அப்படியே சேதரனுடைய நாலு குணங்களுக்கும்‌ விஷயம்‌ 

அதில்‌ ஒண்றாண நிஷித்தாநுஷ்டாநத்தின்‌ அக்ருத்யகரணம்‌ முதலிய நாலு 
படிகள்‌ 

அக்ருத்யகரணத்தின்‌ வடிவம்‌ 

பகவதபசாரத்தின்‌ விவரணம்‌ 

பகவானுக்கு அநிஷ்டமான பகவத்‌-த்ரவ்யத்தை அபஹரிக்கை முதலானவை 
பாகவதாபசாரம்‌ இருக்கும்படி 

அஸஹ்யாபசாரத்தின்‌ விவரணம்‌ 

இந்த அக்ருத்யகரணாதிகளின்‌ க்ரூரஸ்வபாவ-வர்ணரும்‌ 


மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 1 


ஸ்ரீ: 
ஸ்ரீமதே ராமாநுஜாய நம: 
ஸ்ரீமல்லோககுஃரவே நம: 
ஸ்ரீமத்‌, வரவரமுநயே நம; 
ஸ்ரீவசநபூ, ஷணத்திற்குத்திருநாராயணபுரம்‌ ஆய்‌(ஜநந்யாசார்யர்‌) அருளிய 


வயாக யாம்‌ 


அதி,காரிநிஷ்ட,ாப்ரகரணம்‌ 
8 0, ஆக இப்படி அஹங்காரக_ர்ப்ப,மான வ்யபதே,ராம்‌ அநரத்த,ஹேது , அதற்ற மோஷத்வவ்யபதே,பாம்‌ 
உஜ்ஜ்வநஹேது , இந்த ப,க_வச்சே_ஷத்வாந்யமோஷத்வவிரோதி,களான அந்யமோஷத்வஸ்வஸ்வாதந்தீரயங்‌- 


ஸ்ரீவசநபூ,ஷணத்திற்குப்பெரியஜீயர்‌ திருவாய்மலர்ந்தருளிய 
வ்யாக்‌,யாநம்‌ 
8 0, அநந்தரம்‌ அதி, காரிறோத,நம்‌ பண்ணுகிறது :- உபாயம்‌ உபேயார்த்த,மாகையாலும்‌ , 
[உபேயத்திலுகப்பும்‌] என்றும்‌ , [பரப்ரயோஜநப்ரவ்ருத்தி ப்ரயத்நப_லம்‌, தத்‌ ,விஷயப்ரீதி 


பெரியஜீயர்‌ அருளிச்செய்த ஸ்ரீவசநபூ, ஷணவ்யாக்‌ யாநத்துக்குத்‌ 
திருமழிசை ௮ண்ணாவப்பங்கார்ஸ்வாமி அருளிச்செய்த 


அரும்பத விளக்கம்‌ 


8 0 .பூர்வப்ரகரணத்தோடே ஸங்க,திஸூசநார்த்த,மாக வர்த்திஷ்பமாணகத நம்‌ பண்ணுகிறார்‌ 
(அநந்தரம்‌ அதி,காரிமோத ,நம்‌ பண்ணுகிறது) என்று. (அநந்தரம்‌) என்றது - த்ருத்ய- 
ப்ரகரணத்தில்‌ என்றபடி. உபாயோபேயாதி காரித்‌, வயஸங்க்‌,ரஹார்த்த ம்‌ (அதி, காரிரேத நம்‌) 
என்று ௮விமேஷேண (அதி, காரி)மாப்‌ தம்‌. (மோத நம்‌) என்றது நிரூபணம்‌ - என்றபடி. 
அநுபாதே யங்களான பூர்வபச்ஷிதார்த்த,ங்களினுடைய த்யாக ,ஹேதுத்வத்தையும்‌ உபாதே யங்‌- 
களான ஸித்‌,த ஈந்திதார்த்த,ங்களினுடைய ஸ்வீகாரஹேதுத்வத்தையும்‌ பற்ற நிரூபணத்தை 
த்யாஜ்யத்யாக ,-உபாதே, யஸ்வீகாரப்ரயோஜநக(மோத , ந)மாக நிர்தே , மித்தது. "பூர்வப்ரகரணத்திலே 
[௮ங்க,ம்‌ தன்னையொழிந்தவற்றைப்‌ பொறாதொழிகை] (வா.5 6) இத்யாதி, நா ஸாமாந்யேந 
அதி காரஸ்வரூபம்‌ சொல்லிற்று; இந்த ப்ரகரணத்திலே தத்‌, விமாத்‌ கரணம்‌ பண்ணுகிறது" என்று 
தோற்றுகைக்காகவும்‌ (மோத நம்‌) என்று நிர்தே மத்தது. 

இத்தால்‌ உபாயலம்ப காதி காரிநிரூபணம்‌ உ.பஜீவ்யோபஜீவகப ஈவத்தாலே உபலீவக-உபாய- 
நிரூபணபரபூர்வப்ரகரணஸங்க தம்‌; ஸாமாந்யேந உக்தத்துக்கு விராத்‌ ,கரணரூபமாகையாலே 
விவரணவிவரணிப ஈவத்தாலும்‌ ஸங்க,தம்‌. விமாதீ,கரணத்தில்‌ உக்தார்த்த ,வ்யதிரிக்தகத , நம்‌ 


இன்னமொரு அரும்பத,விளக்கம்‌ 


80. [அதி,காரிக்ருத்யம்‌ ] (தனியன்‌) அதி,காரிஸ்வரூபம்‌ சொல்லப்புக்கால்‌, ப்ரஸ்துதமான 
உபாயாதி,காரியைச்‌ சொல்லுவான்‌ என்‌? என்ன (உபாயம்‌ உபேயார்த்த,மாகையாலும்‌) 


இத்யாதி... (80) 


2 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா- 80 


கள்‌ ஆக_ந்துகங்கள்‌ , ப,க,வச்சே_ஷத்வமே அந்தரங்க_நித்யநிரூபகம்‌ , மோஷபூ,த்சைதந்யதத்கார்யப_வம்‌ 
தத்‌,விஷயப்ரீதிப்ரயோஜநங்கள்‌ , ஸ்வப்ரயோஜநஸ்வயத்நநிவ்ருத்தி தச்சே,ஷத்வபாரதந்த்ரப_லம்‌ , 
மோஷத்வபாரதந்த்ர்‌ யவஸ்துப்ராப்திப்ரீதிகர்த்ருத்வங்கள்‌ மேஷியான ஸ்வதந்த்ரஸ்வாமியது , அத ஏவ 
ப்ராப்தித,பையில்‌ நினைவுமவனது , ப்ராப்த்யுபாயமாயிருப்பதும்‌ அவன்‌ நினைவு , அது அநாதி,ஸித்‌_த,- 
மாயிருக்க இவன்‌ ஸ்வார்த்த_நினைவு மாறின போது உபாயமாமென்று ஸிம்ஹாவலோகநந்யாயேந 
ப்ராஸங்கி,கமான அர்த்தத்தைத்‌ தலைக்கட்டி , ப்ரஸ்துதமான உபாயோபேயங்களின்‌ அதி, காரிகள்‌ இருக்கும்‌ 
படியை அருளிச்செய்கிறார்‌ மேல்‌ , [உபாயத்தில்‌( துக்கு) ] இத்யாதி,யால்‌ . 


80. உபாயத்துக்குப்‌ பிராட்டியையும்‌, த்‌,ரெளபதி,யையும்‌, திருக்கண்ணமங்கை- 
யாண்டானையும்‌ போலே இருக்கவேணும்‌; உபேயத்துக்கு இளையபெருமாளையும்‌, 
பெரிய உடையாரையும்‌, பிள்ளை திருநறையூரரையரையும்‌, சிந்தயந்தியையும்‌ போலே 
இருக்கவேணும்‌. ்‌ 


சைதந்யப_லம்‌] என்றும்‌ உபேயாதி, காரமும்‌ கீழ்‌ ப்ரஸக்தமாகையாலும்‌ , த்தவயநிஷ்டனான 


உண்டாகையால்‌ ப்ரகரணபே,த,ம்‌ உபபந்நம்‌. 'பூர்வப்ரகரணத்திலே வ்யாக்‌,யய'த்‌, வய'க_த- 
க்ரியாபத,ஸ்த,த ஈத்வர்த்த நிரூபணம்‌ பண்ணிற்று; இதில்‌ தத்‌, பத,(- க்ரியாபத,) க,தோத்தம- 
புருஷ்ஸிசிதாதி, காரிநிரூபணம்‌ பண்ணுகிறது; ஆகையாலே அவஸரஸங்க ,தியும்‌ உண்டு" என்று 
தோற்றுகைக்காக (அநந்தரம்‌ அதி, காரிமோத நம்‌) என்றது” என்று கண்டுகொள்வது . 


இப்படி ப்ரகரணங்களுக்கு ஸங்க,தி அருளிச்செய்து அநந்தரவாக்யஸங்க தியை அருளிச்‌- 
செய்கிறார்‌ (9 பாயம்‌) இத்யாதி, நா. "[ஸ்வப்ரயோஜநறிவ்ருத்தி இத்யாதி ,]ஸந்தர்ப்ப ம்‌(வா.7 1) 
ப்ராஸங்கி கமாகையாலே, தத்பூர்வமான [ப்ராப்தாவும்‌ ப்ராபகனும்‌](வா.7 0) இத்யாதி யோடே 
[உபாயத்துக்கு](வா.8 0) இத்யாதி_க்கு ஸங்க,தி' என்று விவச௯்திதம்‌. "உபாயாதி காரி- 
ப்ரகரணத்திலே உபேயாதி காரிகத_நம்‌ அஸங்க,தம்‌' என்னும்‌ மாங்கையின்‌ பரிஹாரார்த்த.ம்‌ 
அருளிச்செய்கிறார்‌ (உபேயார்த்த, மாகையாலும்‌) இத்யாதி, . (உபேயார்த்த, மாகையாலும்‌) 
சின்கிறவித்தால்‌ 

1. 'ஏககார்யத்வம்‌ உபேயாதி காரிநிரூபணத்துக்கு ஸங்க,தி' என்று ஸூசிதம்‌. 4 ஸப்ரஸங்க, 
உபோத்‌,க ஈதோ ஹேதுதா5வஸரஸ்தத: | நிர்வாஹகைக்யகார்யைக்யே ஷட்‌, வித, ஈ ஸங்க திஸ்‌- 
ஸ்ம்ருதா இதி தந்த்ரவிது,க்தாஸு ஷட்ஸு ஸங்க,திஷு (யத,ா, தீ,தி, திக்ருதா ஸத்‌,தே து- 
நிரூபணாநந்தரம்‌ அஸத்தே, துநிரூபணே ப்ரஸங்க , கார்யைக்யரூபே த்‌,வே ஸங்க. தீ ப்ரத ர்மிதே; 
யதா ச, க,த,ாத,ரேண தே ஏவ ஸ்பு,மக்ருதே ஸமாந்யநிருக்தெள : தத,ா$த்ர) கார்யைக்ய- 
ப்ரஸங்க ,-அவஸர-ரூபாஸ்திஸ்ரஸ்ஸங்க,தயோ வ்யாக்‌,யாத்ருப்ரத,ர்ஸிதா; விவரணக்ருதா 
ஸ்பு,மக்ரியந்த இதி பே த்‌, யம்‌. 

(ப்ரஸக்தமாகையாலும்‌) டுதி. இத்தால்‌ '(உபேயத்துக்கு) இத்யாதி,க்கு 

ன்‌ (பரப்ரயோஜநேத்யாதி ,)யோடே (வா.7 2) ப்ரஸங்க,ஸங்க,தியே அநந்தரவாக்யஸங்க தி. 
5 (த்‌, வயநிஷ்ட ரான) இத்யாதி, . இத்தால்‌, 'வ்யாக்‌,யேயத்‌,வயக தோத்தமபுருஷஸூிசிதத்வாத்‌ 
அவஸாஸங்க,தி என்று ஸூசிதம்‌. 

த ஈதுவ்யாக்‌, யாநாறந்தரம்‌ தது. த்தராக்‌, யாதவ்யாக்‌, யாநமாகையாலே க்ரமப்ராப்தாபி தாநமுண்டிறே. 


வா:- 80 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 3 
ரய 


ஸ்வதந்த்ரனே ஸித்ததே,ாபாயம்‌ என்கிற அத்‌,யவஸாயரூபமான உபாயத்தில்‌ “தத்தஸ்ய ஸத்‌_ருஸம்‌ 
ப, வேத்‌”(ரா ஸு என்று ஸ்வரக்தியை விட்டு பாரதந்த்ர்யத்தை நோக்கி , லங்காப ,வநத்திலே பெருமாள்‌ 
வரவுபார்த்திருந்த [பிராட்டியைப்‌]போலே , உபாயாதி,காரியும்‌ ஸ்வரக்ஷணார்த்த,_வ்யாபாரயக்தியை விட்டு , 
ஸ்வயத்நாநர்ஹஸ்வரூபத்தையே நோக்கி , து;ஸ்ஸ்ஹமான ஸம்ஸாரத்திலே ஸ்வதந்த்ரனுடைய அங்கீ, கார- 
காலத்தைப்‌ பார்த்திருக்க வேணும்‌ : ஸப,ாமத்‌,யே ஸ்த்ரத்வப்ரயுக்தலஜ்ஜையை விட்டு ப,ர்த்தாக்கள்‌ ரக்ஷ்க- 
ரென்னும்‌ ப்ரதிபத்தியையும்‌ விட்டூ , க்ருஷ்ணனே ஆபத்‌.ரக்ஷகனென்று அத்‌_யவஸித்து , ஈரணாக_தையாய்‌ 
நின்ற [த,ரெளபதி,யை]ப்போலே , லெளகிகஸந்நிதி, யில்‌ தத்ஸங்க்‌,ரஹப்ரவ்ருத்தித்யாக,லஜ்ஜையை விட்டு , 
உபாயாந்தரங்களில்‌ உபாயத்வப்ரதிபத்தியை விட்டு , ஸுலப,ஸ்வாமியே உபாயம்‌ என்று அத்‌,யவஸித்துக்‌ 
கொண்டு ப்ரபந்நனாயிருக்கவேணும்‌ ; ஒரு ஸேவகன்‌ ஒரு ஸேவகன்வாசலிலே நாயை அடிக்க அது பொறாமல்‌ 
அவன்‌ எதிர்வர , இருவரும்‌ பொருது பட்டுக்கிடக்கிறபடியைக்‌ கண்டு , ஒரு க்ஷசத்‌,ரசேதநன்‌ தன்னபி, மாநத்‌- 
திலே ஒதுங்கினது என்னும்‌ இவ்வளவுக்காகத்‌ தன்னை அழியமாறினபடி கண்டால்‌ , பரமசேதநன்‌ திருவாசலிலே 


அதிகாரிக்கு உப,யமும்‌ அபேக்ஷிதமாகையாலும்‌ , உபாயோபேயாதி,காரங்களில்‌ இச்சேதநன்‌ 
இன்னவின்னபடி இருக்கவேணுமென்னுமத்தை தத்தந்நிஷ்ட,ரை நித_ர்ாநமாக்கிக்கொண்ட- 
ருளிச்செய்கிறார்‌ ; [உபாயத்துக்கு] இத்யாதி_வாக்யத்‌,வயத்தாலே . [உபாயத்துக்கு] என்றது - 
உபாயத்துக்கு அதி, காரியாம்போது என்றபடி; உபாயாதி,காரத்துக்கென்னவுமாம்‌ : அப்படியே 


"உபாயோபேயங்களாகிற ரோஷிகளுடைய க்ரமத்தைப்பற்ற தச்சே ,ஷங்களான அதி, காரங்களுடைய 
க்ரமம்‌ முக்‌, யக்ரமந்யாயஸித்‌_த ம்‌ {அத்ராயமாமரய: - (முக்‌, யயோ:) - மேஷிணோ: உபாயோபேயயோ: 
ய: (க்ரம:) ௪ பெளர்வாபர்யம்‌, ஸ ஏவ (அமுக்‌,யயோ:) - மோஷபூ தயோ: உபாயாதி கார- 
உபேயாதி, காரயோ: (ந்யாய:) ௪ பெளர்வாபர்யஸாத ,கயுக்தி: இதி. அயமேவ ந்யாய: மோஷிக்ரம- 
ந்யாய இத்யபி வ்யவஹ்ரியதே} என்னுமபி,ப்ராயத்தாலே (௨.பாயோபேயாதி காரங்களில்‌) இத்யாதி, . 
அதி காரத்‌ ,வயாபி,ப்ராயேண (இன்னவின்ன) இதி த்‌,விருக்தி:. “ஆசாரங்சைவ ஸாதூ நாம்‌” 
(மநு.2-6) என்கிறவித்தையுட்கொண்டு (தத்தந்நிஷ்ட,ரை) இதி. "இதிஹாஸங்களிலே (அமரகோமோ 
கா,1- வாக்‌,வர்க்கே, 16 1 :- “த ர்மார்த்த,காமமோக்ஷாணாம்‌ உபதே, மாஸமந்விதம்‌। பூர்வவ்ருத்தம்‌ 
கத ,ாயுக்தம்‌ இதிஹாஸம்‌ ப்ரசக்ஷ்தே”) புராவ்ருத்தகத நம்‌ “ராமவத்‌,வர்த்திதவ்யம்‌ , ந ராவணவத்‌' 
என்று பே £த நார்த்தம்‌” என்னுமபி,ப்ராயத்தாலே (நித,ர்ரருமாக்கிக்கொண்டூ) இதி. "அநந்தரவாக்ய- 
ஸங்க,தி' என்னுமிடம்‌ தோற்ற (வாக்யத்‌, வயத்தாலே) இதி. 


1. "நிரபேக்ஷஸித்‌ தே, ஈபாயத்துக்கு கார்யகரணத்தில்‌ ஸஹகாரியும்‌, ஸ்வரூபநிஷ்பத்தியில்‌ 
உபகாரியும்‌ வேண்டாமையாலே பாரிமோஷ்யத்தாலே அதி, காரம்‌ அபேக்ஷிதமாகையாலே அதுவே 
இங்கு விவக்ஷிதமாகவேணும்‌” என்னுமபி ப்ராயத்தாலே தத்பே ஈத கணப்‌ ,த. ஈத்‌, யாஹாரபூர்வகம்‌ 
வ்யாக்‌,யாநம்‌ பண்ணுகிறார்‌ (உபாயத்துக்கு அதி, காரியாம்‌ போதென்றபடி) என்று. 

2 "லக்ஷணாயோக்‌ , யாப்‌, த,ரஹிதஸ்த,லத்திலே விம்வஜிந்ந்யாயத்தாலே (பூ.மீ.4-3-10,11,12) 
அத்‌, யாஹாரம்‌ ஆவஸ்யகமானாலும்‌, தத்‌,யோக்‌, யாப்‌, த,யுக்தஸ்த,லத்திலே ராத்ரிஸத்ரந்யாயத்தாலே 
(பூ.மீ.4-3-2-1 7 ,1 8,1 9) லக்ஷணாஸ்வீகாரம்‌ உசிதம்‌" என்னுமபி, ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ 
(உபாயாதி காரத்துக்கென்னவுமாம்‌) என்று. "(9பாய)மாப்‌ த.ம்‌ தத ,தி,காரத்திலே லாக்ஷணிகம்‌' 
என்று கருத்து. 


உக்தநிர்வாஹத்‌ ,வயத்தையும்‌ (உபேயத்துக்கு) என்கிறவிடத்திலே அதிதே _யிக்கிறார்‌ (அப்படியே) 


4 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா - 80 
என கவை வ வை வை வை வை அ வ வை அ அ அவையை வ அ அ அ அ அ அட மப. 


ஒதுங்கினால்‌ அவனென்படுமோ என்று தண்டியில்‌ குதித்துத்‌ திருக்கண்ணமங்கையில்‌ பத்தராவி திருவாசலில்‌ 
கைப்புடையிலே “நாயேன்‌ வந்தடைந்தேன்‌” (பெரிய திருமொழி 1-8-1) என்று அப்படியே பாவித்து 
பரவ்யாபாரமே ஸ்வவ்யாபாரமாம்படி கண்வளர்ந்தருளின [திருக்கண்ணமங்கையாண்டானை]ப்போலே , 
ஸ்வவ்யாபாரயோக்‌,யஜாதிஸ்மரணமற்று “காம்பறத்தலை சிரைத்துன்‌ கடைத்தலை இருந்து வாழும்‌ சோம்ப”னாக 
(திருமாலை 3 8) வேணுமென்கிறார்‌ . ஸித்‌_தே ஈபாயப,லமான ப,க,வத்கைங்கர்யரூபமாயும்‌ , தத்‌,விஷய- 
விக்‌,ரஹமாயுமிருக்கிற உபேயத்தில்‌ , கைங்கர்யாபி, நிவேரியான [இளையபெருமாளையும்‌] , ஸ்ரீகார்யம்‌ நிமித்த- 
மாகத்‌ தம்மை அழியமாறின [பெரிய உடையாரையும்‌] , எம்பெருமான்‌ திருமேனியிலே நெருப்புப்படில்‌ 
செய்வதேதென்னும்‌ ப,யத்தாலே ஸகுடூம்ப_மாக அணைத்துக்கொண்டு திருமேனியை த்யஜித்த [பிள்ளை 
திருநறையூரரையரையும்‌] , திருக்குழலோசைகேட்டு ஒடுகிறபோது பர்த்தா கையில்‌ பிடித்துத்தகைய , உன்‌ 
எச்சில்‌ சரக்கைக்‌ கொள்ளலாகாதோ என்று ராரீரத்தை விட்டு க்ருஷ்ணன்‌ திருவடியைக்கிட்டின [சிந்தயந்தி- 
யையும்‌ போல] வும்‌, உபேயாதி, காரி கைங்கர்யாபி,நிவேயியாய்‌ தத்தத்‌, யப்ரேமாந்த ,தையாலே ஸ்வாாரீரத்தை 
அழிய மாறும்படி ப்ரேமாதி,கனாயிருக்க வேணும்‌ என்கிறார்‌ . பரஸமயிகள்‌ இட்ட தீ திருநாராயணபுரத்தெம்‌- 
பெருமான்‌ திருமேனியை ஸ்பர்‌ியாதபடி , திருநறையூரரையர்‌ தழுவிக்கொண்டு ஸகுடூம்ப, மாகத்‌ 


திருநாட்டுக்கு எழுந்தருளினார்‌ என்று அருளிச்செய்வர்‌ . (80) 
[உபேயத்துக்கு] என்றதுவும்‌ . [உபாயத்தில்‌] என்று பாட, மானபோது உபாயவிஷயத்தில்‌ 
என்றபடி ; இப்படியே மற்றையதுவும்‌ . (80) 


8 1. அவர்களைப்போலே இருக்கவேணுமென்றதின்‌ கருத்தை த,ர்பிப்பிக்கைக்காக , அவர்கள்‌ 


இத்யாதி நா, (உபாயத்தில்‌) இதி. "ப்ரபஞ்சமாத்ரம்‌ ப,க,வந்நிஷ்ட, மாகையாலே இங்கு வியிஷ்ய 
சொல்லவேண்டாமையாலே அதி, கரணஸப்தமியாகாது(அஷ்‌. 2-3-3 6) , பின்னை விஷய-ஸப்தமியாக 
வேண்டும்‌" என்னுமபி ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (உபாயவிஷயத்திலென்றபடி) என்று. 
(இருக்கவேணும்‌) என்கிறவிருப்பு ஸித்‌,தே ஈபாயப்ரவ்ருத்திப்ரதிப , ந்த, கஸாத நாந்தரவிஷய- 
ப்ரவ்ருத்திப்ரயோஜகக்தி-லஜ்ஜா-ஸ்வயத்நறிவ்ருத்திஹேதுபு, தோபாயநைரபேக்ஷ்யாத்‌, யவஸாய- 
ரூபமாக விவக்ஷிதமாகையாலே விஷயஸப்தமி உபபந்நை” {அத்ராயமாமாய: ன த்ரிவித ஈத ஈரேஷு 
ஒளபரரலேஷிகா5பி ,வ்யாபகயோஸ்த்யாகே ந வைஷயிகாத ஈரோ அத்ர விவக்ஷித டுதி. “ஆத £ர- 
த்ரைவித்‌ யஞ்ச (ஸி.கெள. ““ஸப்தம்யதி,கரணே ச” இதிஸூத்ரஸ்ய வ்யாக்‌,யாநே) ப ட்டோஜி- 
த்‌, கஷிதேந தர்மிதம்‌. “ஆத ஈரஸ்த்ரித £ - ஓளபங்லேஷிகோ , வைஷயிகோ, அபி வ்யாபகள்சேதி” 
இதி] என்று கருத்து. பூர்வவத்‌ அதிதே , மிக்கிறார்‌ (இப்படியே) இதி. (மற்றையதுவும்‌) என்றது 
'(உபேயத்தில்‌) என்றவிதுவும்‌” என்றபடி. (80) 


81. (போலே) என்கிறவிது த, ர்மலுப்தோபமையாகையாலே (சந்த்‌ ராலோகே ஸ்லோ.3) 
விவச்ஷிதத ர்மவிமேஷப்ரத ர்மாநார்த்த_ம்‌ உத்தரஸந்தர்ப்ப, ம்‌" என்றருளிச்செய்கிறார்‌ (அவர்களைப்‌ 
போலே) இத்யாதி, நா. [௨.பாயத்துக்கு மத்தியும்‌](வா.8 5) இத்யாதி,யும்‌, [2.பேயத்துக்கு ப்ரேமமும்‌] 
(வா.8 5) இத்யாதி, யும்‌ (கருத்தை த.ர்ஸிப்பிக்கைக்காக) என்கிறவிடத்திலே விவச்ஷிதம்‌. "பாத்தி 
த்யாக த்துக்கு ரக்திஸத்‌ , ப ஈவம்‌ வேண்டுகையாலே தத்கத நத்துக்கு மாக்திஸத்‌,ப,ாவகத_நம்‌ 
ஆவரரயகம்‌. “த்‌ ரெளபதி க்கு ராக்தித்யாக ,ம்‌ சொல்லாதே லஜ்ஜாத்யாக ,ம்‌ சொன்னது அவளுக்கு 
ாக்தியில்லாமையாலே என்று, லஜ்ஜாத்யாக கத ,நத்துக்கு ராத்த்யப,௱வகத நம்‌ ஆவஸ்யகம்‌" 
என்னுமபி ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ , (அதில்‌ பிராட்டியுடையவும்‌) இத்யாதி... கேநசித_£- 
காரேண ஸாத்‌. ருங்யம்‌ நியதமாயிருக்குமாகையாலே ஸாத்‌, ருங்யப்ரத _ர்மநபூர்வகம்‌ வாசியை 


வா- 81 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 5 
81. பிராட்டிக்கும்‌ த்‌, ரெளபதி,க்கும்‌ வாசி, மாக்தியும்‌, அமாக்தியும்‌. 


61. உபாயாதி_காரிகளுக்கு நித,ர்ராநபூ தரானாரில்‌ , அந்யயரையான [த்‌,ரெளபதி,]யில்‌ அநந்யபரையான 
[பிராட்டிக்கு] நிவ்ருத்த்யதி,காரத்தில்‌ [வாசி], விரோதி,வர்க்க,த்தை படஸ்மீகரிக்கவல்ல [ஸக்தி] 
உண்டாகையும்‌ , [பிராட்டி]யில்‌ [த்‌,ரெளபதிடக்கு ...வாசி] . உறியுண்கிற சேலையை இடுக்க மாட்டாத 
[அபாக்தி ] உண்டாகையும்‌ . (கா) 
தங்கள்‌ படிகளை அடைவே அருளிச்செய்கிறார்‌ மேல்‌ ; அதில்‌ பிராட்டியுடையவும்‌ , த்‌,ரெளபதி,ய- 
டையவும்‌ படிகளை அருளிச்செய்கைக்குடலாக , ப்ரத,மத்திலே உப,யர்க்கும்‌ வாசியை அருளிச்‌- 
செய்கிறார்‌ , [பிராட்டிக்கும்‌] என்று துடங்கி , அதாவது “தத்தஸ்ய ஸத்‌,ருரம்‌ ப,வேத்‌" என்றிருந்த 
பிராட்டிக்கும்‌ , “ரக்ஷ மாம்‌” என்ற த்‌தரெளபதி,க்கும்‌ தம்மில்‌ வாசி, ்ரீதோ படவ" என்று 
நெருப்பை நீராக்கினாப்போலே , * த,க்‌,தே,ா ப,வ' என்று விரோதி,வர்க்க,த்தை ப,ஸ்மமாக்கித 
தன்னை ரக்ஷித்துக்கொள்ளவல்ல றாக்தியுண்டாகையும்‌ ; ஸ்வயத்நத்தாலே விரோதி ,களைத்தள்ளித்‌ 
தன்னை நோக்கிக்கொள்ளப்பார்த்தாலும்‌ , நோக்கிக்கொள்ளுகைக்கீடான ஸாக்தி தனக்கில்லாமை- 


யும்‌ என்கை . (81) 


வ்யாக்‌, யாநம்‌ பண்ணுகிறார்‌ (அதாவது - 'தத்தஸ்ய") என்று துடங்கி. ("தத்‌") விரோதி நிரஸநபூர்வகம்‌ 
என்னை இங்குநின்றும்‌ தஸ்மை ப்ராபிக்கை, (தஸ்ய) ரகூஷணத்தை அஸாத ஈரணத , ரமமாகவுடைய 
பெருமாளுக்கு , ('ஸத்‌,ருமாம்‌') அநுரூபம்‌, என்றபடி. 

(ரக்ஷ மாம்‌ (ப ஈர.ஸப £. 61-43) என்றிருந்த) இதி. 

(1) “ப வேத்‌” என்கிறவிதுக்கு “தாமப்ரவேத நே லிங்‌”(அஷ்‌.3-3-1 57 வார்த்திகம்‌)ஆய்‌ , 
ப, க, வதே_ககர்த்ருகரக்ஷ்ணேச்ச ,£ப்ரகாமாநம்‌ சொல்லிற்று; 

(2) 'ரக்ஷ்‌ என்று “ப்ரார்த்த,நாயாம்‌ லோட்‌” ப்ரத்யயமாய்‌ , ப,க, வதே ககர்த்ருகரக்ஷ்ணேச்ச ,ா- 
ப்ரகாமாநம்‌ சொல்லிற்று; இச்ச ,ாப்ரகாமருமிறே ப்ரார்த்தனை. இத்தால்‌ ததே ,கோபாயப ,ாவேச்சை , 
உப,யர்க்கும்‌ அநுக,தத,ர்மம்‌ என்று ஸித்‌ தி, த்தது. (வாசி) வைலக்ஷண்யம்‌. (“மாதோ ப, வ”) 
என்றதுக்கர்த்த,ம்‌ (நெருப்பை) இத்யாதி, . “அக்‌ நேராப:” (தை.௨.ப.2-1-1)என்றுகொண்டூ 
கார்யகாரணங்களுக்கு அநந்யத்வமாகையாலே அருளிச்செய்கிறார்‌ (நீராக்கினப்போலே) என்று. 
(த,க்‌,தே,£ ப,வ) என்கிறவிதுக்கர்த்த,ம்‌ (ப, ஸ்மமாக்கி) என்று. "த,ஹ - ப,ஸ்மீகரணே' என்கிற 
த. ஈதுபாட;ம்‌ விவக்ஷிதம்‌. (ஸ்வயத்நத்தாலே)இத்யாதி, :- "மாக்தியில்லை' என்றவித்தால்‌ 
"இச்சை யுண்டு என்று தோற்றுகையாலே அருளிச்செய்கிறார்‌ (நோக்கிக்கொள்ளப்‌ பார்த்தாலும்‌) 
என்று. “ஷஷ்டே £5பி மம ரோசதே” என்கிற ப்ரஸித்‌_தி யை உட்கொண்டு “ஹுதாயாநம்மீந்த , ந- 


= ட அவலில்‌ வலவ ட டட அல அழல ட கவன அவ அண ம பமப்ப கலவ வ ணப வைத்த ள்‌ டட டங்க பட்டது 
எம்பார்ஜீயர்ஸ்வாமி அரும்பத,விளக்கம்‌ 


8 1.பிராட்டிக்கும்‌ த்‌,ரெள பதிக்கும்‌ ஸித்‌,தேபாயநிஷ்டை, உண்டோ? என்கிறவத்தை 
த,ற்மிப்பிக்கிறார்‌ (தத்தஸ்ய ஸத்‌, ருபமம்‌ ப,வேத்‌) இத்யாதி,யாலே. (நீராக்கினாப்போலே) என்றது 
'ஆல்ரிதர்க்கும்‌, அவர்களுடைய ஸம்ப,ந்த,முடைய விபீ,ஷணாழ்வான்‌ திருமாளிகை 
முதலானதுகளுக்கும்‌ மாத்ரம்‌ நீர்போலே குளிர்ந்த ஸ்பர்மத்தையுடையது ஆக்கினாப்போலே! 
என்றபடி. 'த்‌,ரெளபதிடக்கு பாதிவ்ரத்யாதி,த,ர்‌ மாநுஷ்ட,ாரஜ்ளாநம்‌ உண்டாயிருக்க, 
அவளுக்கு ஸாபாநுக்‌,ரஹமக்தியில்லை' என்னும்படியென்‌ ? என்னில்‌ - 

1 கண்ணன்‌ இவளுடைய பாவத்தை பரீக்ஷித்தபோது கர்ணனிடத்திலும்‌, சாபல்யம்‌ இவளுக்கு 


6 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா- 81 


8 2.பிராட்டி ஸ்வமாக்தியை விட்டாள்‌; த்‌,ரெளபதி, லஜ்ஜையை விட்டாள்‌; 
திருக்கண்ணமங்கையாண்டான்‌ ஸ்வவ்யாபாரத்தை விட்டான்‌. 
8 2. இப்படி ராக்தாரக்தைகளாயிருவர்கள்‌ செய்தது ஏதென்ன , நாயகமாத்தியையே நோக்கும்‌ [பிராட்டி] 


82. ஏவம்பூ,தரானவர்கள்‌ செய்தவைதன்னை அருளிச்செய்கிறார்‌ , [ பிராட்டி ஸ்வராக்தியை 
விட்டாள்‌ , த்‌,ரெளபதி, லஜ்ஜையை விட்டாள்‌] என்று . [ஸ்வராக்தியை வி]டுகையாவது - நாயக- 
ரான பெருமாள்‌ ரக்ஷிக்குமத்தனையல்லது , நம்முடைய ராக்தியால்‌ நம்மை ரக்ஷித்துக்கொள்ளுகை 
நம்‌ பாரதந்த்ர்‌ யத்துக்கு நாராகமென்று ஸ்வரக்தியைக்கொண்டு காரியம்‌ கொள்ளாதொழிகை . 
“அஸந்தே,,றாத்து ராமஸ்ய தபஸள்சாநுபாலநாத்‌ | ந த்வாம்‌ குர்மி த,றக்‌,ரீவ ப,ஸ்ம ப,ஸ்மார்ஹ 
தேஜஸா” என்றாளிறே . [லஜ்ஜையை வி]டுகையாவது - துபர்மாஸநன்‌ ஸபாமத்‌,யே துகிலை 
பங்கமீதல: என்கிற பாதிவ்ரத்யமாக்தியுமில்லை என்னுமபிப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (க்தி 
தனக்கில்லாமையும்‌) என்று. (81) 


82.1.[ஸ்வமாக்தியை] இத்யாதி, . “மாம்‌ நயேத்‌, யதி, காகுத்ஸ்த, :”(ரா.ஸு.3 9-3 0) என்கிற- 
வித்தையுட்கொண்டு அருளிச்செய்கிறார்‌ (நாயகரான) இத்யாதி, . “அஹம்‌...நயாமி... மத்‌,ப,க்தம்‌” 
(வ.சரம.) என்னுமதுவும்‌ விவக்ஷிதம்‌. {இந்த 8 2ம்‌ வாக்யவ்யாக்‌,யாநத்தில்‌] உத, ஈஹரிஷ்யமாண- 
வசநத்தில்‌ "தேஜஸா"(ரா.ஸு .2 2-2 0) என்கிறவிதின்‌ அர்த்த, ம்‌ (நம்முடைய மாக்தியால்‌) இத்யாதி. . 
“தேஜ: பராபி ப, வநஸாமர்த்யம்‌' என்கிறவித்தையுட்கொண்டு (மாக்தியால்‌) என்றது. {தேஜ பரைரந- 
பி, ப வநீயதா” இதி கீ.தாப ஈஷ்யே 1 6-4 3ஸ்லோகார்த்த, விவரணே. ரக்ஷணம்‌ அநிஷ்டநிவர்த்தந- 
மாகையாலே “த்வா ப, ஸ்ம குர்மி”” என்கிறவிதின்‌ அர்த்த, ம்‌ (நம்மை ரக்ஷித்துக்கொள்ளுகை) 
இதி. வசநத்திலே (“தபஸ:””)(ரா.ஸு.2 2-20) என்கிற (தபம்‌)மாப்‌ த,ம்‌ “தேஷாம்‌ து தபஸாம்‌ 
ந்யாஸம்‌ அதிரிக்தம்‌ தபங்ஸ்ருதம்‌”” {“தஸ்மாந்ந்யாஸமேஷாம்‌ தபஸாம்‌ அதிரிக்தமாஹுஃ} 
(மாஹாநாராயணே) இத்யாதி,கமப்யநுஸந்தே, யம்‌ என்கிறபடியே ஸ்வஸம்ப ,ந்த,த்யாக, வியிஷ்ட- 
பரஸம்ப ந்த, கரணரூபந்யாஸவாசியாகையாலே ஸ்வரக்ஷணப்ரவ்ருத்த்யநர்ஹத்வரூபபாரதந்தர்ய- 
வாசகமாகிறது. யத்‌, வா :- “நியமேஷு தபஸ்ஊப்‌ த,:” என்கிறபடியே (தபா்‌)யப்‌ தம்‌ றியம- 
வாசியாய்‌, “நியமஸ்ச த ர்மே” (ரா.ஸு.2 9-1 2)என்கிற நியமத்தைச்‌ சொல்லுகிறது. அதாவது 
'ரக்ஷ்கத்வத ர்மம்‌ அவன்‌ தலையிலே” என்றிருக்கை. இத்தால்‌ ஸ்வரக்ஷணாநர்ஹத்வரூபபாரதந்த்ர்யம்‌ 
லபி, த்தது. (“அநுபாலந”) மாவது - நாளப்ரதிப ந்த ஈத்மகஸத்தாறுவர்த்தநரூபரக்ஷணம்‌. "இந்த 
பாரதந்த்ரயரூபதபோறுபாலநம்‌ ராவணப ஸ்மீகரணரூபஸ்வரக்ஷணுபை ஈவஹேதுகம்‌” என்கையாலே, 
தாத்‌ ,ருமஸ்வரக்ஷணம்‌ தாத்‌, ருமமுபோநாமமம்‌ என்று ப,லித்தது. இத்தையுட்கொண்டருளிச்செய்கிறார்‌ 
( நம்‌ பாரதந்த்ர்யத்துக்கு நாயகம்‌" என்று) இதி. (“ப,ஸ்ம ந குர்மி”)(ரா.ஸு.2 2-20) என்கிற 
இதுக்கர்த்த,ம்‌ (ஸ்வமாக்திகொண்டு கார்யம்‌) இத்யாதி, . “வஸ்துஸ்வரூபாநுப ,ந்தி, யான மாக்தி- 


உண்டாயிருக்கிறதாக இவள்தானே சொல்லியிருந்தபடியாலும்‌, 

2 மஹாப்ரஸ்த,ாரத்தில்‌ ஸ்வப,ர்த்தாக்களில்‌ ஒருவனிடத்தில்‌ பக்ஷ்பதித்திருந்த அத,ர்மத்தாலே 
முந்துற முடிந்துபோகையாலும்‌ “பக்ஷபாதோ மஹாநஸ்யா விரோேஷேண த,நஞ்ஜமே” (பர. 
ஸ்வர்க்கூரா.ஆ.2-6) இதி. 

3.ப்ரயோஜநாந்தரத்துக்காக ப்ரபத்தி பண்ணினவள்‌ றக்தியுண்டாகில்‌ அதில்‌ ஸ்வரூப்‌ 
விருத்த, த்வஜ்ரசாநமிஸல்லாமையாலே அந்த ஆபத்தைத்தானே விலக்கிக்கொள்ளக்கடவு 
ளாகையாலே அப்படி செய்யாமையாலும்‌ “மாபாநுக்‌,ரஹஸாமர்த்‌,யம்‌ த்‌.ரெளபதி.க்கில்லை' 
என்னுமிடம்‌ ஸித்‌_த,ம்‌ என்று கண்டுகொள்வது. (81) 


வா- 82 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 1 


ஸ்வபாரதந்த்ர்யஹாநியைப்‌ பிறப்பிக்கும்‌ ஸ்வரக்ஷணஹேதுவான [ஸ்வனக்தியை] மறுவலிடாதபடி 
[விட்டாள்‌]; ஸ்வரரக்தித்யாக4ம்‌ பரரக்த்யாலம்ப,நஸூசகம்‌ . ஆபத்ஸ்க_ன்‌ க்ரநுஷ்ணூனென்று விங்வஸித்து , 
த்.ரெளபதி, ஸப ஈமத்‌,யே இரு கையையும்‌ விட்டு , பரமபுருஷனை மாரணம்‌ புக்கு ஸ்த்ரீத்வப்ரயுக்தமான 
[லஜ்ஜையை] ப்பிற்காலியாமல்‌ [விட்டாள்‌] என்கிறார்‌ ; ஸ்வஸ்வப_£வத்யாகடம்‌ ஸ்வவிர்வாஸவிறேஷீ- 
ப,லமாய்‌ வந்ததிவளுக்கு . ஜாத்யாதி,களில்‌ உத்கருஷ்டனான [திருக்கண்ணமங்கையாண்டான்‌] , ஸ்வஜாதி- 
ஸ்வவர்ணாநுரூபமான [ஸ்வவ்யாபாரத்தை] வாஸநாருசியுடன்‌ [விட்டான்‌] ; பர௱ாக்தியைப்‌ பற்றி ஸ்வமாக்தியை 
விடுகையும்‌ , பரைகாக்ஷ்ய(க்ஷ்க - பா. | தவத்தைப்‌ பற்றி ஸ்வரக்ஷணூபி ,மாநத்தை விடுகையும்‌ , 
பரவ்யாபாரத்தைப்‌ பற்றி ஸ்வவ்யாபாரத்தை விடுகையும்‌ , உபாயாதி,காரிக்ருத்யமென்றபடி . (82) 


உறிகிற அளவில்‌ , லஜ்ஜாவிஷ்டையாய்க்கொண்டு தான்‌ ஒரு தலை இடுக்குகையன்றிக்கே , இரண்டு 
கையும்‌ விடுகை. பேரளவுடையாளாகையாலே பிராட்டிக்குப்‌ பெருமாளே ரக்ஷகர்‌ என்று 
விற்வஸித்து ஸ்வமாக்தியை விட்டிருக்கலாம்‌; அத்தனையளவின்றிக்கே இருக்கச்செய்தே, ... 
மஹாபத்‌, சு,ஸையிலே இவ்வளவில்‌ க்ருஷ்ணனே ரக்ஷ்கனென்று {அதர “மஹத்யாபதி, 
ஸம்ப்ராப்தே ஸ்மர்த்தவ்யோ ப,க,வாந்‌ ஹரி: । இதி நிங்சித்ய மநஸா மாரணாக.,தவத்ஸல: | 
ஆக்ருஷ்யமாணே வஸநே த்‌,ரெளபத்‌,யா சிந்திதோ ஹரி: (ப,ார.ஸப,ா. 67) இத்யாதி.கம்‌ 
அபி,ப்பேரதம்‌) மஹாவிற்வாஸம்‌ பண்ணி மஹாஸப,ாமத்‌,யே இவள்‌ லஜ்ஜையை விட்டதிறே 
அரிது. [திருக்கண்ணமங்கையாண்டான்‌ ஸ்வவ்யாபாரத்தை விட்டான்‌] அதாவது - 
ஸ்வரக்ஷ்ணஹேதுவான ஸ்வவ்யாபாரங்களை விட்டான்‌ என்றபடி; ஒரு சேவகனுடைய நாயை 


யினுடைய த்யாக,ம்‌ அ௱க்யமாகையாலே ராக்திப்ரயுக்தகார்‌ யாநுபாத ,ாநமே மாத்தியை விடுகை 
என்று விவக்ஷித்து (கார்யம்‌ கொள்ளாதொழிகை) என்கிறது. இது (“ப ஸ்ம ந குர்மி”) என்கிற 
இதுக்கர்த்த, ம்‌. உ க்தார்த்த_த்தில்‌ ப்ரமாணம்‌ (“அஸந்தே ,மனத்‌””)(ரா.ஸு.2 2-2 0) இத்யாதி. . “கரோமி” 
என்கிறவிடத்தில்‌ ('குர்மி) என்கிறவிது சாந்த ஸம்‌. 3 

1. (“ப ஸ்மார்ஹ!”) என்கிறவிது ஸம்புத்‌,தி, யாய்‌, 'ப,ஸ்மயப்‌,த,ம்‌ ப, £வப்ரத ஈநமாய்‌, 
“ப, ஸ்மத்வார்ஹனே !” என்றபடி. 

2. அன்றிக்கே “விரோதி களை ப, ஸ்மமாக்குகைக்கு க்ஷமமான தேஜஸ்ஸாலே” என்றுமாம்‌. {இந்த 
பக்ஷத்தில்‌ 'ப,ஸ்மார்ஹதேஜஸா' என்று ஏகபத,ம்‌}. 

(லஜ்ஜை) இத்யாதி, . (துகிலை உறிகிறவளவில்‌) வஸ்த்ராபகர்ஷணம்‌ பண்ணுகிறபோது. (தான்‌ 
ஒரு தலை இடுக்குகை) ஒரு பார்ஸ்வத்திலே நிரோதி, க்கை. [பிராட்டி ஸ்வமங்தியை விட்டாள்‌] 
என்றவநந்தரம்‌ [த்‌, ரெளபதி, லஜ்ஜையை விட்டாள்‌] என்றத்தாலே த்‌,ரெளபதி, யினுடைய லஜ்ஜா- 
த்யாகம்‌ பிராட்டியினுடைய ஸுக்தித்யாக,த்தை ந்யக்கரித்துக்கொண்டு உதி க்கையாலே, 
வ்யஞ்ஜிதமான தெ, ளஷ்கர்யாதியயத்தை அருளிச்செய்யாநின்றுகொண்டு ஈடுபடுகிறார்‌ (பேர்‌) 
இத்யாதி, . (பேரளவு) நிரதிமாயஜ்ஞாநபூர்த்தி . (விங்வஸித்து) இத்யாதி, - இங்கே “ராமஸ்ய 
வ்யவஸாயஜ்ஞா லக்ஷ்மணஸ்ய ச தீ, மத: | நாத்யர்த்த,ம்‌ க்ஷுப்‌, யதே தேவீ கங்கே. வ ஜலத,ாக,மே” 
(ரா.ஸு.1 6-4) என்கிறவிது விவக்ஷிதம்‌. (அத்தனை யளவன்றிக்கே) இத்யாதி. . (மஹாபத்‌,த,மை- 
யிலே) என்றது “பிராட்டி ஆபத்திலும்‌ பெரிதான ஆபத்திலே ' என்றபடி. ராவணன்‌ இப்படி அஸத_ஸ்ய- 
வ்யாபாரத்தைப்‌ பண்ணினானில்லையே ! இத்தால்‌ "காரணபெளஷ்கல்யத்தையும்‌ , ஆபந்மாந்த்‌, யத்‌- 
தையும்‌ உடைத்தாகையாலே ஸுகரமான பிராட்டி விஸ்வாஸத்தைப்பற்ற, காரணமாந்த்‌, யத்தையும்‌ 
ஆபத்பெளஷ்கல்யத்தையும்‌ உடைத்தாகையாலே த்‌,ரெளபதி விங்வாஸம்‌ து ஷ்கரம்‌' என்றபடி. 
82. துகிலை - வஸ்த்ரத்தை. கைப்புடை - கேரபுரவாசலுள்ளிருக்கிற ஒட்டுத்திண்ணை. (82) 


8 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா - 82 
ல பக ள்‌ படட த்‌ அரிக்க திறக்க கத்துக்க த ப ப. ப ப ப்‌ லன்‌ 


ஒரு சேவகன்‌ அடிக்க, அவன்‌ அது பொறாமல்‌ அடித்தவனோடு எதிர்த்துப்பொருது அவனையும்‌ 
கொன்று தானும்‌ குத்திக்கொள்வதாக இருக்கிறபடியைக்கண்டு , ஒரு க்ஷ்த்‌,ரசேதநன்‌ தன்‌ 
அபி,மாநத்திலே ஒதுங்கினதென்னும்‌ இவ்வளவுக்காகத்‌ தன்னையழிய மாறினபடி கண்டால்‌, 
பரமசேதநனபி, மாநத்திலே ஒதுங்கினால்‌ அவன்‌ என்படுமோ? என்று ஸ்வரக்ஷணவ்யாபாரங்களை 
அடைய விட்டூ, அந்நாயோபாதியாகத்தம்மை அநுஸந்தி,த்துக்கொண்டு , அப்போதேவந்து 
திருக்கண்ணமங்கையில்‌ பத்தராவித்திருவாசலில்‌ கைப்புடையிலே புகுந்து கண்வளர்ந்தார்‌ 
என்று ப்ரஸித்‌_த,மிறே . (82) 


83. இனி உபேயாதி,காரிகளில்‌ ப்ரத,ாநரான இளையபெருமாள்படியை விஸ்தரேண அருளிச்‌- 
கமலக ட்டவ மக த ரபம்கதன்ற ட பவா கட்‌ சகிகலா ரக தத்வ அபபட ப்‌ 


[திருக்கண்ணமங்கையாண்டான்‌] இத்யாதி - (ஸ்வரக்ஷண்ஹேதுவான ஸ்வவ்யாபாரங்களை) என்றது 
பக, வத்கர்த்ருகஸ்வரக்ஷணத்திலே அத்‌. ௬ஷ்டத்‌, வாரகங்களான ஸ்வவ்யாபாரங்களை" என்றபடி. 
இத்தால்‌ "பிராட்டியுடைய மாக்தித்யாக_ம்‌ ாக்திவிஷயஸ்வரக்ஷ்ணாகரணரூபம்‌; இவனுடைய 
ஸ்வவ்யாபாரத்யாக,ம்‌ ப, க,வத்கர்த்ருகரக்ஷ்ணோபாயாநுஷ்ட _ஈநரூபம்‌” என்று வ்யஞ்ஜிதம்‌. ("கீழே 
ராக்தித்யாக த்தை லஜ்ஜாத்யாக_ம்‌ ந்யக்கரித்துக்கொண்டு உதி,த்தாப்போலே, இங்கு அதையும்‌ 
ந்யக்கரித்துக்கொண்டு ஸ்வவ்யாபாரத்யாக_ம்‌ உதி,க்கையாலே' என்றபடி.) “ப்ராங்ந்யாயத்தாலே 
த்‌,ரெளபதி, யினுடைய விஸ்வாஸத்தைப்பற்றவும்‌ திருக்கண்ணமங்கையாண்டானுடைய விள்வாஸம்‌ 
து,ஷ்கரம்‌; அதாவது "க்ருஷ்ணனுடைய அதிமாநுஷசேஷ்டிதங்களை ஸாக்ஷாத்கரித்தவளாகையாலே 
அவளுக்கு விங்வாஸம்‌ பிறக்கலாம்‌; அப்படியன்றிக்கே கஷுத்‌, ரசேதநப்ரவ்ருத்தித , ர்ரருப்ரயுக்தாநு- 
மாநத்தாலே இவனுக்கிப்படி பிறந்த விஸ்வாஸமிறே அரியது!' என்னுமபி ப்ராயத்தாலே அருளிச்‌- 
செய்கிறார்‌ (ஒரு ஸேவகனுடைய) இத்யாதி, . “ஈஸ்வர: ஸ்வாபி, மாநவிஷயசேதநரக்ஷ்க: , சேதநத்வாத்‌, 
பரித்‌, ருஷ்டயோத வத்‌” என்கிற அநுமாநம்‌ விவக்ஷிதம்‌. “யோ யதீ யகாரணப்ரசுர: ஸ: தத்கார்யப்ரகர: , 
யத,ா யாக ப்‌, யாஸவாந்‌ ஸ்வர்க்க,பூ,மிவாந்‌" இதி ஸாமாந்யமுக வ்யாப்தியை உட்கொண்டு 
அருளிச்செய்கிறார்‌ (பரமசேதநன்‌) இத்யாதி, . “ப்ராணைரபி” என்னாதே “ப்ராணாந்‌ பரித்யல்ய 
ரக்ஷிதவ்ய:”*(ரா.யு, 18-2 8) என்கிறவித்தையுட்கொண்டு (என்படுமோ!) என்றது - "[ஸ்வவ்யா- 
பாரத்தை] என்கிற 'வ்யாபார'ரப்‌,த,ம்‌ உபாயாநுஷ்ட,ாநபரம்‌" என்னுமபி ப்ராயத்தாலே (ஸ்வரக்ஷ- 
ணேத்யாதி,). “[வ்யாபாரத்தை] என்கிற ஏகத்வம்‌ ஸமஷ்டிக, தமாகையாலே அங்க ,£ங்கி ,ஸமுத ,ாம- 
க,தைகத்வமாம்‌" என்னுமபி ப்ராயத்தாலே (வ்யாபாரங்களையுடைய) என்றது . "நாய்க்கு அத்யந்த- 
நிகர்ஷத்தாலே ஆகிஞ்சந்யம்‌ பற்றாசு; இவன்‌ விமிஷ்டகுலஜந்மவ்ருத்தாதி லை உடையவனாகையாலே 
ஆகிஞ்சந்யம்‌ இல்லையே!' என்னும்‌ மங்கையிலே அருளிச்செய்கிறார்‌ (அந்நாயோபாதியாக) இத்யாதி 
“நாயேன்‌ வந்தடைந்தேன்‌””(பெரியதிருமொழி 1-9-1) இத்யாதிகள்‌ இங்கே விவக்ஷிதம்‌. 'நாயோபாதி 
தம்மை அநுஸந்தி த்துக்கொண்டமையிலே ப்ரமாணமென்‌ ? பராத்மகு,ணுநாம்‌ பராவேத்‌ யத்வாத்‌' 
என்கிற மங்கையிலே அருளிச்செய்கிறார்‌ (திருவாசலில்‌ கைப்புடையிலே) என்று. (கைப்புடை) 


யாவது த்‌,வாரஸந்நிஹிதமான சிற்றிடம்‌. (கை) என்று சிறுமை; (புடை) இடம்‌. இத்தால்‌ க்‌, ௬ஹ- 


பாலம்‌” என்னும்‌ ப்ரஸித்‌_ தி, யுடைய நாயைப்போலே க்‌, ருஹத்‌,வாரமயநம்‌ “அவர்‌ நாயோபாதியாகத்‌ 
தம்மை அநுஸந்தி த்துக்கொண்டார்‌ * என்கையில்‌ ப்ரமாணம்‌" என்று கருத்து. (82) 


83. "இப்படி (80ம்‌ வாக்யத்தில்‌] உத்‌ தே ,மாக்ரமேண பிராட்டிப்ரப்‌ ருதிகள்படியை (8 1,8 2ம்‌ 
வாக்யங்களில்ர்‌ உபபாதி,த்து (உபேயத்துக்கு) இத்யாதி ; 80ம்‌ வாக்யத்தில்‌ உத்‌ தே மித்த க்ரமத்தாலே 


வா - 83 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 9 


93 உபேயாதி,காரிக்ருத்யவிமோஷங்களை அருளிச்செய்கிறார்‌ [பசியர்‌] இதயாதி,யால்‌. 


8 3 .பசியராயிருப்பார்‌ அட்டசோறுமுண்ணவேணும்‌ , அடுகிற சோறுமுண்ண வேணும்‌ 
என்னுமாப்போலே, காட்டுக்குப்‌ போகிறபோது இளையபெருமாள்‌ பிரியில்‌ 
த,ரியாமையை முன்னிட்டு, “அடிமை செய்ய வேணும்‌”, “எல்லா அடிமையும்‌ 
செய்ய வேணும்‌”, “ஏவிக்கொள்ளவும்‌ வேணும்‌” என்றார்‌; படைவீட்டில்‌ புகுந்த 
பின்பு காட்டில்‌ தனியிடத்தில்‌ ஸ்வயம்பாகத்திலே வயிற்றைப்பெருக்கின படியாலே , 
ஒப்பூணுண்ணமாட்டாதே , ஒரு திருக்கையாலே திருவெண்கொற்றக்குடையையும்‌ , 
ஒருதிறாக்கையாலே திருவெண்சாமரத்தையும்‌ த,ரித்தடிமை செய்தார்‌. 
செய்கிறார்‌ , [பசியர்‌] என்று துடங்கி , அதாவது - [பசியராய்‌ இருப்பார்‌] தங்கள்‌ பசியின்‌ 
க,நத்தாலே, இதுக்குமுன்பு ஆக்கின சோறும்‌ , இப்போது ஆக்குகிற சோறும்‌ எல்லாம்‌ நாமே 
உண்ணவேணும்‌ என்று மநோரதி,க்குமாப்போலே , பெருமாள்‌ காட்டுக்கு எழுந்தருளுகிறபோது , 
“பதால்யாத்‌ ப்ரப்‌, ரதி ஸுஸ்நிக்‌,த "ரான இளையபெருமாள்‌ , படைவீட்டில்‌ நின்றும்‌ புறப்படுவதற்கு 
முன்னே கூடப்போவதாக உத்‌,யோகி_க்கிறபடியைக்கண்டு , ' நீர்‌ நில்லும்‌ ' என்று நிர்பந்தி,த்‌- 
தருள , “குருஷ்வ மாமநுசரம்‌ வைத_ர்ம்யம்‌ நேஹ வித்‌,யதே। க்ருதார்த்தேராஹம்‌ ப,விஷ்யாமி 
தவ சார்த்த,: ப்ரகல்பதே” என்றும்‌, கங்கை கடந்தேறின அன்று மீளவிடுகைக்குறுப்பாக அவர்‌ 
அநேகம்‌ அருளிச்செய்ய, “ந ௪ ஸீதா த்வயா ஹீநா ந சாஹமபி ராக, வ | முஹூர்த்தமபி 
வணர அக்கம்‌ கற்காத கடவ களன்‌ பல்கி ப சதக பா பரிய வக்ப்‌ அன்த பக்சம்‌ பககக ப்பி தபா க்‌ 


இளையபெருமாள்ப்ரப்‌, ௬ுதிகள்‌ படியை அருளிச்செய்கிறார்‌' என்கிறார்‌ (இனி) இத்யாதி, . “மேஷ 
மோஷாமாந” இத்யாதி, யிலே ப்ரத, மநிர்தே , த்தை உட்கொண்டு இங்கே தத, வதாரமான இளைய 
பெருமாளுக்கு ப்ரத, மோத்‌, தே, மம்‌ பண்ணிற்றும்‌' என்னுமபி ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ 
(உபேயாதி காரிகளில்‌ ப்ரத ஈநரான) இத்யாதி,. “அநந்த: ப்ரத,மம்‌ ரூபம்‌ லக்ஷ்மணஸ்து தத: 
பரம்‌ | ப,லப,த்‌,ரஸ்த்ருதீயஸ்து கலெள கர்சித்‌,ப,விஷ்யதி” இதி (நாரதீ,யே?); “மோஷோ லக்ஷ்மண 
உச்யதே” இதி ச}. (பசியராயிருப்பார்‌) இத்யாதி, . பசியின்‌ க,நம்‌ - க்ஷுத்தினுடைய அதிமாயம்‌ . 
“ப ால்யாத்ப்ரப்‌, ரதி ஸுஸ்நிக்‌,த,:”” (ராப,ா.1 8-27) என்கிறவித்தை உ.ட்கொண்டருளிச்செய்கிறார்‌ 
(ப,ால்யாத்‌ இத்யாதி.) . பசியருடைய பெரும்பசிக்கு த£ர்ஷ்டாந்திகம்‌ இந்த ஸுஸ்நிக்‌, த த்வம்‌. 
“அஹம்‌ த்வா5நுக, மிஷ்யாமி”(ரா.அ.3 1-3) இத்யாதி ,யைப்பற்ற (உத்யோகிக்கிறபடியை) இதி. 
“ராமேண ப,ஹுபி,ஸ்ஸாந்த்வைர்நிஷித்‌,த, :”(ராஅ.8 1-6) என்கிறவித்தைப்பற்ற (“நில்லும்‌” என்று 
நிர்ப்பந்தி த்தருள) என்றது. (“குருஷ்வூ)(ரா.அ.3 1-2 2) இத்யாதி, . (“இஹ”) என்றது என்னை 
அநுசரனாக்கிக்கொள்ளுமதில்‌' என்றபடி. “ஸ லோகபாலப்ரதிம: ப்ரப ஈதே தீர்த்வா மஹாத்மா 
வரதே £ மஹாநதீ,ம்‌””(ரா.அ.5 2-10 1) (” “ஸ லோகபாலப்ரதிமப்ரப ஈவவாந்‌” இதி பாட, : ; 
அந்யத,ா, வ்ருத்தப,ங்க,ஸ்ஸ்யாத்‌' இதி கே £விந்தராஜீயேர்‌ என்கிறத்தைப்பற்ற (கங்கை கடந்து) 
இத்யாதி, . “அயோத்‌, யாம்‌ இத ஏவ த்வம்‌ காலே ப்ரவிம லக்ஷ்மண”(ரா.அ.5 3-1 6) இத்யாதி,யைப்‌ 
பற்ற (மீளவிடுகைக்குறுப்பாக) இத்யாதி, . (“ந ௪ ஸீதா”) (ரா.அ.5 3-3 1) இத்யாதி, . “த்வயா 
ஹீநா ஸீதா ந; த்வயா ஹீநோகஹமபி ந”. (“அபி ஜீவாவ:!”) யதி, ஜீவாவ:! (“ஜலாத்‌ உத்‌, த்‌, ருதெள 
மத்ஸ்யாவிவ முஹூர்த்தம்‌ ஜீவாவ:”) இத்யந்வய:. (பிரியில்‌ தாமுளராகமாட்டாமையை) இதி. 


83.ஒப்பூண்‌ - பங்திபேோாஜநம்‌. (83) 


10 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா - 83 


பெரும்பசியராய்ச்சோறு சமைவதெப்போதோவென்று துடித்துக்கொண்டு ஆகாங்‌௯்ஷித்திருப்பார்‌ ஊர்க்கு [அட்ட 
சோறுமுண்ண வேணும்‌], நாட்டுக்கு[அடுகிற சோறுமுண்ண வேணுமென்று] மநோரதிடக்குமா போலே, 
நாட்டுக்குக்கட்டின காப்பே காட்டுக்காம்படி கொடிய காட்டுக்கு பித்ருவசநபரிபாலகராய்ப்‌ பெருமாள்‌ 


ஜீவாவோ ஜலாந்மத்ஸ்யாவிவோத்‌.த்‌ ருதெள" என்றும்‌ சொல்லுகையாலே பிரியில்‌ தாம்‌ உளராக 
மாட்டாமையை முன்னிட்டு “குருஷ்வ மாம்‌" {“அநுசரம்‌” இத்யந்தம்‌ அரும்பத,த்தில்‌ பாடம்‌} 
என்ற அநந்தரத்திலே , “த,நுராத,ாய ஸகு_ணம்‌ க,நித்ரபிடகாத,ர:। அக்‌,ரதஸ்தே க,மிஷ்யாமி 


1 . பூர்வோபாத்தவசநத்திலே - விக, தோ தர்மோ யஸ்ய ஸ: வித, ரம: , தஸ்ய ப ஈவோ வைத ரம்யம்‌. 
அதாவது - “ஆந்ருமம்ஸ்யலகடிணத ர்மஹாநி” என்றபடி. * “இஹ ந வித்‌, யதே” என்றத்தால்‌ 
என்னை இங்கேயிட்டெழுந்தருளினால்‌ ஆந்ருமாம்ஸ்யமாகிற தர்மத்துக்கு ஹாநி வரும்‌" என்று 
த்‌, வறிக்கையாலே "தமக்கு(தரியாமையை) ஸூசிப்பித்தார்‌" என்றபடி. 

2. யத்‌,வா :- விக, தோ த.ர்மீ யேந தத்‌ வித ர்மி: தஸ்ய ப,ாாவோ வைத ர்ம்யம்‌”. அதாவது - 
“என்னுடைய த ர்மிஸ்வரூபநாமகத்வம்‌" என்றபடி. “அது * என்னை அநுசரனாக்கிக்‌ கொள்ளுமதி- 
லில்லை" என்றத்தால்‌ * அநுசரனாக்கிக்கொள்ளாவிட்டால்‌ த,ர்மிஸ்வரூபநாமாகத்வம்‌ வரும்‌” என்று 
தோற்றுகையாலே அத்தை ஸூசிப்பிக்கிறார்‌" என்றபடி. அநந்தரோபாத்தவசநத்திலே “ந ௪ ஸீதா 
த்வயா ஹீநா” என்கிறவிடம்‌ த்‌, ருஷ்டாந்தார்த்த ம்‌. "யத,£ த்வயா ஹீநா ஸீதா ந, ஏவம்‌ த்வயா 
ஹீநோ$ஹமபி ந' என்றபடி. 


1 . இங்கே “குருஷ்வ மாமநுசரம்‌” இத்யாதி,யே (பிரியில்‌ தரியாமையை முன்னிட்டு) என்கைக்கு 
ப்ரமாணதயா விவக்ஷிதம்‌. “ந ௪ ஸீதே”த்யாதி வசநம்‌ 'வைத ர்ம்ய'எப்‌ த ஈர்த்த, ஸ்பு, டீகரணார்த்த_ம்‌ 
என்னுமபி, ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (“குருஷ்வ மாமறுசரம்‌” என்ற அநந்தரத்திலே) 
இத்யாதி, 

3. யத்‌, வா :- “வைத ர்ம்யம்‌ நேஹ வித்‌,யதே”(ரா.அ.3 1-2 2), “ந சாஹமபி ராக வ” (ரா.௮.54- 
31) என்றும்‌ (பிரியில்‌ தரியாமையை முன்னிட்டு) என்று விவக்ஷிதம்‌. அதில்‌ (முன்னிட்டு) 
என்கிற 'க்த்வா'ப்ரத்யயார்த்த,த்துக்கு(அடிமை செய்யவேணும்‌) இத்யாதி, யிலும்‌, (ஏவிக்கொள்ளவும்‌ 
வேணும்‌) என்கிறவிதிலும்‌ யத, ஈயோக்‌_ யம்‌ அந்வயம்‌. அதாவது - “வைத ,ர்ம்யம்‌ நேஹ வித்‌ யதே” 
என்று (பிரியில்‌ தரியாமையை முன்னிட்டு அடிமை செய்யவேணும்‌) இத்யாதி, யும்‌, “ந சாஹமபி” 
என்று (பிரியில்‌ தரியாமையை முன்னிட்டு ஏவிக்கொள்ளவும்‌ வேணும்‌)இத்யாதி யும்‌ என்று 
கூட்டுவது என்றபடி. 


1. (“குருஷ்வ மாம்‌” என்றவநந்தரத்திலே) என்றது - “குருஷ்வ மாம்‌” இத்யாதி, ம்லோகா- 
நந்தரத்திலே என்றபடி. 

2 -யத்‌ வா. இஸ்ஸ்லோகத்திலே நாலு வாக்யங்களிருந்தாலும்‌ “குருஷ்வ மாமநுசரம்‌” என்கிறவிதிலே 
இவ்வாக்யபரிஸமாப்தி என்னுமபி ப்ராயத்தாலே (“குருஷ்வ மாம்‌” என்றவநந்தரத்திலே) இதி. 
இது “ந ௪ ஸீதா” இத்யாதி, க்குமுபலக்ஷணம்‌. ஆநந்தர்யம்‌, வ்யவஹிதாவ்யவஹிதஸாத  ஈரணமான 
உ-த்தரகாலமாத்ரரூபம்‌ , விவக்ஷிதம்‌. ஆகையாலே ப,ஹுவ்யவஹிதமான “த்ரியதாமிதி மாம்‌ வத,” 
என்கிறவிதுக்கு “ந சாஹமபி” என்கிறவித்தைப்பற்ற ஆநந்தர்யமுபபந்நம்‌. “குருஷ்வ” என்ற 
ப்ரார்த்த,னணையாலே (பிரியில்‌ தரியாமை) ஸூசிதம்‌ என்றும்‌ சொல்லுவர்கள்‌ ; அப்போதும்‌ - “ந 
சாஹமபி?* என்கிறவிது 

1. பரார்த்த, நாஸூசிதமான (தரியாமையை) ஸ்பு, டீகரிக்கிறது என்றும்‌; 


வா- 83 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 44 
ET 


முகமலர்ந்து போகிறபோது , “பரால்யாத்ப்ரப்‌,ருதி ஸுஸ்நிக்‌,த,." என்று பால்யம்‌ துடங்கித்‌ திருத்தொட்டி- 
லிணை தீண்ட வேண்டும்படி ஸுஸ்நிக்‌,த,ரான இளையபெருமாள்‌ “ந ௪ ஸீதா த்வயா ஹீநா ந சாஹமபி 
ராகவ | முஹுர்த்தமபி ஜீவாவோ ஜலாந்மத்ஸ்யாவிவோத்‌,த்‌,ருதெள” என்று பிராட்டிபோல [பிரியில்‌] 
ஸ்வஸத்தை [தரியாமையை முன்னிட்டு]ப்பின்‌ சென்று “ப,வாம்ஸ்து ஸஹ வைதே,ஹ்யா கி,ரிஸாநுஷு 
பந்த,ாநமநுதஃர்பயந்‌ || ஆஹரிஷ்யாமி தே நித்யம்‌ மூலாநி ௪ படலாநி ச! வந்யாநி யாநி 
சாந்யாநி ஸ்வாஹாராணி தபஸ்விநாம்‌” என்கையாலே ஸ்வரேஷத்வாநுகு,ணமாக அடிமை 
செய்யவேணுமென்றும்‌ , தத,நந்தரத்திலே “ப,வாம்ஸ்து ஸஹ வைதே.ஹ்யா கி,ரிஸாநுஷ 
ஈம்ஸ்யதே| அஹம்‌ ஸர்வம்‌ கரிஷ்யாமி ஜாக்‌,ரதஸ்ஸ்வபதற்ச தே” என்கையாலே - அதுதன்னிலும்‌ 
இன்னவின்ன அடிமையென்று ஒரு நியதியின்றியே எல்லா அடிமையும்‌ செய்யவேணுமென்றும்‌ ; 
பஞ்சவடியிலே எழுந்தருளினபோது , “நீரும்‌ நிழலும்‌ வாய்த்திருப்பதொரு ப்ரதே_றத்தைப்‌ 
பார்த்து பர்ணமாலையைச்சமையும்‌ ' என்ன, “ஏவமுக்தஸ்து ராமேண லக்ஷ்மணஸ்ஸம்ய- 
தாஞ்ஜலி: | ஸீதாஸமக்ஷம்‌ காகுத்ஸ்த,மித,ம்‌ வசநமப்‌,ரவீத்‌” என்று - நம்‌ தலையிலே 
ஸ்வாதந்த்ரயத்தை வைத்தபோதே பெருமாள்‌ நம்மைக்கைவிட்டாரென்று விக்ருதராய்‌ , பிராட்டி 
முன்னிலையாகக்‌ கையுமஞ்ஜலியுமாய்‌ நின்று , “பரவாநஸ்மி காகுத்ஸ்த, த்வயி வர்ஷமாதம்‌ ஸ்தி,தே। 
ஸ்வயம்‌ து ருசிரே தே,மோ க்ரியதாமிதி மாம்‌ வத," என்கையாலே - அடிமைசெய்யுமளவில்‌ 


ஸ்வாதந்த்ர்யமாகிற தேராஷம்‌ கல சாதபடி உசிதகைங்கர்யங்களிலே ஏவிக்கொள்ளவேணும்‌ 
என்றும்‌ ப்ரார்த்தி,த்தார்‌ என்கை . [படைவீட்டில்‌] இத்யாதி; . திருப்படை வீட்டிலே எழுந்தருளி 
வந்து புகுந்து திருவபி,ஷேகம்‌ பண்ணியருளின போது , தம்மோடூ கூட அடிமை செய்கைக்கு 
அ பப ப ப ப ப "பபப படப்பட 


2. ப்ருத,க்‌ (தரியாமையை)ச்சொல்லுகிறது என்றும்‌ 

ஸங்க தித்‌, வயம்‌ அநுஸந்தே யம்‌. (“குருஷ்வ மாம்‌” என்றவநந்தரத்திலே) என்றது (தரியாமையை 
முன்னிட்டு) என்கிறவிதினுடைய அர்த்த ஈறுவாத,ம்‌. (“த நுராத,ஈய”)(ரா.அ.3 1-23,24) இத்யாதி, 
“பிடகா” - ப ஈஜநவிமேஷ: . “ஸ்வாஹாராணி” - ஸுகே,ந ஆஹார்யாணி என்றபடி. (ஸ்வரே்ஷத்‌- 
வாநுகு,ணமாக) இதி. “கு,ணைர்த ஈஸ்யமுபாக த: என்று சொன்ன தம்முடைய மேஷஷத்வாநுரூபமாக 
என்றபடி. 


த நுர்த, ரணுக்‌ ரக, மநமார்க்க, ப்ரத, ர்ரரூப ,லமூலாத்‌, யாஹரணாதி,கள்‌ (அடிமை) என்றவித்தாலே 
விவக்ஷிதங்கள்‌. (“ப வாம்ஸ்து”) இத்யாதி, . (“ஸர்வ?)ளப்‌, த, விவக்ஷிதம்‌ (எல்லாவடிமையும்‌) இதி. 
(“தரிஷ்யாமி?”) (ரா.அ.3 1-2 5)என்கிற 'ல்ருட்‌' அர்த்தம்‌ (செய்யவேணும்‌) என்று. (பஞ்சவடியிலே) 
இத்யாதி கம்‌ பூர்வமேவ வ்யாக்‌, யாதம்‌. (ஸ்வாதந்ர்யமாகிற தே, ஈஷம்‌) என்றது - *ஸ்வ-ரஸமாகிற 
ஹேயம்‌” என்றபடி. “ஸ்வயந்து ௬ுசிரே” (ரா.ஆ. 1 5-7) என்றவித்தால்‌ ப,லிதம்‌ (உ.சிதேத்யாதி,) 
(“த்ரியதாம்‌””) என்கிறவிதி, - 'லோட்‌'அர்த்த,ம்‌ (ஏவிக்கொள்ளவும்‌ வேணும்‌) என்று. 

1. (“க மிஷ்யாமி”, “ஆஹரிஷ்யாமி”) என்கிற இவை அநுசரணவியோஷப்ரத ர்நைபரமாகை- 
யாலே (“குருஷ்வ”) என்ற ப்ரார்த்த, னையே இவற்றுக்கும்‌ வரும்‌ என்னுமபி ப்ராயத்தாலேயும்‌, 

2. (“மாம்‌ வத,”) என்கிறவிது 'ப்ரார்த்த ,நாயாம்‌ லோட்‌' என்னுமபி ப்ராயத்தாலேயும்‌ 
(ப்ரார்த்தி த்தார்‌ என்கை) என்றது. (படைவீட்டில்‌) இத்யாதி. . (படைவீடு) - ராஜத ஈநீ. (காட்டில்‌ 
தனியிடத்தில்‌) என்றது - *தனியிடமான காட்டில்‌” என்றபடி. பெருமாளும்‌ பிராட்டியும்‌ முநிஜநமும்‌ 
இருக்கிற காட்டில்‌ தனிமையாவது - கைங்கர்‌ யகர்த்ருத்ேவேந ஸஜாதீயத்‌, விதீயராஹித்யம்‌ 


12 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா- 83 


ரம்ஸ்யதே | அஹம்‌ ஸர்வம்‌ கரிஷ்யாமி ஜாக்‌,ரதஸ்ஸ்வபதங்ச தே. | பரவாநஸ்மி காகுத்ஸ்த, த்வயி 
வர்ஷமதம்‌ ஸ்தி,தே | ஸ்வயம்‌ து ரூசிரே தே,மோ க்ரியதாமிதி மாம்‌ வத," என்று போஷத்வம்‌ 
நிலைநிற்கும்படி ரோஷவ்ருத்தியான அடிமை செய்யவேணும்‌ ; அதில்‌ இன்னது செய்வன்‌ , இன்னது செய்யேன்‌ 
ஒருவரும்‌ இல்லாததொரு தனிக்காட்டிலே தாமே அடிமை செய்து கைங்கர்யாபி ,நிவேயாத்தைப்‌ 
பெருக்குகையாலே , ஸ்வயம்பாகத்திலே வயிற்றைப்‌ பெருக்கினவன்‌ ஒப்பூணுண்ணமாட்டாதாப்‌ 
போலே, ஸ்ரீப,ரதாழ்வான்‌ துடக்கமானவர்களோடொக்கத்‌ தாமும்‌ ஒரடிமைசெய்து நிற்கமாட்டாதே , 
திருவெண்கொற்றக்குடையை எடுக்கை , திருவெண்சாமரம்‌ பரிமாறுகையாகிற இரண்டடிமையை 
ஏககாலத்தில்‌ செய்தாரென்கை . இந்த வ்ருத்தாந்தந்தான்‌ ஸ்ீராமாயணத்திலில்லை . “ச_த்ரசாமர- 
பாணிஸ்து லக்ஷமணோ$நுஜக,ாம ஹூ என்கிறது ஸ்ரீராமாயணமன்றோவென்னில்‌ , காட்டுக்கு 
எழுந்தருளுவதற்கு முன்னே திருவபி ,ஷேகார்த்த,மாக அலங்கரித்து , தம்முடைய தி,வ்யாந்த: 
என்னுமபி ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (தம்மோடுகூட) இத்யாதி, . *அஸஹாயத, மையில்‌ 
உண்டான அகி ,லகைங்கர்‌ யகரணப _லாயாதாபி நிவேளாதியயப்ரயுக்தபரஹிதகைங்கர்‌ யகரணா- 
பர்யாப்திரூபப்ரக்ருதவாக்யார்த்த_ ப்ரதிபி ம்ப, வர்ணநரூபம்‌ (ஸ்வயம்பாகத்திலே) இத்யாதி, வாக்யம்‌” 
என்னுமபி,ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌, (ஸ்வயம்பாகத்திலே) இத்யாதி, . ப்ரதிபி ம்ப வர்ணந- 
ப,லிதம்‌ (போலே) என்றது. (ஸ்வயம்‌ பாகத்திலே) என்றது “தானே பு,ஜிக்கத்தான்‌ பண்ணுகிற 
பாகத்திலே* என்றபடி, (வயிற்றைப்‌ பெருக்கினவன்‌) என்றது - “ந்யூநத்வளங்கையாலே சிறிது 
அதி, கமாகப்பாகம்‌ பண்ணி, அது மோஷித்தால்‌, வ்யர்த்த, ம்‌ போகவொண்ணாது என்று கத ஞ்சித்‌ 
பு,ஜிக்க, இங்ஙனே பு,ஜித்துப்‌ பருக்கையாலே கரணையிட்டுக்‌ காதுபெருக்குகிற ந்யாயத்தாலே 
{ங்ரோத்ராப, ரணம்‌ பூணவேண்டூவார்‌ அவ்வாப ரணம்‌ கொள்ளும்படி திரி முதலியவற்றையிட்டுச்‌ 
செவியில்‌ துளையைப்பெருக்குகிற ந்யாயமாய்‌ என்றபடி] வயிற்றைப்‌ பெருக்கினவன்‌ * என்றபடி. 
த,ார்ஷ்டாந்திகம்‌ (ஸீப, ரதாழ்வான்‌ ) இத்யாதி... (திரு) ௪ அநந்யாதே யாதிமாயமாய்‌ , (வெண்‌) - 
ங்வேதமாய்‌, (கொற்ற) - ஜயமலமான (குடை) ௪ ச,த்ரம்‌. (பணிமாறுகையாகிற) என்றது - 
உசிதக்ரியையாலே விநியோகி க்கையாகிற என்றபடி. க்ரமிகமாகச்செய்தால்‌ பர்யாப்தி 
பிறவாமையாலே (ஏககாலத்தில்‌) என்றது. இதுதான்‌ உத, ர£ஹரிஷ்யமாணபாத்‌ மபுராணவசந- 
க,த தத;ா மாப்‌ தார்த்த,ம்‌. “ச,த்ரம்‌ து தஸ்ய ஐக்‌, ராஹ மாத்ருக்‌ ந: பாண்ட, ரம்‌ ஸப, ம்‌ | ங்வேதம்‌ 
ச வாலவ்யஜநம்‌ ராக்‌ ரீவோ வாநரேங்வர: || அபரம்‌ சந்த்‌, ரஸங்காமாம்‌ ராக்ஷ்ஸேற்த்ரோ 
விபீ,ஷண:” என்கிற யுத்‌,த, காண்ட, ஸ்த ப்ரக்ரியையையுட்கொண்டு அருளிச்செய்கிறார்‌ (இந்த 
வ்ருத்தாந்தந்தான்‌) இத்யாதி, . (*்ீராமாயணத்திலில்லை”) என்று ஸாமாந்யேந நிஷேதி,ப்பானென்‌ ? 
யுத்‌, த, காண்ட த்திலில்லேயேயாகிலும்‌ அயோத்‌ யாகாண்ட த்திலிருக்கிறதே என்கிற மங்கையை 
அறுவதி க்கிறார்‌ (“ச த்ரசாமரபாணில்து”)(ரா.அ. 1 6-3 2) இத்யாதி, நா. வநப்ரவேளாத்பூர்வமான 
அந்த வ்ருத்தாந்தம்‌ வநப்ரவேளாது_த்தரமாக மூலோக்தமான வ்ருத்தாந்தத்துக்கு ப்ரமாணமாகாது 
என்னுமபி ப்ராயத்தாலே அந்த மங்கையைப்பரிஹரிக்கிறார்‌ (காட்டுக்கு) இத்யாதி, நா. 


(“வத  தஸ்மிந்‌ தி,நே??) இத்யாதி, . “திருவபி, ஷேகோத்தரகாலத்திலேயுண்டான வ்ருத்தாந்தம்‌” 
என்று தோற்றுகைக்காக “அபி ஷேகம்‌ பம்‌ சக்ரு:”” (பா.பு.௨.த்‌.க, . 49)இத்யாதி கமுபாத்தம்‌, 
(“காகுத்ஸ்த_ம்‌ அபி ஷேகம்‌ சக்ரு:””) என்றது *காகுத்ஸ்த,ஸ்யாபி,ஷேகம்‌ சக்ரு:* என்றபடி. 
“தத,ர்ஹம்‌” (அஷ்‌.5-1-117)என்கிற ஸூத்ரநிர்தே,மாத்தாலே கர்மணி ஷஷ்டி, யினுடைய 
அநித்யத்வம்‌ ஜ்ஞாபிதமாகையாலே “காகுத்ஸ்த,ம்‌'” என்று த்‌,விதீயை வந்து கிடக்கிறது. 


வா- 83 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 13 


என்னாதே , மோஷிக்கபி ,மதமான எல்லா அடிமையும்‌ செய்ய வேணும்‌; செய்யுமிடத்து ஸ்வாதந்த்ரயவிஷம்‌ 
தட்டாதபடி ஸ்வதந்த்ரரோஷி ஏவிக்கொள்ளவும்‌ வேணுமென்று ப்ரார்த்தி,த்தார்‌ ; “ஸுக்‌,ரீவமாருதி- 
விபீ,ஷணபுண்யபாத_,ஸஞ்சார"த்தாலே றோஷணதாஹநப்லாவநம்‌ பண்ணின திருப்படைவீட்டிலே , 


புரத்தில்நின்றும்‌ புறப்பட்டு, சக்ரவர்த்தித்‌ திருமாளிகையை நோக்கித்‌ திருத்தேரிலே ஏறிப்‌- 
பெருமாள்‌ எழுந்தருளுகிறபோது , இளைய பெருமாள்‌ செய்த வ்ருத்தாந்தமாக திருவயோத்‌_யா- 
காண்டபத்திலே சொல்லப்பட்டதாகையாலே, இவ்விடத்துக்கு அது சேராது. ஆனால்‌, இவர்‌ 
என்கொண்டு இப்படி அருளிச்செய்தாரென்னில்‌ ; பாத்‌_மபுராணப்ரக்ரியையாலே அருளிச்‌- 
செய்தார்‌ , “அத, தஸ்மிந்‌ தி,நே புண்யே ராப, லக்‌, நே ஸாாப_,ாந்விதே! ராக,வஸ்யா5பி,ஷே- 
கார்த்தஃம்‌ மங்களம்‌ சக்ரிரே ஜநா:” என்று துடங்கிப்‌ பரக்கச்‌ சொல்லிக்கொண்டு வந்து, 
“மந்த்ரபூதஜிலை: மாத்‌,தை,ர்முநயஸ்ஸஞ்சிதவ்ரதா: | ஐபந்தோ வைஷ்ணவாந்‌ ஸிக்தாந்‌ 
(“விவேஜது:”) என்றது “வீஜயாமாஸது: * என்றபடி; வீஜயதே: ச ,ாந்த,ஸோ குணோ, ணிஜப ாவம்ம. 
[இ வையிரண்டிலும்‌ வைத்துக்கொண்டு இதிஹாஸம்‌ ப்ரப,லம்‌] (வா-3) என்கையாலே [இதிஹாஸ 
ஸ்ரேஷ்ட, மான ஸ்ரீராமாயண] விருத்‌,த,ார்த்த,த்திலே (வா-5) (புராண)த்திற்கு ப்ராமாண்யம்‌ 
தடர்லப,ம்‌, “மாத்ருக்‌ நன்ச ,த்ரமாத.தே, ”(ரா.யு.1 31-28), “ச,த்ரந்து தஸ்ய ஜக்‌, ராஹ ருத்ருக்‌ ந: 
பாண்ட, ரம்‌ மாப ம்‌” (ரா.யு.1 31-64) என்று ச,த்ரக்‌,ரஹணம்‌ மத்ருக்‌ நகர்த்ருகமாகவிறே ஸ்ரீராமா- 
யணத்தில்‌ சொல்லிற்று ? துல்யப_லப்ரமாணவிரோத , ம்‌ கல்பபே த, பரிஹாரகல்பகமானாலும்‌ அதுல்ய- 
ப,லங்களுக்கு விரோத,த்தில்‌ அது பரிஹாரமாகாதே? ஆகையால்‌, பாத்‌, மபுராணப்ரக்ரியையாலே 
அருளிச்செய்தார்‌ என்னுமிடமெங்ஙனே ? என்கிற மங்கைக்கு “ந ஹி ப்ரப, லம்‌ ப்ரப,லமித்யேவ 
து,ர்ப,லம்‌ பாத தே? கிந்து, ஸதி விரோதே,” என்கிறபடியே, ஸ்ரீராமாயணத்தோடூ பாத்‌,ம- 
புராணத்துக்கு விரோத மிஃ லயாகையாலே பத்‌, யப த, கப, £வம்‌ கூடாது. அது எங்ஙனே என்னில்‌ 
1 . ஸீராமாயணத்திலே “ச,த்ரசாமரபாணிஸ்து லக்ஷ்மண:” என்று ச,த்ரசாமரப்ரகரணத்திலே 
“இரண்டடிமை செய்கை இவர்க்கு ப்ரக்ருதி” என்னுமிடம்‌ ஸித்‌,தி,க்கையாலும்‌; 

2. காட்டுக்குப்‌ போகிறதற்கு முன்பே இப்படியிருந்தவர்‌ காட்டிலே வயிறுபெருக்கின பின்பு 
இப்படிச்செய்கை கிம்புநர்ந்யாயஸித்‌ த, மாகையாலும்‌; 

3. திருவபி, ஷேகத்தினுடைய ப,லோபத பிீநஸமயத்திலே இவர்‌ கிஞ்சித்கரித்தல்லது நிற்கமாட்டாத 
ப்ரக்ருதியாகையாலே; அத்தை இங்கே சொல்லவேண்டியிருக்க அது சொல்லாதொழிந்தது , 
“ச த்ரசாமரபாணிஸ்து'” என்று முன்பு சொன்னதே இங்கும்‌ வரக்கடவது என்னுமபி ப்ராயத்தாலே- 
யாக வேண்டுகையாலும்‌; 

4. இப்படி ந்யாயப ,லத்தாலே “யுக, பதே,வ இரண்டடிமை செய்தார்‌” என்று ஸித்‌,தி,த்த பின்பு 
ப, க்ஷ£நுவாகக_தக்‌,ரஹணம்‌ ப க்ஷார்த்த,க்‌, ரஹணமாகிறாப்போலே (பூ.மீ.3-2-24,25 “ப க்ஷேஹி 
மாவிமா” இத்யாத்‌_யநுவாகஸ்ய “ப க்ஷாநுவாக:” இதி ஸமாக்‌,யா. (தை.ஸம்‌.3-2-5) ஏதந்மந்த்ரஸ்ய 
ஏவம்‌ பத,ச்சே,த,: - *ப க்ஷ ௮ இஹி மா ஆவிஎ' இதி.] “மா்ருக்‌,நங்ச,த்ரமாத,தே,”, “ச,த்ரம்‌ து 
தஸ்ய ஜக்‌. ராஹ எத்ருக்‌ ந: என்கிற மாத்ருக்‌, நாழ்வானுடைய ச ,த்ரக்‌,ரஹணம்‌ லக்ஷ்மணாநுஜத்வாநு- 
கு,ணமாக எடுத்துக்கைநீட்டுகையாலே இளையபெருமாள்கையில்‌ கொடுக்கைக்காக உண்டான 
க்‌, ரஹணமாகக்கடவதாகையாலும்‌; 


இப்படி ஸ்ரீராமாயணத்திலே ந்யாயலப்‌,த ஈர்த்த, த்தையே பாத்‌ மபுராணம்‌ கண்ட,த: ப்ரதி- 
பாதி, க்கையாலே விரோத , மில்லை என்று பரிஹாரத்தை உட்கொண்டு “இப்படி ஸூக்ஷ்மேக்ஷிகா- 


14 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா- 83 


பெருமாள்‌ நாச்சியாருடன்‌ பெருமழியோடே நாடு களிக்கப்புக்குப்‌ புகுந்தபோது , அடிமைக்குக்‌ கூட்டுப்படுவார்‌ 
ஒருவரும்‌ அற்ற காட்டிலே , தாமேயான தனியிடத்துத்‌ தாமே அடிமை செய்கையாகிற ஸ்வயம்பாகத்திலே , 
கைங்கர்யாபி,நிவேறமாகிற வயிற்றை, பதினாலாண்டு அமைவுதலறப்‌ பெருக்கினபடியாலே , 
ஸ்ரீப,ரதாதி,களுடன்‌ பகுந்தடிமை செய்கையாகிற [ஒப்பூணுண்ண மாட்டாதே] “ச_த்ரசாமரபாணிஸ்து 
லக்ஷ்மணோ$நுஜக,ாம ஹ" என்று மற்றைத்‌ திருக்கைக்குக்கூறு கொடுக்கமாட்டாத [ஒரு திருக்கையாலே] 
தம்முடைய ஆகாராந்தரமான [திருவெண்கொற்றக்குடையையும்‌] அத்தை தரிக்க ஆசைப்பட்டு அலைகிற 
[ஒரு திருக்கையாலே] ஸ்வாகாராந்தரமான [திருவெண்‌ சாமரத்தையும்‌] சேதநஸமாதி,யான அவற்றுடன்‌ , 
ப்ரயோஜககர்த்தாவாய்‌ நின்று [தரித்து] பலர்‌ செய்யுமடிமையைத்‌ தாமொருவரே செய்தார்‌ . (83) 


சதுர்வேத,மயாந்‌ ராப ந்‌ || அபிஷேகம்‌ ஸாப,ம்‌ சக்ரு: காகுத்ஸ்த,ம்‌ ஜகதாம்‌ பதிம்‌ | 
தஸ்மிந்‌ ராப தமே லக்‌,நே தே,வது,ந்து,ப,யோ திவி || நிநேது,: புஷ்பவர்ஷாணி 
வவர்ஷுரர்ச ஸமந்தத: ! தி,வ்யாம்ப,ரைர்‌ பூ, க்ஷணைய்ச தி_வ்யக_ந்த ஈநுலேபரை: || புஷ்பைர்‌- 
நாநாவிதைர்தி,வ்யைர்தே_வ்யா ஸஹ ரகூ,த்‌,வஹ: | அலங்க்ருதங்ச ஸாமாபே, முநிபி,ர்வேத.- 
பாரகை,: |! ச,த்ரஞ்ச சாமரம்‌ திவ்யம்‌ தருதவாந்‌ லக்ஷ்மணஸ்தத,ா | பார்ர்வே ப,ரத- 
பாத்ருக்‌, நெள தாலவ்ருந்தே விவேஜது: || தூர்ப்பணம்‌ ப்ரததெ,ள ஸ்ரீமாந்‌ ராக்ஷஸேந்த்‌_ரோ 
விபீ,ஷண: | த,த.£ர பூர்ணகலயாம்‌ ஸுத்‌ரீவோ வாநரேஸ்வர: | | ஜாம்ப,வாம்ங்ச மஹாதேஜா: 
புஷ்பமாலாம்‌ மநோஹராம்‌ | வாலிபுத்ரஸ்து தாம்பூலம்‌ ஸகர்ப்பூரம்‌ த,தெ_ள ப்ரியாத்‌।। 


ஸாபேக்ஷழீராமாயணவசநத்தைப்பற்ற ஸ்பு,டப்ரதிபாத ,கபாத்‌ , மபுராணவசநமே உத ஈஹரணதயா 
ஸூ சநார்ஹம்‌' என்று மூலாபி,ப்ரேதம்‌ என்னுமபி,ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (“௪ த்ரஞ்ச 
சாமரம்‌ தி,வ்யம்‌ த்‌,ருதவாந்‌” என்றது தோற்றவிறே) என்று. 

ச ,த்ரசாமரங்களுடைய வ்யாஸநிர்தே, மமும்‌, 'ச'மாப்‌,த,மும்‌, 'தி,வ்ய'மப்‌,த மும்‌, 'த்‌,௬'த ாதுவும்‌ 
பரத்யபி,ஜ்ஞாபிதமாம்படி என்றபடி. (திருவெண்‌) இத்யாதி, . 'தி,வ்ய'ஸப்‌, தம்‌ ப்ரரஸ்தவாசியாம்‌, 
ப்ரராஸ்தத்வமாவது - *இங்கே யத யோக்‌, யம்‌ ஸ்வேதத்வஜயயிலத்வாத்மககு ,ணயோக , மாகிறது” 
என்னுமபி,ப்ராயத்தாலே (திருவெண்கொற்ற) என்றும்‌, (திருவெண்‌) என்றும்‌ விமேஷணமிட்டது. 
வ்யாஸநிர்தே ம்‌ தோற்ற (குடையையும்‌, சாமரத்தையும்‌) என்றது. 'ச'ஸாப்‌, த.£ர்த்த, ம்‌ (௨.ம்மை)கள்‌; 
'த்ரு தராத்வர்த்த;ம்‌ (தரித்து) என்றது என்றபடி. 


*ச,த்ரசாமரங்களைக்‌ கைகளிலே உடையராய்க்கொண்டு* என்னாதே இப்படி நிர்தே  மரித்தவிது 
“பாத்‌ மபுராணவசநப்ரத்யபி ஜ்ஞாபநார்த்த_ம்‌* என்று கருத்து. (ஒரு கையிலே) என்கிறவிது 
((நீராமாயணவசநஸ்த )'பாணி' எப்‌, த,ப்ரத்யபி ஜஞாபகமாயிருந்ததேயாகிலும்‌, ப,ாஹுள்யேந 
வ்யாஸறிர்தே , மாதி,கள்‌ பாத்‌, மபுராணவசநப்ரத்யபி ,ஜ்ரூபகங்கள்‌ . (“த்‌ ௬ுதவாந்‌”) என்கிற- 
வித்தாலும்‌, (“ச_த்ரஞ்ச சாமரம்‌”) என்கிறவித்தாலும்‌ 'அர்த்த ஈத்‌, வா கல்பநைகதே_ மாத்வாத்‌' (பூ.மீ.1- 
4-3 0) என்கிற நீயாயத்தாலே லப்‌,த ார்த்த,(ஒருகையிலே) என்றவிது என்னுமபி, ப்ராயத்தாலே 
(ஒருகையிலே) என்றத்தையும்‌ எடாதே ([திருவெண்கொற்றக்‌ குடையையும்‌.. திருவெண்சாமரத்தையும்‌ 
தரித்து] என்றருளிச்செய்தது) என்ற இம்மாத்ரமருளிச்செய்தார்‌ என்று கண்டுகொள்வது - { [ஒரு 
திருக்கையாலே] என்று மூலத்தில்‌ பாட,மாயிருக்க, இவர்‌ இப்படி (ஒரு கையிலே) என்று ப்ரதீகம்‌ 
க, ரஹித்தது அழ்த்தாநுவாத பி, ப்ராயத்தாலே). இத்தால்‌ *ஆய்ப்படியிலே “ச ,த்ரசாமரபாணிஸ்து” என்கிற- 
வித்தை உத ாரஹரணமாக எடுத்தது மூலஸ்வாரஸ்யத்துக்கு அநத்யநுகு,ணம்‌” என்று ஸூசிதம்‌.(83) 


வா- 84 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 15 


84, பெரிய உடையாரும்‌ பிள்ளை திருநறையூரரையரும்‌ உடம்பை உபேக்ஷித்தார்கள்‌ : 
சிந்தயந்திக்கு உடம்பு தன்னடையே போயிற்று. 

8 4 . ஒழிந்த உபேயாதி,காரிகள்‌ மூவரும்‌ செய்ததேதென்ன , அவர்களில்‌ மிது,நவிங்லேஷத்தில்‌ தம்மை 
அழியமாறும்‌ பெரியஉடையாரும்‌ , அச்சேர்த்தி நித்யமாகவேணுமென்று மங்க,ளாமாஸநம்‌ பண்ணும்‌ பிள்ள 


ஹநுமாந்‌ தீ,பிகாம்‌ தி,வ்யாம்‌ ஸுஷேணஸ்து த்‌,வஜம்‌ ரஈப,ம்‌ | பரிவார்ய மஹாத்மாநம்‌ 
மந்த்ரிணஸ்ஸமுபாஸிரே" என்று பாத்‌,மபுராணத்தில்‌ உத்தரக_ண்ட_த்தில்‌ நாற்பத்தொன்பதாம்‌ 
அத்‌ ,யாயத்திலே சொல்லப்பட்டதிறே. *௪,த்ரஞ்ச சாமரம்‌ திவ்யம்‌ த்‌,ருதவாந்‌" என்றது 
தோற்றவிறே [சிருவெண்கொற்றக்‌ குடையையும்‌ , திருவெண்சாமரத்தையும்‌ ச,ரித்து] 
என்றருளிச்செய்தது . (83) 


24. [பெரிய உடையாரும்‌, பிள்ளைதிருநறையூரரையரும்‌ உடம்பை உபேக்ஷித்தார்கள்‌ ] se 
ஸரீஜடாயுமஹாராஜரைப்‌ பெரியஉடையார்‌ என்றாய்த்து நம்‌ முதலிகள்‌ அருளிச்செய்வது . 
இவர்தாம்‌ , பஞ்சவடியிலே பெருமாள்‌ எழுந்தருளித்‌ தம்மை அங்கீ,கரித்து “இஹ வத்ஸ்யாமி 
ஸெளமித்ரே ஸார்த்த,மேதேந பக்ஷிணா” என்று அன்றுதுடங்கித்‌ திருவடிகளுக்கு மிகவும்‌ 
பரிவராய்ப்‌ பெருமாள்‌ எழுந்தருளியிருக்கிற தி,வ்யாற்ரமத்துக்கு ஆஸந்நமாக வர்த்தியாநிற்கச்‌ 
செய்தே, அசிந்திதமாக ராவணன்‌ வந்து பிராட்டியைப்‌ பிரித்துக்கொண்டுபோக , அப்போது 


84 [பெரிய உ.டையாரும்‌] இத்யாதி. . *வாராணஸியைச்சில வ்யவஹர்த்தாக்கள்‌ 'ஜித்வர்‌' என்று 
வ்யவஹரிக்குமாபோலே , ஜடாயுவை இவர்கள்‌ 'பெரியஉடையார்‌' என்று வ்யவஹரிப்பர்கள்‌ ; அதில்‌ 
'பெரியஉடையார்‌' என்கிறவிது யோக வ்ருத்தியாலே மஹாராஜவாசியாய்‌ 'ஜடாயுத்வம்‌' 
ப்ரயோகே,ாபாதி, யாயிருக்கும்‌” என்னுமபி, ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (ஜடாயுமஹாராஜரை) 
ஜந்யாறி,, 


1. பெருமாள்‌ யுவராஜாவும்‌ சக்ரவர்த்தி மஹாராஜாவுமாகையாலே சக்ரவர்த்திக்கு ஸக £வான 
ஜடாயுவும்‌ சக்ரவர்த்தியைப்போலே மஹாராஜவ்யபதே மார்ஹராகையாலே (மஹாராஜரை) என்றது, 
“ஸ தம்‌ பித்ருஸக_ம்‌””(ரா.ஆ.1 4-4) என்னக்கடவதிறே; “ஆஸஸாத, மஹாகாயம்‌ க்‌. ருத்‌ ரம்‌” 
(ரா.ஆ.1 4-1) என்றத்தைப்பற்ற (பெருமாள்‌ எழுந்தருளி) என்றது. * “ஸோ5ஹம்‌ வாஸ ஸஹாயஸ்தே 
ப, விஷ்யாமி யதீ ச்ச,ஸி”(ரா.ஆ.1 4-3 3) என்கிறவிதுக்கு “இஹ வத்ஸ்யாமி ஸெளமித்ரே 
ஸார்த்த, மேதேந பக்ஷிணா”(ரா.ஆ.1 5-1 9) என்கை அங்கீ காரஸூசகம்‌” என்னுமபி ப்ராயத்தாலே 
அருளிச்செய்கிறார்‌ (தம்மை அங்கீ கரித்து) இத்யாதி, . “ஸீதாஞ்ச தாத ரக்ஷிஷ்யே த்வயி யாதே 
ஸலக்ஷ்மணே”(ரா.ஆ. 1 4-3 3) என்றத்தைப்பற்ற (மிகவும்‌ பரிவராய்‌) என்றது. “வநஸ்பதிக,தம்‌ 
க்‌ ருத்‌ ரம்‌ த,தர்மம(ராஆ.4 9-3 7) இத்யாதி ,யைப்பற்ற (இவரை ஒரு வ்ருக்ஷத்தின்மேலே) இத்யாதி, . 
“ஓடாயோ பங்ய மாம்‌ ஆர்ய! ஹ்ரியமாணாம்‌ அநாத ,வத்‌”(ரா.ஆ.4 9-3 9) என்கிறவித்தைப்பற்ற 
(என்னை இவன்‌) இத்யாதி. . “தம்‌ மாப்‌,த,ம்‌ அவஸுப்தஸ்து”” (ரா.ஆ.5 0-1) இத்யாதி,யைப்பற்ற 
(உறங்குகிற இவர்‌) இத்யாதி, . “வ்யாஜஹார மாப ஈம்‌ கி,ரம்‌”(ரா.ஆ.5 0-2) இத்யாதி _யைப்பற்ற 
(த,ர்மோபதே_ஸம்‌) இத்யாதி, . “ந ஹி மே ஜீவமாநஸ்ய நயிஷ்யஸி ராப ஈமிமாம்‌” (ரா.ஆ.5 0- 
2 5) இத்யாதி யைப்பற்ற (நம்‌ ப்ராணனோடே) இத்யாதி, . “அவங்யம்‌ து மயா கார்யம்‌ ப்ரியம்‌ 


16 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா - 84 


திருநறையூரரையரும்‌ , ப்ரேமபாரவங்யத்தாலே கைங்கர்யோபகரணமான திருமேனியை அழிவுக்கிட்ட 
சரக்காக்கி உபேக்ஷித்தார்கள்‌ ; “சிந்தயந்த ஐக,த்ஸூதிம்‌ பரப்‌,ரஹ்மஸ்வரூபிணம்‌ | நிருச்ச்‌_வாஸதயா முக்திம்‌ 
க,தாந்யா கே,ாபகந்யகா” என்று ப,ர்த்தாவரத்தகைவுபட்ட சிந்தயந்திக்கு அப்போதே க்ருஷ்ணாநுப வம்‌ 
பிராட்டி இவரை ஒரு வ்ருக்ஷத்தின்மேலே கண்டு ' என்னை இவன்‌ இப்படி அபஹரித்துக்கொண்டு 
போகாநின்றான்‌ ' என்று இவர்பேரைச்‌ சொல்லிக்கூப்பிட , உறங்குகிற இவர்‌ அந்த ஆர்த்த- 
த்‌,வநியைக்‌ கேட்டுணர்ந்து , ராவணன்‌ கொண்டுபோகிறபடியைக்‌ கண்டு ' உனக்கிது தகாது 
காண்‌ * என்று த,ர்மோபதே,ாம்‌ பண்ணினவளவில்‌ அவன்‌ கேளாமையாலே, “நம்‌ ப்ராணனோடு 
இது கண்டிருக்கக்கடவோமல்லோம்‌ , யுத்‌,த,ம்‌ பண்ணி மீட்குதல்‌ , இல்லையாகில்‌ முடிதல்‌ செய்யச்‌- 
கடவோம்‌ ' என்று அத்‌, யவஸித்து அதிப_லபராக்ரமராகையாலே அவனோடே மஹாயுத்‌,த,த்தைப்‌ 
பண்ணி , அவன்கையாலே அடிபட்டு விழுந்து தம்‌ திருமேனியை விட்டாரிறே. பிள்ளைதிரு- 
நறையூரரையர்‌ ஸகுடூம்பமாகத்‌ திருநாராயணபுரத்தில்‌ வேத,நாராயணப்‌ பெருமாளை ஸேவிக்கச்‌ 
சென்று புகுந்த அளவிலே , பரஸமயிகள்‌ அந்தக்கோயிலிலே அக்‌,நிப்ரக்ஷேபத்தைப்‌ பண்ண, 
உள்ளுநின்றவர்களெல்லாரும்‌ புறப்பட்டோடிப்‌ போகச்செய்தே, அந்த எம்பெருமான்‌- 
திருமேனிக்கு அழிவு வருகிற படியைக்கண்டு ஸஹிக்கமாட்டாத ப்ரேமாதிரயத்தாலே தாமும்‌ 
ஒக்க முடிவதாக அத்‌ ,யவஸித்து இவர்‌ நிற்கையாலே பிள்ளைகளும்‌ இவரைவிட்டுப்‌ போகோம்‌ 
என்றுநிற்க, அவர்களும்‌ தாமும்‌ கூட அதுக்குள்ளேநின்று திருமேனியை விட்டாரென்று 
ப்ரஸித்‌,த, மிறே . [சிந்தயந்திக்கு உடம்பு தன்னடையே போய்த்து] . அதாவது :- “காசித,ாவஸ- 


தஸ்ய மஹாத்மந: | ஜீவிதேநா5பி”” (ரா.ஆ.5 0-2 6)இத்யாதி_யைப்பற்ற (யுத்‌,த,ம்‌ பண்ணி மீட்குதல்‌) 
இத்யாதி, . “பீ, மபராக்ரமம்‌”*(ரா.ஆ.) , “சரணாப்‌, யாம்‌ மஹாப,ல:”(ரா.ஆ.5 1-7) என்கிறவித்தைப்பற்ற 
(அதிப லபராக்ரமராகையாலே) என்றது. “ஸ சி,ந்நபக்ஷ:””(ரா.ஆ .5 1-43) இத்யாதி ,யைப்பற்ற 
(அவன்‌ கையாலே ஈடுபட்டு) இத்யாதி. . (ஈடுபட்டு) - வித்‌, த, ராய்‌. இங்கே, “ஜீவிதேநாப்யவங்யம்‌ 
தஸ்ய ப்ரியம்‌ கார்யம்‌'*(ரா.ஆ.5 0-2 6); “தஸ்ய வ்யாயச்ச ,மாநஸ்ய ராமஸ்யார்த்தே ,”(ரா.ஆ. 5 1- 
4 2) என்கிறவிதிலே தாத்பர்யம்‌. 

2. [பிள்ளாதிருநறையூரரையர்‌] இத்யாதி, . திருநாராயணபுரமானது கீழ்நாட்டிலே ஒரு தி,வ்ய- 
தை, மாமேயல்லது மேல்நாட்டிலே யது,கி,ரியன்று. 

(பரஸமயிகன்‌) ௪ பரமதஸ்த,ர்‌. (இவர்‌ நிற்கையாலே) என்றது - “அரையர்‌ நிற்கையாலே” என்றபடி. 
3. [சிந்தயந்திக்கு] இத்யாதி, . “புராணங்களிலே இவளுக்கு வியிஷ்ய நாமதே, யம்‌ அநவக ,த- 
மாகையாலே, “சிந்தயந்தீ ஜக_த்ஸூதிம்‌””(வி.பு.5-1 3) என்கிற க்ரியாயோக, பே ஈத, கமான 
(சிந்தயந்தி) றப்‌, த,மே ஆக்‌, யாநோபாயதயா பூர்வப்ரயோக, விஷயமாகையாலே [சிந்தயந்திக்கு] 
என்று நிர்தே,ஸித்தருளிற்று * என்று கண்டுகொள்வது. (“காசித்‌”) இத்யாதி_க்கு அர்த்த_ம்‌ 
(திருக்குரவை) இத்யாதி, . “ராஸாரம்ப,ரஸோத்ஸுக:”(வி.பு.5-1 3-2 3) என்கிறவித்தைப்பற்ற 
(திருக்குரவையினன்று) என்றது. “கைக்கோத்தாட்டம்‌ குரவை என்றாமே”* என்னக்கடவது. “ரம்யம்‌ 
84. [திருநாராயணபுரத்திலே] என்றது - கோயிலுக்கு மேற்கே மலையடியிலே முக்காதவழியிலே 
இருக்கிற திருநாராயணபுரம்‌ என்கிற பேரையுடைத்ததோர்‌ ஊரிலே என்றபடி. ('திருமேணியை 
விட்டார்‌' என்று ப்ரஸித்‌.த,மிறே) என்கிறவிடத்தில்‌ எம்பெருமானுக்கு அவத்‌,யம்‌ வாராதபடி 
எல்லாருமாக தி,வ்யமங்க,ளவிக்‌_ரஹத்தைக்‌ கட்டிக்கொண்டு திருமேனியை விட்டார்கள்‌ என்று 
அஸ்மதாசார்யைராக்தம்‌. (திருக்குரவை) - ராஸக்ரீடை,. (84) 


வா- 84 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 17 
eee 


பண்ணப்பெறாமல்‌ துவண்ட உடம்பு இவள்‌ உபேக்ஷித்து விடவேண்டாதபடி க்ருஷ்ணவிக்‌,ரஹஸ்நேஹம்‌ 
ஆத்மாவை இறாஞ்சிக்கொண்டு அவன்‌ திருவடிகளிலே சேர்க்கக்கொள்வதாய்‌ , நினைவறத்‌ தன்னடையே 
விட்டுப்போயிற்று ்‌ (54) 


த,ஸ்யாந்தே ஸ்தி_த்வா த்ருஷ்ட்வா ப.ஹிர்கு_ரம்‌ | தந்மயத்வேந கேரவிந்தஃம்‌ தத்‌ ரய 
மீலிதலோசநா || தச்சித்தவிமலாஹ்லாத தா க்ஷ்ணபுண்யசயா தத.£ | தத,ப்ராப்திமஹாது._ :க_வி- 
லீநாரோஷ்பாதகா || சிந்தயந்த ஜக,த்ஸூதிம்‌ பரப்‌,ரஹ்மஸ்வரூபிணம்‌ | நிருச்ச்‌_வாஸதயா 
முக்திம்‌ க,தாந்யா கேரபகந்யகா” என்கிறபடியே திருக்குரவையினன்று திருக்குழலோசையைக்‌ 
கேட்டு, ஸ்ரீப்‌, ருந்த, ரவநத்தேறப்‌ போவதாகப்‌ புறப்பட்டவளவிலே , கு,ர௬த,ர்றநத்தாலே 


க,தத்‌,வநிம்‌ ஸ்ருத்வா”(வி.பு.5-1 3-17) இத்யாதி ,யைப்பற்ற (திருக்குழலோசையை) இத்யாதி, . 
(குறம்‌ ப,ஹிர்த்‌ ருஷ்ட்வா, ஆவஸத ,ஸ்யாந்தே ஸ்தி,த்வா) என்றந்வயித்தர்த்த_ம்‌ (கு, ௬த மரத்தால்‌) 
இத்யாதி, . 


(“கே விந்த ம்‌ தந்மயத்வேந த.த்‌,யெள”) என்றது “க்ருஷ்ண 'க்ருஷ்ணன்‌' என்றே த்‌, யாநித்தாள்‌; 
பரத்வேந த்‌, யாநித்தாளல்லள்‌ ” என்றபடி. இத்தையருளிச்செய்கிறார்‌ (க்ருஷ்ணனை த்‌, யாநம்‌ பண்ணி) 
என்று.” “தஸ்மிந்‌ சித்தம்‌ யஸ்யா: ஸா ௪ தச்சித்தா; தச்சித்தா ௪ ஸா விமலாஹ்லாத ச்ஷ்ண- 
புண்யசயா ச” இதி விக்‌, ரஹே விமோஷணோப , யபத,கர்மத,£ரய: என்று விவக்ஷித்து அர்த்தம்‌ 
(தத்‌,க,தசித்தையாகையாலே) இத்யாதி, ஹேதுக.ர்ப்ப, விரோஷணம்‌ என்று கருத்து. 
[ஹேதுக,ர்ப்ப  விரேஷணமாகையாலே பரிகராலங்காரம்‌. “அலங்கார: பரிகர: ஸாபி, ப்ராயே 
விமேஷணே” (சந்த்‌, ராலோகே 5 7} (விமலாஹ்லாத,) மாப்‌,த,ார்த்த,ம்‌ (நிர்மலஸுக,த்தாலும்‌) 
என்று. (மஹத்‌) ராப்‌, த ,ார்த்த,ம்‌ (நிரவதி,க)இதி. (சய) (அமேஷ) மாப்‌, தங்களால்‌ பலித்த அர்த்தம்‌ 
('ப்ர£கஷ்ண') என்கிற உபஸர்க்க ,த்தாலே வ்யஞ்ஜிதம்‌. (சய) மாப்‌,த,ார்த்த,ம்‌ (அமே்ஷ) இதி. 
ஸ்பஷ்டத்வாத்‌ (மேஷ) ரப்‌, த,மே இங்கும்‌ - புண்யத்தை நிர்தே , மிக்குமிடத்திலும்‌ என்றபடி) 
உபாத்தம்‌. (சிந்தயந்தி) என்ற வர்த்தமாநநிர்தே, மாத்தினுடையவும்‌ , த, ஈதுவினுடையவும்‌ அர்த்த_ம்‌ 
(தத்ஸ்மரணம்‌ செல்லாநிற்க) இதி. '(“நிருச்ச்‌,வாஸதயா”) என்கிற நிருச்ச்‌ _ வாஸதையிலே 
ஸந்நிஹிதத்வாத்‌ (தத, ப்ராப்திமஹாது ,:௧,(வி.பு.5-1 3-2 2))மே ஹேது. என்னுமபி,ப்ராயத்தாலே 
அருளிச்செய்கிறார்‌ (தத்ப்ராப்த்யலாப,க்லேரத்தாலே) என்று. உச்ச்‌, வாஸம்‌ நிருந்த,தீ' என்னாதே 
(“நிருச்ச்‌,வாஸதயா”) என்று அபுருஷதந்த்ரத்வம்‌ சொல்லுகையாலே ஸித்‌,தி,த்த அர்த்த,ம்‌ 
(மூச்சடங்குகையாலே) இதி. "இந்த (“நிருச்ச்‌, வாஸதயா””)வின்‌ அர்த்தம்‌ மூலத்திலே [தன்னடையே] 
என்றத்தால்‌ சொல்லிற்று" என்னுமபி  ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (தான்‌ உபேசஷிக்கவேண்டாத 
படி) என்று. “யாவந்ந விமோக்ஷ்யே அத, ஸம்பத்ஸ்யே”(ச௪,ா.உ..6-1 4-2) என்கிறவித்தை- 
யுட்கொண்டு (முக்திம்‌ க,தா) என்றத்தால்‌ ப,லிதம்‌ (தே,ஹம்‌) இத்யாதி, . இங்கே (“நிருச்ச்‌,வாஸ- 
தயா”) இத்யாதி, யிலே தாத்பர்யம்‌. 

" & (1) (பிரியில்‌ தரியாமையை முன்னி)ட்ட மாத்ரத்தை$[யுடையரான இளையபெருமாள்‌ 
நிஷ்டை ,யை)ப்பற்ற (8 0ம்‌ வாக்யத்தில்‌ பரிக,ணனைப்படிக்கு இரண்டாவது மூன்றாவது உபேயா- 
தி காரிகளான பெரியவுடையாருடையவும்‌, பிள்ளை திருநறையூரரையருடையவும்‌ நிஷ்டை, யான 
(உடம்பை) விடுகை அரிது. 

(2) தாம்‌ ஒருவர்‌ உடம்பை விடுகையைரூச்செய்த பெரிய உடையாருடைய நிஷ்டை ,யைட்ப்பற்ற 
ஸகுடும்ப, மாக (உடம்பை) விடுகை[யைச்செய்த பிள்ளை திருநறையூரரையர்‌ நிஷ்டை, அரிது. 


2 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா- 35 


்‌ 5. இந்த உப,யவித ஈதி,காரிகள்‌ அநுஷ்ட, ஈநதாத்பர்யத்தை அருளிச்‌ செய்கிறார்‌ , [உபாயத்துக்கு] 
சத்தியால்‌. 

8 5. உபாயத்துக்கு முத்தியும்‌, லஜ்ஜையும்‌, யத்நமும்‌ குலையவேணும்‌; உபேயத்துக்கு 
ப்ரேமமும்‌, தன்னைப்‌ பேணாமையும்‌, த,ரியாமையும்‌ வேணும்‌. 


ஸ்வப்ரவ்ருத்திநிவ்ருத்திரூபப்ரபத்த்யுபாயத்துக்கு ஒருவன்‌ அதி,காரியாம்போது நித,ர்றநமான மூவரையும்‌ 
போலே ஸ்வரக்ஷ்ண்ஹேதுவான ஸ்வயத்நரரக்தியும்‌ , த்யாக,ஸ்வீகாரங்களில்‌ பிற்காலிக்கப்பண்ணும்‌ 
லஜ்ஜையும்‌ , ஸ்வபாரதந்த்ர்யவிருத்‌,த,மான யத்நமும்‌ , தத்தத்‌,க.ந்த,ஸ்பர்றமற உபாயறுக்த்யா குலைய- 
வேணும்‌ ; அநுரூபமான உபேயத்துக்கு அதி, காரியாம்போது , நித,ர்றநமான நால்வரையும்போலே 
கைங்கர்யப்ரேமமும்‌ , ப்ரேமத்தாலே தன்னுடம்பைப்பேணாமையும்‌ , விக்‌,ரஹாநுப ,வம்‌ பெறாவிடில்‌ முடியும்படி 


போகமாட்டாமல்‌ நின்று க்ருஷ்ணனை த்‌,யாநம்‌ பண்ணி, தத்‌,க,தசித்தையாகையாலே வந்த 
நிர்மலஸுகடத்தாலும்‌ , ததடப்ராப்திநிப,ந்த,நமான நிரவதி,கது,:கத்தாலும்‌ ப்ரக்ஷ்ணாரோஷ்‌- 
புண்யபாபையாய்‌ , தத்ஸ்மரணம்‌ செல்லாநிற்க, தத்ப்ராப்த்யலாப,க்லேறத்தாலே தரிக்க 
மாட்டாமல்‌ மூச்சடங்குகையாலே, இவளுக்குத்தான்‌ உபேச்ஷிக்கவேண்டாதபடி தேஹம்‌ 
தன்னடையே விட்டுக்கொண்டு நின்றதென்கை . (84) 


8 5. ஆக, இப்படி நித,ர்ாநபூ தர்‌ படிகளைச்சொல்லி , இனி இவர்களைப்போலே இருக்கவேணும்‌ 
என்றதின்‌ கருத்தை அருளிச்செய்கிறார்‌ , [உபாயத்துக்கு] இத்யாதி, வாக்யத்‌ ,வயத்தாலே . அதாவது 
- உபாயத்துக்கு அதி, காரியாம்போது , தன்னுடைய ரக்ஷணம்‌ தானே பண்ணிக்கொள்ளுகைக்கு 


(3) ப்ரயத்நபூர்வகமாக (உடம்பை) விடுகையை*ச்செய்த அந்த அரையர்‌ நிஷ்டை _யை$ப்பற்ற 
(உடம்பு தன்னடையே) விட்டுக்கொண்டு நிற்கை(யைப்பற்ற சிந்தயந்தியின்‌ நிஷ்டை ,} அரிது * 
என்று உத்தரோத்தரறிர்தே தாத்பர்யம்‌ மூலத்திலே [தன்னடையே] என்கிறவித்தால்‌ ஸூசிதம்‌' 
என்னுமபி ப்ராயத்தாலே (தான்‌ உபேக்ஷிக்கவேண்டாதபடி) என்றது என்று கண்டுகொள்வது . 

இத்தால்‌ 'பூர்வகாலையான சிந்தயந்திக்கு முன்னே உத்தரகாலஸ்த ,ரானவரை எடுக்கை அறுசிதம்‌" 
என்கிற மங்கையும்‌ நிரஸ்தை. ஸர்வத்ர அதி காரோத்கர்ஷமே அநந்தரோத்‌,தே,முநிப ந்த ரம்‌; 
காலக்ரமம்‌ இருந்தவிடத்திலும்‌ அது முக்‌, யமன்று. (84) 


8 5. உத்தரவாக்யஸங்க தி அருளிச்செய்கிறார்‌ (ஆக இப்படி நித ர்ரருபூ,தர்படிகளை) இத்யாதி, நா. 
[உபாயத்துக்கு] என்கிறவித்தை பூர்வவத்‌ (வா-8 0) ஸா-த்‌ யாஹாரமாக வ்யாக்‌,யாநம்‌ பண்ணுகிறார்‌ 
(உபாயத்துக்கதி ,காரியாம்போது) என்று. இப்படியே [2.பேயத்துக்கு] என்கிற இதுக்கும்‌ கண்டு 
கொள்வது. இது லக்ஷ்ணயா யோஜனைக்கும்‌ உபலக்ஷணம்‌. (தன்னுடைய) இத்யாதி, . (ரசஷணம்‌) 
என்றது "அறிஷ்டறிவர்த்தநத்திலும்‌, இஷ்டப்ராப்தியிலும்‌ தனக்கு மாத்யாம்மாம்‌' என்றபடி: அல்லது 
ஸம்ஸாரறிவ்ருத்த்யாதி, களிலே இவனுக்கு முதலிலே மாக்தியில்லையிறே . (தான்‌ பரிக்‌,ரஹிக்கிற) 
இத்யாதி, . “தான்‌ ஸ்வீஷிக்கிற ஸித்‌,தே ஈபாயத்தினுடைய உபாயா4 த பயாந்தரா்ந்பேக்ஷர்கண்‌- 
ப்ரவ்றாத்திப்ரதிப ந்த, கங்களானவற்றை விடூமளவில்‌" என்றபடி. (நாட்டார்‌) - ஸித்‌ தே, ஈபாய- 
யாத  ாத்ம்யல்ஞாநமிந்யர்‌ . 


வா - 86 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 19 


த,ரியாமையும்‌, உப,யவைலக்ஷீண்யப்ரகாறத்தாலே உண்டாகவேணும்‌ ; இப்படி செய்யாவிடில்‌ 
தத்ததததிடிகாரிபூர்த்தியில்லை . (85) 


8 6 . பிள்ளை திருநறையூரரையர்‌ வலியத்‌ திருமேனியை த்யஜிக்கை ாஸ்த்ரவிருத்‌,த,மன்றோ என்ன , 
பரிஹரிக்கிறார்‌ மேல்‌, [இவனுக்கு] இத்யாதி,யால்‌. 


உறுப்பான முக்தியும்‌ , தான்‌ பரிக்‌,ரஹிக்கிற உபாயத்துக்கு விரோதி,களானவற்றை விடுமளவில்‌ , 
நாட்டார்‌ சிரிக்குமதுக்குக்‌ கூசும்‌ லஜ்ஜையும்‌, தன்‌ பாரதந்த்ர்யவிரோதி,யான ஸ்வயத்நமும்‌ 
கைவிட வேணும்‌; உபேயத்துக்கு அதி, காரியாம்போது , மேஷியைப்‌ பிரியாதேநின்று எல்லா 
அடிமையும்‌ அவன்‌ ஏவினபடி செய்யவேணும்‌ என்னும்‌ ப்ரேமமும்‌ , அத்தலைக்கு ஒரு தீங்கு 
வரில்‌ அதுகண்டு ஆற்றமாட்டாமல்‌ தன்‌ உடம்பை உபேக்ஷிக்கையும்‌ , தத்‌,விக்‌,ரஹாநுப_,வா- 
லாப்‌, த்தில்‌ தரரித்திருக்க மாட்டாமல்‌ மூச்சடங்கும்படியாகையும்‌ வேணுமென்றபடி , ஆகையாலே , 
அவர்களைப்போலே இருக்கையாவது இவ்வதி,காரங்களை உடையராகை என்று கருத்து. (85) 


இத. “விஷ்ணோ: கார்யம்‌ ஸமுத்‌_தி_ற்ய தே,ஹத்யாகேரா யதா க்ருத: | ததா வைகுண்ட _- 
(தன்‌ பாரதந்த்ர்யேத்யாதி. ). "அத்‌, ருஷ்டத்‌,வாரகஸாத நப்ரவ்ருத்த்யநர்ஹத்வரூபமான தன்னுடைய 
அஸாத ஈரணபாரதந்த்ர்யாறுப்ரவிஷ்டவியிஷ்டாபிமத்யஜநகதாயுக்தமான அத்‌. ௬ஷ்டத்‌ , வாரகஸாத,ந- 
விஷயப்ரவ்ருத்திஹேதுபூ, தயத்நமும்‌' என்றபடி. 


(ட) த்‌. வயத்தில்‌ உபாயபூர்த்திவ்யஞ்ஜக'சரண பதே ,ாத்தரத்‌ ,விவசநத்தினுடையவும்‌ ஸ்லோகத்தில்‌ 
'பரித்யஜ்ய' என்கிறவிதினுடையவும்‌ ப,லிதார்த்த, மாய்‌, 

(8) உத்தமனாலே ஸூசிதமுமான அர்த்த_ம்‌ 

(உபேயத்துக்கு) இத்யாதி, . உத்தரக ண்ட ,ஸ்த,'நாராயண' மாப்‌ ,த,விவக்ஷிதம்‌ (மோஷியை) இதி. 
தே மாகாலோபாதி நிர்தே,ஈவிரஹப,லிதம்‌ (பிரியாதே நின்று) இதி. அஸங்கோசஸித்‌_த ஈர்த்த,ம்‌ 
(எல்லா) இதி. சதுரத்‌, யர்த்த,ம்‌ (அடிமை) இதி. 'நமங்‌'ராப்‌, த,ப,லிதம்‌ (அவன்‌ ஏவினபடி) இதி. 
ப்ரார்த்த,நாம்மாம்‌ (செய்யவேணும்‌) இதி. ப்ரார்த்த,னையினுடைய பராகாஷ்ட _ப்ரயுக்த- 
ஸ்வப ஈவவியோஷங்கள்‌ (உடம்பை உபேச்ஷி)க்கையும்‌ (தன்னடையே மூச்சடங்கு)கையும்‌. 


(இவர்களைப்போலே இருக்கவேணும்‌) என்றதின்‌ கருத்தை தர்யிப்பிக்கிறார்‌ (ஆகையால்‌) இத்யாதி, நா.(85) 


86. [பிள்ளை திருநறையூரரையர்‌ ... உடம்பை உ.பேக்ஷித்தார்‌] (வா-8 4) என்கிற இத்தால்‌ 
உதி க்கிற மாங்காபரிஹாரார்த்த ம்‌ [இவனுக்கு வைத மாய்‌] இத்யாதி. க்‌, ரந்த, ம்‌" என்னுமபி ப்ராயத்‌- 
தாலே மங்காபரமாக அவதாரிகை (“விஷ்ணோ: கார்யம்‌””)(ஆக்‌,நேயபுரா.) இத்யாதி, . அத்ர :- 
பூர்வார்த்தே, 'யேந' இதி பூரணீயம்‌; உத்தரார்த்தே, 'ஸ' இதி ச. (யத,ா ... தத,ா) என்று 
அவ்யவஹிதஸாத நத்வமுக்தம்‌. (“வைகுண்ட மாஸாத்‌_ய முக்த:”) (ஆக்‌, நேயபுரா.) என்கிற லோக- 
விமேஷப்ராப்தியும்‌, முக்தத்வமும்‌ கேவல(கேவல: - கைவல்யம்‌ ப்ராப்த:$ ஸாத ஈரணமாகையாலே, 
வசநாந்தரோபாத ,ாநம்‌ (“தே_வ-கார்யே”) (வாயவ்யபுரா..)இத்யாதி, . "(விஷ்ணுஸாயுஜ்யம்‌) என்கிற 
(விஷ்ணு) மாப்‌ த ஈநுஸாரேண உபக்ரமக ,தஸாமாந்யபர-(தே ,வ)மாப்‌,த,ம்‌ ப.க வத்பரம்‌. 
(ஸாயுஜ்ய)மப்‌,த, ம்‌ பே ரக்தவ்யாவிமேஷவாசியாகையாலே கேவலவ்யாவ்ருத்தி" என்று விவக்ஷிதம்‌. 


20 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா- 86 


8 6 .இவனுக்கு வைத,மாய்‌ வருமதிறே த்யஜிக்கலாவது , ராக.ப்ராப்தமாய்‌ வருமது 
த்யஜிக்கவொண்ணாதிறே . 


ப,க,வத்ப்ரேமாந்த,னான இவனுக்கு * இத,ம்‌ குர்யாத்‌ * என்கிற விதி, ப்ரயுக்தமாய்‌ கோபாதி,ஹேதுகமாய்‌ 
வரும்‌ நிஷித்‌,த,மான ாீரத்யாக,த்தையிறே வித்‌,யதிக்ரமபீ,தியாலே வருந்தி த்யஜிக்கலாவது : 
ப்ராப்தவிஷயராக_ப்ராப்தமாம்‌ வித்‌,யநுஸாரம்‌ பண்ணவொட்டாத ராக,ப்ரேரிதஸ்வமாரீரத்யாக_த்தை 
வருந்தியும்‌ த்யஜிக்கவொண்ணாதிறே . ஸ்வதே,ாஷத்தாலே வருமதிலே தே,ாஷம்‌ வருமித்தனையல்லது , 
ப்ராப்தராக,த்தால்‌ வருமதில்‌ தே ஈஷப்ரஸங்க,மே இல்லையென்றபடி ; “மந்நிமித்தக்ருதம்‌ பாபமபி த,ர்மாய 
கல்பதே | மாமநாத்‌_ருத்ய த,ர்மோ$பி பாபம்‌ ஸ்யாந்மத்ப்ரப,ாவத:” என்னாநின்றதிறே . (86) 


மாஸாத்4ய முக்தோ ப,வதி மாநவ:” என்று ஆக்‌,நேயபுராணத்திலும்‌ , “தே,வகார்யபரோ 
பூத்வா ஸ்வாம்‌ தநும்‌ ய: பரித்யஜேத்‌ | ஸ யாதி விஷ்ணுஸாயுஜ்யமபி பாதகக்ருந்நர:" என்று 
வாயவ்யத்திலும்‌ , “ரங்க,நாத,ம்‌ ஸமாஸ்ரித்ய தே,ஹத்யாக_ம்‌ கரோதி ய: | தஸ்ய வம்பே 
ம்ருதாஸ்ஸர்வே க.ச்ச,ந்தயாத்யந்திகம்‌ லயம்‌” என்று வாமநீயத்திலும்‌ சொல்லுகையாலும்‌, 
விரோஷித்து ஆங்வமேதி,கபர்வத்தில்‌ வைஷ்ணவத,ர்மணாஸ்த்ரத்தில்‌ பஞ்சமாத்யாயத்திலே 
“அக்‌_நிப்ரவேரம்‌ யச்சாபி குருதே மத்‌,க,தாத்மநா | ஸ யாத்யக்‌,நிப்ரகாறேந விமாநேந 
மமாலயம்‌। | ப்ராணாம்ஸ்த்யஜதி யோ மர்த்யோ மாம்‌ ப்ரபந்நோ$ப்யநாறகம்‌ | ப,ாலஸூர்ய- 
ப்ரகாறோந வ்ரஜேத்‌_யாநேந மத்‌_க்‌,ருஹம்‌” என்று ப,க,வான்‌ தானே அருளிச்செய்கையாலும்‌ , 


அர்ச்சாவதாரவிஷயத்வார்த்த ம்‌ வசநாந்தரோபாத ,ாநம்‌ (ரங்க நாதம்‌) இத்யாதி, . (ஆத்யந்திகம்‌ 
லயம்‌)(வாமநீயபுரா.) - மோகஷ:. புராணாபேக்ஷயா இதிஹாஸம்‌ ப்ரப,லமாகையாலே(வா-3) 
"இதிஹாஸத்திலும்‌ இவ்வர்த்த ,ம்‌ உக்தம்‌" என்கைக்காக வசநாந்தரோபாத ,ாறம்‌ (விமேஷித்து) 
இத்யாதி, . (அக்‌,நிப்ரவேமாம்‌) (ப ஈர.ஆஸ்வ.5 ) இத்யாதி, . (விமோஷித்து) என்றது - "தே ஹ- 
த்யாக ,ற்வரூபஸாமாந்யாகாரத்தாலேயன்றிக்கே , அக்‌, நிப்ரவேமாஹேதுகதே ,ஹத்யாக ,தவருபவியேடி- 
ரூபத்தாலே' என்றபடி. (*மத்‌,க, தாத்மநா”) ௪ மத்‌,க,தேந மநஸா. அக்‌ நிப்ரவேறத்தினுடைய 
தே ,ஹத்யாக, பர்யந்தத்வவிவக்ஷ்யா வசநாந்தரோபாத , நம்‌ (“ப்ராணாம்ஸ்த்யஜதி””) (ப ஈர ஆஸ்வ.5) 
இத்யாதி, . (“அநாமாகம்‌ மாம்‌ ப்ரபந்ந:??) - * “ந மே ப,க்த: ப்ரணங்யதி' (ப, .கீ,. 9-3 1)என்கிற- 
படியே ஆஸ்ரிதநாமாபரிப_ந்தி,யான என்னை உத்‌,தே,மித்து? என்றபடி. "யோ$பி" என்று 
அந்வயிப்பது . 

(1) இந்த வசநங்களிலே ப, க்திப்ரஸ்தாவமில்லாமையாலே ப க்த்யங்க _த்வபரதயா அந்யத_£ஸித்‌, தி, 
சொல்ல வொண்ணுது . 

(2) ப,லஸம்ப ந்தம்‌ ம்ருதமாகையாலே ஸ்வதந்த்ரஸாத ,நத்வம்‌ து,ர்வாரம்‌. 

(3) “ஜ்ஞாநப க்த்யந்விதம்‌ கர்ம” (கீ, தார்த்த,ஸங்க்‌, ரஹரக்ஷா 24 )இத்யாதி களிலே கர்மஜ்ஞாநங்க- 
ளுக்கு ஸ்வதந்த்ரஸாத , நத்வம்‌ ஸம்ப்ரதிபந்நம்‌. 

ஆகையாலே இதுக்கு ப்ருத,கு,பாயத்வம்‌ து ர்வாரம்‌' என்னுமபி,ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ 
(இப்படி மோக்ஷஸாத ,நமாக) இத்யாதி, . 


உத , ஹ்ருதவசநஸ்த ,'விஷ்ணு' ,'தே,வ','ரங்க நாத ,ா'தி மாப்‌ த,ார்த்த,ம்‌ (ப,க,வத்‌) இத்யாதி, . 


வா - 86 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 31 
RS அட்ட த அல ட rrr rr rr rrr fi a பட்ட பப 


இப்படி மோக்ஷ்ஸாத ,நமாகச்‌ சொல்லப்படுகிற ப,க,வத,ர்த்ததமான ஸ்வதே,ஹத்மாக_2 
அநந்யஸாத,நனான இவனுக்கு த்யாஜ்யமன்றோ? ப்ரபந்நராயிருக்கிற பிள்ளைதிருநறையூரரைடர்‌ 
இத்தை அநுஷ்டி,ப்பானென்‌? என்ன, அருளிச்செய்கிறார்‌ , [இவனுக்கு] என்று துடங்கி. 
அதாவது - * இத,ம்‌ குர்யாத்‌” என்று ஒரு விதி, ப்ரயுக்தமாய்‌ வருமதிறே ப்ராப்தாப்ராப்தவிவேகம்‌ 
பண்ணி இவனுக்குக்கைவிடலாவது ; அங்ஙனன்றிக்கே , தன்‌ விரஹத்தில்‌ ஆற்றப்போகாதபடி 
(“கார்யம்‌ ஸமுத்‌_தி,ஸ்ய”)(ஆக்‌, .புரா.), (“கார்யபரோ பூத்வா”) (வாய.புரா.) இத்யாத்‌,யர்த்த,ம்‌ 
(அர்த்த, மான) இதி. (“ப்ராணாம்ஸ்த்யஜதி”)(பார.ஆஸ்வ. 5) என்கிறவிதினுடைய ப,லிதார்த்த,ம்‌ 
(தே.ஹத்யாக_ம்‌) இதி. வசநவிமேஷத்திலே கண்டே ,ாக்தமாயிறே [அதாவது “விஷ்ணோ: கார்யம்‌”, 
ரங்க,நாதடம்‌” இத்யாதி, ப்ரமாணத்‌ வயத்திலும்‌ என்றபடி$இது இருப்பது. (“ஸ்வாம்‌ தும்‌”) 
(வாயவ்யம்‌) என்கிற (“ஸ்வ”) மாப்‌ த ,ார்த்த,ம்‌ (ஸ்வ-தே,ஹ) இதி. 'ஸமபி வ்யாஹ்ருதஸம்ப ந்தி, - 
லாப  ந்யாயத்தாலும்‌ இந்த ஸ்வத்வம்‌ ஸித்‌,தி,க்குமே. (அநந்யஸாத,நனான இவனுக்கு) என்றது - 
அத்‌, ௬ுஷ்டத்‌,வாரகஸாத ,நாநர்ஹனான (இவனுக்கு)” என்றபடி. (த்யாஜ்யமன்றோ?) என்றது - "(1) 
ஸ்வரூபஹாநிகரத்வத்தாலும்‌, (2) நிஷ்டராஹாறிகரத்வத்தாலும்‌ அநநுஷ்டே, யமன்றோ ?' என்றபடி. 
ஸங்காபீ,ஜோத்‌,க £ஈடநம்‌ (ப்ரபந்நராயிருக்கிற) இத்யாதி, . "ஸ்வரூபயாத ,ாத்ம்யத,ர்ரித்வத்தால்‌ 
ப்ரபந்நரான இவர்க்கு இது கூடாது" என்று மாங்காயயம்‌. 


(இவனுக்கு என்று துடங்கி) இத்யாதி. . 

"(1) (வைத த்துக்கு (து, ஸ்த்யஜத்வம்‌) நித்யகர்மத்திலும்‌ , 

(2) (ராக, ப்ராப்த)த்துக்கு (ஸுத்யஜ)த்வம்‌ நிஷேத்‌,யமான களஞ்ஜப, கணத்திலும்‌ 
ப்ரஸித்‌,த,மாயிருக்க, இங்கே தத்‌,விபர்யயகத,நம்‌ கூடாது" என்னும்‌ மராங்கையிலே அத்தை 
விவக்ஷிதார்த்த ஈநுகு, ணமாக வ்யாக்‌,யாநம்‌ பண்ணுகிறார்‌ (இதம்‌ குர்யாத்‌) இத்யாதி நா. (விதி,- 
ப்ரயுக்தமாய்‌) என்றது - “மோக்ஷ்காமநியோஜகமோக்ஷ்ஸாத , நவிதி ஹேதுகமாய்‌” என்றபடி . (ப்ராப்தா- 
ப்ராப்தவிவேகம்‌ பண்ணி) என்றது - “அத்‌, ருஷ்டத்‌, வாரகஸாத, நமான இது பாரதந்த்ர்யஜ்ஞாந- 
ரஹிதர்க்கு ப்ராப்தம்‌; பாரதந்த்ர்யஜ்ஞாநயுக்தர்க்கு ப, க, வத,த்யந்தாபி, மத்யஜநகமாகையாலே 
அப்ராப்தம்‌ என்று அதி ;காரிபே தே_,ந விஷயவிப ஈக_த்தை அநுஸந்தி த்து” என்றபடி. இத்தால்‌ 
அதி கார்யந்தரவிஷயகவிதி ,ப்ரயுக்தத்துக்கு ததி, தராதி, காரிவிமேஷத்தாலே த்யாக_ம்‌ “அக்‌,நி- 
ஹோத்ராதி களுக்கு ஸந்யாஸியாலே த்யாக_ம்போலே யுக்தம்‌' என்று வைத த்துக்கு த்யாஜ்யத்வகத,நம்‌ 
உபபந்நம்‌" என்று ஸூசிதம்‌. (தன்‌ விரஹத்தில்‌) இத்யாதி, . (தன்‌)மாப்‌,த,ம்‌ (விஷயத்தில்‌) 
என்கிற (விஷய)பரம்‌. (தன்‌ விரஹத்தில்‌ ஆற்றப்போகாதபடி பே, ஈக்‌, யமுமாய்‌) என்றது - 'ஸ்வவிரஹு 


86. (ஆத்யந்திகம்‌ லயம்‌) - மோக்ஷம்‌. (அநாமகம்‌) - ஆமாந்தரரஹிதம்‌ யத,ா ததா. (பிள்ளை 
திருநறையூரரையர்‌ இத்தை அநுஷ்டிப்பான்‌ என்‌? என்ன), மற்ற இருவரையும்‌ விட்டு இவரை 
மாத்திரம்‌ அருளிச்செய்தது , 

(1) [சிந்தயந்திக்குடம்பு தன்னடையே போ]னபடியாலும்‌, 

(2) பெரியவுடையார்‌ பராக்ராந்தராய்‌ யுத்‌,த,த்திலே வெட்டப்பட்டு விழுகையாலும்‌, 

(3) அதுதான்‌, பிராட்டியினுடைய புருஷகாரபூர்வகமாக “மயா த்வம்‌ ஸமநுஜ்ஞாதோ கச்ச, 
லோகாந்‌ அநுத்தமாந்‌” (ரா.அ 69-30) என்று பெருமாள்பரிக்‌,ரஹத்துக்கு முன்பாக 
வருகையாலும்‌ ப்ரபந்நரானவர்கள்‌ கலங்கி உபாயாந்தரங்களில்‌ ப்ரவர்த்தித்தாலும்‌, 
அவற்றையும்‌ பாபங்களில்‌ ஒன்றாகச்சேர்த்து, எம்பெருமான்கழித்துவிடு மவனாயிருக்கை- 
யாலேயும்‌, அவர்களுக்கு விரோத, மில்லை. ப்ரபந்நனுக்குங்கூட உபாயாத்மகமாகச்‌ சொல்லப்பட்ட 
அக்‌நிப்ரவேமத்தாலே தாமே வேணுமென்று [அரையர்‌] ப்ராணனை விட்டவராகையாலே, (86) 


22 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா- 87 
பறறி 05 கக அ பர்கா ந்தி: பமக அடக்கியவன்‌ அப வவ ல்க நா்‌ 


8 7 . ஸ்வமாரீரத்யாக,ரூபஸ்வயத்நம்‌ பாரதந்த்ர்யதூ,ஷணமாகாதோ என்ன , உபாயாதி,காரிக்காம்‌ அல்லது 
உபேயாதி, காரிக்கு தூ,ஷணமாகாதென்கிறார்‌ , [உபாயத்வ] இத்யாதி,யால்‌ . 


8 7. உபாயத்வாநுஸந்த,ாநம்‌ நிவர்த்தகம்‌; உபேயத்வாநுஸந்த_ஈநம்‌ ப்ரவர்த்தகம்‌. 
ஸ்வதந்த்ரவஸ்துவே உபாயமென்று பரதந்த்ரவஸ்து அநுஸந்தி,க்கிற உபாயத்வாநுஸந்த_ஈநம்‌ , தன்னைத்‌ 
துரும்பு நறுக்கவொட்டாதபடி ஸ்வயத்நநிவர்த்தகமாயிருக்கும்‌ ; நித்யமேஷவிக்‌,ரஹமே நித்யோபேய- 
மென்கிற தத்‌,விக்‌,ரஹவைலக்ஷண்யஜ்ஞாநாநுரூபமான உபேயத்வாநுஸந்த_ஈநம்‌ , துரும்பெழுந்தாடும்படி 
தன்னை ஸ்வயத்நத்திலே ப்ரவர்த்திப்பிக்கும்‌ . ஸ்வதந்த்ரநித்யோபாயோபேயாநுஸந்த_ ஈநம்‌ நிவ்ருத்தி- 
ப்ரவ்ருத்திநிஷ்டை,யைப்பிறப்பித்து , உப,யாதி,காரத்தையும்‌ நிலைப்பிக்குமென்றபடி . (87) 


பே ாக்‌,யமுமாய்‌ , ப்ராப்தமுமான விஷயத்தில்‌ ராக_ப்ரயுக்தமாய்‌ வருமது வருந்தியும்‌ கைவிடப்‌ 
போகாதிறே என்கை. (86) 


87. வைத,மாய்‌ வருமளவில்‌ ஸுத்யஜமாய்‌ , ராக,ப்ராப்தமாய்‌ வருமளவில்‌ து,ஸ்த்யஜமாவா- 
னென்‌? என்ன அருளிச்செய்கிறார்‌ , [உபாயத்வ] இத்யாதி,யாலே . [உபாயத்வாநுஸந்த,ாநம்‌ 
நிவர்த்தகம்‌] என்றது - வைத,மாய்‌ வரும்‌ தையில்‌ தே,ஹத்யாக_ரூபப்ரவ்ருத்தியில்‌ உபாய- 
த்வாநுஸந்த,ாநம்‌ நடக்கையாலே , அவ்வநுஸந்த ஈநமிவனை ஸாத,நதயா ஸம்ப்ரதிபந்நமான 
இத்தே,ஹத்யாக,ரூபப்ரவ்ருத்தியினின்றும்‌ மீளுவிக்குமென்றபடி . [உபேயத்வாநுஸந்த _ஈநம்‌ 


ப்ரயோஜ்யப்ரதிஸம்ப ந்தி, ஸத்தாஹாநிகரத்வநியாமகநிரதிமாயபே ,ாக்‌ , யதாயுக்தமுமாய்‌' என்றபடி. 
இத்தால்‌ 4“ப ஈவப்ரத ஈநமாக்‌, யாதம்‌” என்று நிருக்தோக்தியும்‌, “த ஈத்வர்த்தே,ந வியிஷ்டஸ்ய 
விதே, யத்வேந பே £த நே | ஸமர்த்த,ஸ்‌-ஸ்வார்த்த , யத்நஸ்ய மய்‌,தே,ா வா ஆக்‌, யாதமுச்யதே” 
என்கிற வசநமும்‌ நிக,ண்டுவில்‌ காணப்‌ படுகின்றன.) * “ஆக்‌, யாதாநாம்‌ அர்த்த,ம்‌ ப்‌, ௬வதாம்‌ 
ாத்திஸ்ஸஹகாரிணி”” என்கிறபடியே மக்யத்யாக, மான (ராக ப்ராப்த)த்துக்கும்‌, (ஸுத்யஜ)த்வம்‌ 
ப்ரஸித்‌, த, மானாலும்‌ அமாக்யத்யாக_ மான (ராக, ப்ராப்த)த்துக்கு (து, ஸ்த்யஐ)த்வகத ,நமுபபந்நம்‌' என்று 
ஸூசிதம்‌. (ப்ராப்தமுமான) என்றது உசிதமுமான என்றபடி. இத்தால்‌, "(1) அநுசிதவிஷய- 
(ராக ப்ராப்தம்‌) த்யாஜ்யமானாலும்‌ (2) உசிதவிஷய(ராக_, ப்ராப்தம்‌) து,ஸ்த்யஜம்‌ என்கை உசிதம்‌" 
என்று ஸூசிதம்‌. (86) 


87. உத்தரக்‌ ரந்த,£ாவதாரிகை (வைத மாய்‌ வருமளவில்‌) இத்யாதி, . [அநுஸந்த ஈநம்‌] ஸவிஷய- 
மாகையாலே விஷயாகாங்க்ஷையிலே [வைத மாய்‌ வருமது](வா-8 6) என்று உபஸ்தி,தமான 
தே,ஹத்யாக_,மே விஷயமாம்‌' என்னுமபி,ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (வைத மாய்‌ வரும்‌ 
த,மையில்‌) இத்யாதி, . "நிவர்த்தநம்‌ கர்மாபேக்ஷ்மாகையாலே கர்மாபேகைஷயிலே [இவனுக்கு] 
(வா-8 6) என்கிற பூர்வவாக்யஸ்த ,ஷஷ்ட்‌, யந்தமே அநுஷக்தமாய்க்கொண்டு கர்மஸமர்ப்பகமாம்‌' 
என்னுமபி, ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (இவனை) இதி. "நிவர்த்தநம்‌ அபாத ஈநகாரகா- 
பேக்ஷமாகையாலே அபாத ஈநாபேக்ஷையிலே உபஸ்தி தத்வாத்‌ தே,ஹத்யாக,மே அபாத,ாநமாம்‌" 
என்னுமபி ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (ஸாத,நதயா) இத்யாதி, . "அநுத்கடராக,ம்‌ நிஷேத ,£- 
நுவர்த்தநஸஹம்‌” என்று கருத்து. பூர்வவத்‌ [அநுஸந்த ஈநம்‌] ஸவிஷயமாகையாலே அருளிச்‌- 
செய்கிறார்‌ (ராக,ப்ராப்தமாய்‌) இதி. இங்கே "ப்ரத, மப்ரார்த்தி , தநிஜஜீவிதாவஸாநம்‌ பரிஜநம்‌ கரோதி" 
(மாலதீமாத வம்‌ 3-1 2) என்கிறவித்தை ஸம்வாத , மாகக்கண்டுகொள்வது . (தே ,ஹத்யாக ந்தன்னை) 


வா- 88 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 23 
lA 


8 8 , ப்ரவர்த்தகமான துர்நிவாரதத்ப்ராவண்யம்‌ ஏதுசெய்வியாது என்கிறார்‌ மேல்‌, [அப்ராப்த] இத்யாதி,யால்‌ . 
88. அப்ராப்தவிஷயங்களிலே ஸக்தனானவன்‌ அது லபி,க்கவேணும்‌ என்றிரா- 
நின்றால்‌, ப்ராப்தவிஷயப்ரவணனுக்குச்‌ சொல்லவேண்டாவிறே . 

ஸ்வரூபநாமாகமாய்க்கொண்டு அப்ராப்தமான ஹேயவிஷயங்களிலே , ஒன்றாலும்‌ மீளாதபடி ஸக்தனானவன்‌ , 
அவ்விஷயம்‌ தனக்கு வருந்தியும்‌ லபி,க்கவேணுமென்று அதிஸாஹஸங்களைக்கோலித்‌ தன்னை அழிய 
வ பபப பப பப பப ப அ அ ப அபபபபபபப்ட்ப்யியயயியயயயயயயயயயமயயயயய்‌ 
ப்ரவர்த்தகம்‌] என்றது - ராக;ப்ராப்தமாய்‌ வரும்த,மையில்‌ , இவ்விஷயத்துக்கு ஹாநிவரக்‌- 
கண்டிருப்பதில்‌ முடிகையே நல்லது என்று தே,ஹத்யாக,ந்தன்னை புருஷார்த்த,மாக அநுஸந்‌- 
தி,க்கையாலே , அவ்வநுஸந்த_ஈநமிவனை அதிலே மூளுவிக்குமென்றபடி . - அன்றிக்கே, 
வைத,மாய்‌ வரும்போது , ப,க,வத்‌,விஷயத்திலுபாயத்வாநுஸந்த_ஈநம்‌ இதுக்கு நிவர்த்தகமாம்‌ ; 
ராக,ப்ராப்தமாய்வரும்போது , அவ்விஷயத்திலுபேயத்வாநுஸந்த ,ாநமிதுக்கு ப்ரவர்த்தகமா- 
மென்னவுமாம்‌ . (87) 


88. இப்படியொரு ஸாத,நபுத்‌,த்‌,யாவன்றிக்கே , தத்‌,விஷயப்ராவண்யாதிரயத்தாலே 
ஸ்வதே,ஹத்தை விடும்படியான நிலை விளையக்கூடுமோவென்ன அருளிச்செய்கிறார்‌ , [அப்ராப்த] 
இத்யாதி,யாலே , அதாவது - ஸ்வரூபப்ராப்தமல்லாத ஹேயவிஷயங்களிலே ப்ரவணனானவன்‌ , 
தன்னையழியமாறியாகிலுமவ்விஷயத்தை லபி,க்கவேணுமென்று ஸ்வதே,ஹத்யாக,த்திலே 
ப்ரவர்த்தியாநின்றால்‌ , ஸ்வரூபப்ராப்தமான விலக்ஷ்ணவிஷயத்திலே ப்ரவணனானவனுக்கு , 


em 
என்றது தே,ஹத்யாக,த்தை என்றபடி. ப்ரவர்த்தனை { - ப்ரவ்ருத்திப்ரேரணம்‌ ஸவிஷயமாகையாலே 
அருளிச்செய்கிறார்‌ (அதிலே) என்று. 'தே,ஹத்யாக,த்திலே' என்றபடி. (மீளுவி)க்கை ௪ நிவர்த்தநம்‌. 
(மூளுவி)க்கை ௪ ப்ரவர்த்தநம்‌ என்று பி, த.£. இத்தால்‌ "உத்கட-ராக_ப்ராப்தம்‌ (கீழே (பக்கம்‌ 2 2) 
சொன்ன அறுத்கடராக, ம்போலே நிஷேத , £நுவர்த்தநஸஹமன்றிக்கே] நிஷேத , £திவர்த்தநாபாத கம்‌" 
என்று கருத்து. 


“|. [உபாயவைப வம்‌](வா-1 4), [உபாயம்‌ தன்னைப்பொறுக்கும்‌](வா-5 7), [உபாயத்துக்குப்‌- 
பிராட்டியையும்‌](வா-8 0) என்றும்‌, [உபேயத்தில்‌ உகப்பும்‌](வா-6 5) , [உபேயத்துக்கு இளைய- 
பெருமாளையும்‌](வா-8 0)என்றும்‌ ப,க,வத்‌, விஷயத்திலே உபாயோபேயத்வகீர்த்தநம்‌ ௮நுஸ்யூத- 
மாயிருக்கையாலும்‌ 

11. “உ பாயோபேயந்வே ததி,ஹ தவ தத்வம்‌” (ர.ஸ்தவே 2-8 7 )என்று ப,க,வத,ஸாத ரணமாக 
ப்ரஸித்‌ த, மாகையாலும்‌, இங்கே விஷயவிமேஷாவிமேஷிதோபாயத்வாநுஸந்த ஈநம்‌ ப,க,வத்‌,- 
விஷயமாம்‌' என்னுமபி ப்ராயத்தாலே யோஜநாந்தரம்‌ (அன்றிக்கே [வைத, மாய்‌]) இத்யாதி, . (87) 


88. உத்தரக்‌, ரந்த ஈவதாரிகை (இப்படி ஒரு) இத்யாதி, . "ஈத்‌, ருமோத்கடராக, ம்‌ ஸம்ப,£விதமோ' 
என்றபடி, (ஸ்வரூபப்ராப்தமல்லாத) இத்யாதி, . "ஸ்வரூபாநுசிதமான' என்றபடி. '[அப்ராப்த]த்வத்தால்‌ 
ஹேயத்வமும்‌ வரும்‌” என்னுமபி, ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (ஹேயவிஷயங்களிலே) என்று. 
[ஸக்த]மாப்‌ த,ார்த்த,ம்‌ (ப்ரவணனான) இதி. “[ப்ராப்த]த்வத்தாலே விலக்ஷணத்வமும்‌ வரும்‌' 
என்னுமபி ப்ராயத்தாலே (விலக்ஷணவிஷயத்திலே) என்றது - [இராநின்றால்‌] என்றது "தேஹா 


24 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா - 88 


மாறியிராநின்றால்‌ , ஸ்வரூபவர்த்த,கமாய்க்கொண்டுூ ப்ராப்தமாய்‌ , நிரதிராயபேரக்‌,யமான பகவத்‌. 
விஷயத்தை லபி,க்கவேணுமென்னும்‌ அநிவாரிதப்ராவண்யபரவமானான உபேயாதி, காரிக்கு , தன்னை அழிய- 
மாறும்படியான ப்ரவ்ருத்திவியோஷமுண்டாம்‌ என்னுமிடம்‌ கிம்புநர்ந்யாயஸித்‌_த, மிறே என்கிறார்‌ . ஒரு 
வேற்யாஸக்தன்‌ அவளுக்கு வ்யாதி, யார ப்ரார்த்தி,த்து ஒரு தே,வதைக்குத்தன்‌ தலையை அறுத்துக்‌ கொடுத்தான்‌ 
என்று அருளிச்செய்வர்‌ . (88) 
8 9 . இந்த ப்ரேமகார்யப்ரவ்ருத்தி , உபாயாதி,காரிக்குப்‌ போலே உபாயாந்தர்க,தமாகாதென்கிறார்‌ மேல்‌ , 
[அநுஷ்ட,ாநமும்‌] இத்யாதி,யால்‌ . 

8 9 . அநுஷ்ட,ாநமும்‌ , அநநுஷ்ட,ாநமும்‌ உபாயகோடியில்‌ அந்வயியாது. 


அவ்விஷயத்தைப்பற்றத்‌ தன்னையழியமாறுகையாகிறவிது கூடுமென்னுமிடம்‌ கிம்புநர்ந்யாய- 
ஸித்‌,த, மன்றோவென்கை, ஒருவேற்யையளவிலே ஒருவன்‌ அதிஸக்தனாய்க்கொண்டு 
போருமவனாய்‌ , அவளுக்கு வ்யாதி, கனக்க வந்தவளவிலே , * இவளாறியெழுந்திருந்தவாறே 
நானென்‌ தலையை அரிந்து தருகிறேன்‌ ' என்று ஒரு தைஃவத்துக்கு ப்ரார்த்தித்து , பின்பு தன்‌ 
தலையையரிந்து கொடுப்பதும்‌ செய்தானென்று ப்ரஸித்‌,த,மிறே. (88) 


8 9 . உபாயோபேயாதி,காரங்களுக்குடலாக மற்றும்‌ சொன்ன அநுஷ்ட,ாநங்கள்‌ போலன்றிக்கே , 
உபாயதயா ஸாஸ்த்ரஸித்‌,த,மாகையாலே, அநந்யஸாத,நனுக்கு அநநுஷ்டராநமானவிந்த 
தே.ஹத்யாக,ம்‌ ராக_ப்ராப்தமாகையாலே து.ஸ்த்யஜமாயிருந்ததேயாகிலும்‌ , உபாயகோடியிலே 
அந்வயித்தன்றி நில்லாதேயென்ன அருளிச்செய்கிறார்‌ , [அநுஷ்ட,ாநமும்‌] என்று துடங்கி . 
அதாவது - அநுஷ்ட,டாநமாகச்சொன்ன ஸ்வரக்தித்யாக,ாதி,களும்‌ ப்ரேமாதி,களும்‌ உபாயோ- 


த்யாக,த்திலே ப்ரவ்ருத்தனாயிராநின்றால்‌' என்றபடி. இத்தை அருளிச்செய்கிறார்‌ (ஸ்வதே,_ஹ- 
த்யாக,த்திலே) இத்யாதி, . (அவ்விஷயத்தைப்பற்ற) என்றது "தத,ர்த்த,ம்‌” என்றபடி. [அப்ராப்த] 
இத்யாதி, மை ஒரு விமேஷத்திலே காட்டுகிறார்‌ (ஒரு வேள்யை அளவிலே) இத்யாதி நா. (88) 


8 9 . உத்தரவாக்யாவதாரிகை (உபாயோபேயாதி காரங்களுக்கு) இத்யாதி, நா. (மற்றும்‌ சொன்ன 
அநுஷ்ட நங்கள்‌) என்றது - “மாத்திலஜ்ஜாயத்நத்யாக_ங்கள்‌” என்றபடி. (அநறுஷ்ட ஈரமான) என்றது 
- அநந்யஸாத  நத்வவிருத்‌, த, ஈநுஷ்டஈநமான” என்றபடி. நஞ்‌ - விரோத ஈர்த்த கம்‌. (ராக, ப்ராப்த- 
மாகையாலே) இத்யாதி, . "ஆர்த்தனுக்கு அபத்‌_யம்‌ (ராக, ப்ராப்த) மானாலும்‌ பத, கமாமாப்போலே 
(அநந்யஸாத ந)னாய்‌, ஸித்‌,த ,ஸாத, நஸ்வீகாரம்‌ பண்ணின இவனுக்கு ப ௪,த,த்யந்தாபி, மத்யஜரக- 
முமாய்‌, நிஷ்ட ரஹாநிஹேதுவுமாய்‌ (இந்த ராக,ப்ராப்ததே,ஹத்யாக_ம்‌) இருக்கும்‌” என்றபடி. 
(அநுஷ்ட ஈநமாக) இத்யாதி, . 

(1) (ஸ்வமாக்தி-த்யாக ,ாதி,களும்‌) என்கிற (ஆதி,)ஊப்‌ த,ம்‌ லஜ்ஜாத்யாக ஈதி, பரம்‌; 

(2) (ப்ரேமாதி,களும்‌) என்கிற (ஆதி, )மாப்‌ தம்‌ மூச்சடங்குகையை ஸங்க்‌ ,ரஹிக்கிறது ; 

(3) (ஏநுஷ்ட ,ாநமும்‌) என்கிற ஏகவசநம்‌ ஜாத்யேகத்வபரம்‌” 

என்னுமபி,ப்ராயத்தாலே (த்யாக,ாதி களும்‌) என்கிற ப, ஹுவசநம்‌. 

(1) (மக்தித்யாக ,ாதி,கள்‌) (உபாயாதி , காராந்தர்பூ, தம்‌); 

12) (ப்ரேமாதி கள்‌) (உபேயாதி,காராந்தர்பூ,தம்‌)' என்றபடி. 


வா - 89 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 2 


பூர்வாதி, காரிகளுக்குண்டான ஸ்வரரக்தித்யாக;,ாதி,வியிஷ்டாநுஷ்ட,ாநம்‌ உத்தராதி,காரிகளில்‌ ஒருவருக்‌- 
குண்டான ஸ்வராரீரத்யாக,மாகிற பாமரத்‌_ருஷ்ட்யா தோன்றுகிற அநநுஷ்ட_ாநமும்‌ , ஸ்வதந்த்ரக்ருத்யமான 
உபாயகோடியில்‌ ஒருபடியாலும்‌ அந்வயியாது ; ஸ்வரூபத்திலும்‌ , ப்ராப்யத்திலும்‌ அந்வயிக்குமித்தனை .(89) 


பேயாதி,காராந்தர்‌ ப,தமாகையாலே உபாயகோடியிலந்வயியாதாப்போலே , அநநுஷ்ட_,ாநமாகச்‌ 
சொன்ன ஸ்வதே,ஹத்யாக_மும்‌ , உபாயபுத்‌_த்‌,யா அநுஷ்டி,தமன்றிக்கே ராக_ப்ராப்தமாகையாலே 
உபாயகோடியில்‌ அந்வயியாது ; உபேயாதி, காரத்திலே அந்தர்ப ,விக்குமத்தனை என்கை . உபாய- 
தயா ஸாாஸ்த்ரஸித்‌,த,மேயாகிலும்‌ , உபாயபுத்‌,த்‌,யா அநுஷ்டி,தமானதுக்கேயிறே உபாயத்வ- 
முள்ளது. அங்ஙனன்றாகில்‌ , ப்ரபந்நனானவன்‌ உபாயபுத்‌,தி,யற உபேயயபுத்‌_த்‌,யா பண்ணுகிற 


“மூலத்திலே [அநுஷ்ட ஈநமும்‌] என்கிறவிது த்‌, ருஷ்டாந்தார்த்த,ம்‌” என்னுமபி ப்ராயத்தாலே 
அருளிச்செய்கிறார்‌ (உபாயகோடியிலே அந்வயியாதாப்போலே) என்று. (அநநுஷ்ட ஈநமாகச்‌- 
சொன்ன) என்றது - “விருத்‌,த ஈநுஷ்ட ஈநமாகச்சொன்ன” என்றபடி. {““அப்ராமாஸ்த்யம்‌ விரோத,ஸ்‌ச” 
என்கிறபடியே விரோதமும்‌ “நஞ்‌' அர்த்த,ங்களில்‌ ஒன்றிறே} . (உபாயகோடியிலே அந்வயியாது) 
என்றது - “நிஷ்ட ஈஹாநிகரமாகாது” என்றபடி. (உபேயாதி காரத்திலே) என்றது - "அவிளம்பே,ந 
உபேயாந்வயிதாவச்சே ,த_கத்திலே” என்றபடி. அபத்‌, யத்‌, ருஷ்டாந்தவைஷம்யத்தை உட்கொண்டு 
அருளிச்செய்கிறார்‌ (௨.பாயதயா ஸாஸ்த்ரஸித்‌ ,த ,மேயாகிலும்‌) இத்யாதி. . 'ஜ்யோதிஷ்டோமத்துக்கு 
(1) காம்யப்ரயோக_த்திலே ப,லோபாயத்வமும்‌, (2) நித்யப்ரயோக_த்திலே தத, நுபாயத்வமும்‌ 
தாந்த்ரிகாபி , மதம்‌. "அதில்‌ வஸ்துஸ்வரூபம்‌ ஒன்றாயிருக்க, ஸாத , நத்வாஸாத நத்வங்கள்‌ ஸாத, ந- 
த்வபு,த்‌_த்‌, யாஅநுஷ்ட ஈந-தத, ப, வாத்‌, நங்களாயிருக்கும்‌; ஆக ஸாத, நதயா (ஊாஸ்த்ரஸித்‌, த, )த்துக்கு 
ஸாத, நத்வமுண்டாம்போது ஸாத,நத்வபு,த்‌, த்‌,யா அநுஷ்டி,தத்வம்‌ அவச்சே ,த,கவித, யா அபேக்ஷித- 
மாயிருக்கும்‌; அந்த ஸாத நத்வபு_த்‌_த்‌, யா அநுஷ்டி ,தத்வமில்லாமல்‌ ராக, ப்ராப்தமாக ௮நுஷ்டி,தமான. 
இடத்திலே, ஸாத நதாவச்சே ,த, காவச்சி, ந்நமில்லாமையாலே உ_பாயாந்வயக, ந்த மில்லை. ஆகையாலே 
ஜ்யோதிஷ்டோமத்துக்கு 

(1) நித்யப்ரயோக த்தில்‌ ப,லாநுபாயத்வமுபபந்நம்‌; 

(2) காம்யப்ரயோக_ந்தன்னிலும்‌ மத்‌ யே ப,லேச்சை, நஷ்டையானாலும்‌ மிஷ்டக,ர்ஹாநிவ்ருத்த்‌- 
யர்த்த,ம்‌ ப்ரயோக,ஸமாப்தி பண்ணினவிடத்திலே ஸாத நத்வாப ஈவமுபபந்நம்‌. இவ்வர்த்த,ம்‌ 
“ப்ரக்ரமாத்து நியம்யேத, ஆரம்ப ஸ்ய க்ரியாநிமித்தத்வாத்‌” (பூ.மீ.6-2-1 3)என்கிற 
ஷாஷ்ட ஈதி, கரணத்திலே வ்யக்தம்‌. 

(3) “உபாயத்வக்‌,ரஹம்‌ தத்ர வர்ஜயேந்மநஸா ஸுதீ :”” (ல.த.1 7-9 7) என்கிறவித்தாலும்‌ 
உபாயத்வபு.த்‌.த்‌, யா ௮நுஷ்டி தத்வம்‌ உபாயாந்வயப்ரயோஜகம்‌ என்று ஸித்‌,த,ம்‌. 

(4) லெளகிககர்மங்களுக்கு இப்படி உபாயத்வபு,த்‌,த்‌,யா அறுஷ்டி தத்வம்‌ ௨பாயதாவச்சே ,த,க- 
மல்லாமையாலே அபத்‌, யபே ஈஜநவைஷம்யமும்‌ ஸித்‌,த ம்‌. 

(5) (ராக,ப்ராப்த)மாக ப்ரபந்நாநுஷ்டீ, யமாநவிஷயவாஸத்துக்கும்‌ உபாயாந்வயப்ரயோஜகத்வ- 
மில்லை. 

(6) அயிஷ்டாப்ரதிஷித்‌,த,ங்களான நிமிஷிதாதி,களைப்போலே இந்த (ராக,ராப்த)ங்களான 
89. (அநுஷ்ட,ாநமாக) என்றது அநுஷ்டே,யமாக என்றபடி. (அநநுஷ்டராநமாக) என்றது 
அருநுஷ்டே,யமாக என்றபடி. (புண்யதே,றவாஸாதி,களும்‌) என்கிற (ஆதி, )யப்‌,த,த்தாலே 
“அவிப்லவாய த,ர்மாணாம்‌” (ல.த 17-93) இத்யாதி,ப்படியே கிஞ்சித்‌,த்‌,வாரா ப,க.வந்‌- 
முகே,ால்லாஸத்துக்கே உறுப்பான நித்யகைங்கர்யாதி_களைச்சொல்லுகிறது . (89) 


26 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா- 90 


9 0 . இப்ப்ராவண்யம்‌ வியிஷ்டவேஷவிரோதி,யிலே மூட்டுகிறவளவேயோ , நிஷ்க்ருஷ்டவேஷவிரோதி - 
களிலும்‌ மூட்டுகிறதில்லையோ என்கிறார்‌ , [அநந்யோபாயத்வமும்‌] இத்யாதி,யால்‌ . 
90. அநந்யோபாயத்வமும்‌ , அநந்யோபேயத்வமும்‌ , அநந்யதை  வத்வமும்‌ குலையும்‌ 


படியான ப்ரவ்ருத்தி காணாநின்றோமிறே . 
“நாராயணனே ...பறை தருவான்‌" (திருப்பாவை 1 )என்கிற அநந்யோபாயத்வமும்‌ குலையும்படியான 


புண்யதே,றவாஸாதி,களுமுபாயகோடியிலே அந்வயிக்கவேணுமிறே . (89) 


9 0 . அன்றிக்கே , இந்த ப்ரபத்திதான்‌ உபாயகோடியிலே அந்வயித்ததாகிலும்‌ அநந்யோபாயத்வத்‌- 
துக்குக்குலைத்தல்‌ வருமித்தனையிறே ; அது ப்ரேமபரவரரர்க்கு அவத்‌_யமன்றென்கைக்காக ப்ரேம- 
பரவரர்ப்ரவ்ருத்திகளை த.ர்ரிப்பிக்கிறார்‌ , [அநந்யோபாயத்வமும்‌] என்று துடங்கி . அநந்யோ- 
பாயத்வம்‌ குலையும்படியான ப்ரவ்ருத்தியாவது - ர ர பட்‌ 1-6) , “நோற்‌- 
கின்ற நோன்பினைக்குறிக்கொள்"(நா.தி.1-8) , “குதிரியாய்‌ மடலூர்தும்‌”( திருவாய்‌. 5-3- -9 |, 


வ்யாபாரங்கள்‌ அத்‌, ௬ுஷ்டத்‌ ,வாரகப,லோத்பாத நத்திலே அகிஞ்சித்கரங்கள்‌" என்றபடி . (89) 


0. “நநு - *சரமங்லோகத்திலே “பரித்யஜ்ய” என்கிறவிது அப்ராப்திஹேதுகத்யாக ஈநுவாத_ம்‌ 
ர்‌ | பக்ஷத்திலே இது நிஷித்‌, த,ாநுஷ்ட, £நரூபமல்லாமையாலே, உபாயபு,த்‌, யா அநுஷ்டி,- 
தத்வாப ஈவத்தைப்பற்ற அநுபாயத்வம்‌ இதுக்கு உண்டானாலும்‌ “த்யாகம்‌ விதே, யம்‌” (முமு.20 2 
அர்த்த ஈநுவாத_ம்‌)என்கிற பக்ஷத்திலே நிஷித்‌_த.ஈநுஷ்ட ஈநரூபமாகையாலே உபாயத்வபு,த்‌,த்‌,யா 
அநுஷ்டி ,தத்வமில்லாவிட்டாலும்‌ உபாயாந்வயம்‌ து,ர்வாரம்‌. நிஷித்‌,த ஈநுஷ்டசநம்‌ . 
அநிஷ்டாந்வயஹேதுவாம்போது , உபாயத்வபு,த்‌,த்‌,யா அநுஷ்டி தத்வம்‌ அபேச்ஷிதமன்றிறே ? 
ஆகையால்‌ இவ்வதி காரிக்கு இது (ராக, ப்ராப்த) மானாலும்‌ நிஷ்ட ஈஹாறிஹேதுவாம்‌. 

(1) “உந்மத்தப்ரவ்ருத்திக்கு க்‌,ராமப்ராப்திபோலே த்யஜித்த உபாயங்களிலே இவை அந்விதங்க- 
ளாமோ? என்று நினைக்கவேண்டா” (முமு.2 5 2) என்றும்‌, 

(2) “ஆந்ருமாம்ஸ்யப்ரத ஈநனாய்‌ அநுஷ்டி,த்தாலும்‌ ஏறிட்ட கட்டி ஆகாமாத்தில்‌ நில்லாதாப்போலே 
அவையும்‌ ஒரு பலத்தோடு ஸந்தி , ப்பிக்கக்கடவது”” (தனி சரமம்‌) என்றும்‌ இவர்தாமே 
அருளிச்செய்தாரிறே. 

ஆகையால்‌ ஸாத ,நத்வபு,த்‌ தூயா அநுஷ்டி ,தத்வமில்லாவிட்டாலும்‌ உபாயாந்வயம்‌ து,ர்நிவாரம்‌ 
என்ற மாங்கையிலே உத்தரக்‌, ரந்த,ம்‌ என்னுமபி ப்ராயத்தாலே தத, வதாரிகையை அருளிச்செய்கிறார்‌ 
(அன்றிக்கே இந்த ப்ரபத்திதான்‌ உபாயகோடியிலே) இத்யாதி, . (அநந்யோபாயத்வத்துக்குக்‌ குலைதல்‌) 
என்றது - 'நிஷ்ட,ஹாநி' என்றபடி. 

(1) “ப்ரியாய மம விஷ்ணோங்ச” (ல.த.1 7-9 பன்ற விமோஷவசநத்தைக்கொண்டு 
விநியோக ,ப்ருத,க்த்வத்தாலே கைங்கர்யபு,த்‌,த்‌,யா பண்ணுகிற விஷய | = தேறா] வாஸாதி_ களிலே 


90. “யத்‌, ருச்ச,யா5பி ஸம்ஸ்ப்ருஷ்டோ த,ஹத்யேவ ஹி பாவக:” (ஹர்யஷ்டகே 1) என்கிற 
ந்யாயத்தாலே உபாயபு,த்‌.தி,யின்றிக்கே உபாயாந்தரங்களைச்‌ செய்யிலும்‌ வஸ்துஸ்வப,ாவத்தாலே 
ஏறிட்ட கட்டிபோலே (தனிசரம. “ஸர்வபாபேப்‌,ய:” வ்யாக்‌,யாநே) ஒரு ப,லத்தோடே ஸந்தி,ப்‌- 
பிக்கக்‌ கடவதாயன்றோ இருப்பது. ப்ரபந்நாக்‌,ரேஸரரான ஆண்டாளும்‌, ஆழ்வார்களும்‌ உபாய- 
புத்‌,த்‌,யாவும்கூட ப்ரவர்த்திக்கக்காண்கையாலே அது ஸ்வரூபத்துக்குச்சேருமோவென்கிற 


வா - 90 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 27 
i சைய சை பகையை வகைகளை கைக கைவ கையை வைகை ளவ கைவளை அணை வைகை ளை கையை வகையை கை யய வகககைவா வையை னவை யவ மாமன பாராக்‌ 


“$ோற்கின்ற நோன்பினைக்குறிக்கொள்‌” (நா.திரு. 1-8 )என்கிற உபாயாந்தரப்ரவ்ருத்தியும்‌ , “உனக்கே 
நாமாட்செய்வோம்‌”(திருப்பாவை 2 9 ) , “உமக்கே ஆளாய்த்திரிகின்றோம்‌” (பெ திருமொழி 4-9-4) என்கிற 
cc 


“ஒதிநாமம்‌""( பெரியதிருமொழி9-3-9 ] , “ஊராதொழியேன்‌ நான்‌ - வாரார்‌ பூம்பெண்ணை மடல்‌”, 
“உலகறிய ஊர்வன்‌ நான்‌ - மன்னிய பூம்பெண்ணை மடல்‌” என்று - நோன்பு நோற்கை, 
மடலெடுக்கை முதலான வ்யாபாரங்களிலே இழிகை . அநந்யோபேயத்வம்‌ குலையும்படியான 
ப்ரவ்ருத்தியாவது - அத்தலைக்கு அதிராயத்தை விளைக்கையே புருஷார்த்தம்‌ என்றிருக்கை 
தவிர்ந்து , “நமக்கே நலமாதலில்‌” என்றும்‌ , “தூமலர்‌ தண்ணந்துழாய்‌ மலர்‌ கொண்டு சூடுவோம்‌” 
உபாயாந்வயப்ரயோலகத்வமாங்கையே இல்லை. 

(2) இப்படி கைங்கர்யபு,த்‌,த்‌,யாவன்றிக்கே விரஹவைக்லவ்யரீப்‌ , யர்த்தாலே உண்டான தே,ஹ- 
த்யாக,ாதி,கள்‌ (உபாயகோடியிலந்வயி)க்கக்கடவதானாலும்‌ ப்ரேமபாரவங்யாதி ,களாலே நிஷ்ட,ா- 
ஹாநிகரங்களன்று' என்று கருத்து. "விஷயவாஸாதி, களுக்கு கைங்கர்யரூபேண விநியோக, மில்லை, 
ஸ்வதந்த்ரோபாயத்வோபாயாங்க ,த்வாதி ரூபேண விநியோகம்‌" என்கிற பக்ஷத்திலே அவையும்‌ 
ப்ரேமபாரவல்யக்ருதங்களாகையாலே உ.பாயநிஷ்ட £ஈஹாநிகரங்களாகாது” என்று கண்டுகொள்வது . 
(ப்ரேமபரவமர்‌) என்றது - "ஆழ்வார்களும்‌ ஆண்டாளும்‌" என்றபடி. (“திருந்தவே””)(நா.தி.1-6) 
- நன்றாக, (“நோற்கின்றேன்‌””) ௪ உபாயாநுஷ்ட ஈநம்‌ பண்ணுகிறேன்‌ -என்றபடி. (“நோற்கின்ற”) 
(நா.தி.1-8) இத்யாதி, . (“நோற்கின்ற””) - அநுஷ்டீ,யமாநமான (“நோன்பினை”) - உபாயா- 
நுஷ்ட ஈநமாகிற வ்ரதத்தை, (“குறிக்கொள்‌”) ௪ பு,த்‌,தி, பண்ணு என்றபடி. (“குதிரியாய்‌”) (திருவாய்‌. 
5-3-9) இத்யாதி, . (“குதிரியாய்‌”) - குத்ஸிதஸ்த்ரீயாய்‌ , (“மடலூர்தும்‌””) ௪ மடலூருவோம்‌ 
என்றபடி. (“ஓதிநாமம்‌”) (பெ.திருமொழி 9-3-9) - திருநாமஸங்கீர்த்தநம்‌ பண்ணி என்றபடி . 
(“ஊராதொழியேன்‌”) (சி.மடல்‌ 77) இத்யாதி,. (“வாரார்‌”) = தீர்க்கமான, (“பூம்‌”) ௪ 
அழகியதான , (“பெண்ணை மடல்‌”) ௪ பெண்ணை மடலை. (“பெண்ணை”) - பனை. ஏரார்‌ - 
இருபெயர்‌ என்னக்கடவது. (“ஊராதொழியேன்‌”) ௪ நான்‌ ஊர்ந்தே நிற்பன்‌ என்றபடி. (“உலகறிய”) 
(பெ.மடல்‌. 14 8) இத்யாதி, .( “நான்‌””) - விரஹாதுரையான நான்‌, (“மன்னிய”) ௪ ஸ்திரமான, 
(“பூம்‌”) - அழகியதான , (“பெண்ணை மடல்‌”) - பனைமடலை, (“உலகறிய ஊர்வன்‌””) ௪ இந்த 
லோகஸ்த,ர்‌ அறியும்படி ஊர்வேன்‌ என்றபடி. இதில்‌ அர்த்த, மருளிச்செய்கிறார்‌ (“நோன்பு”) 
இத்யாதி, நா. (“நோற்கின்றேன்‌ ”) இத்யாத்‌,யர்த்த,ம்‌ (நோன்பு நோற்கை) என்று. (“ஊரா- 
தொழியேன்‌””) இத்யாத்‌, யர்த்த,ம்‌ (மடலெடுக்கை) இதி. (“ஓதி நாமம்‌”) இத்யாத்‌, யர்த்த, ம்‌ (முதலான) 
இதி. "ஸங்கீர்த்தநாதி ,ஸாத , நவிமோஷங்கள்‌" என்றபடி. (“திருந்தவே”) இத்யாதி, நாச்சியார்‌ 
திருமொழி. (“குதிரியாய்‌””) இத்யாதி, திருவாய்மொழி. (“ஊராதொழியேன்‌”) இத்யாதி, 
சிறியதிருமடல்‌. (“உலகறிய”) இத்யாதி, பெரியதிருமடல்‌. (அத்தலைக்கு) இத்யாதி, . ஸ்வார்த்த,- 
தாக, ந்த, ரஹிதபரார்த்த,தைகவேஷமான அதிமாயத்தை என்றபடி. (“நமக்கே நலமாதலில்‌””) 
(பெ.திருமொழி 9-3-9)நமக்கே ஆநந்த, மாகையில்‌ என்றபடி. இது (“ஒத்‌ நாம”)த்தினுடைய 
மோஷம்‌. இத்தால்‌ பரார்த்த, தாரஹிதஸ்வார்த்த,ஈநந்த ம்‌ சொல்லிற்று. (“தூ”) இத்யாதி, . (“தூ”) 


ராங்கையிலே, உபாயகோட்யந்விதமாநத்தைச்‌ செய்யிலன்றோ ஏறிட்டகட்டியின்‌ ந்யாயம்‌ 
ப்ரஸங்கி,ப்பது. உபாயத்வபரஙமாஸ்த்ரங்களெல்லாம்‌ ப்ரேமாவஸ்த,௱ாவியேஷஹீநமான ஜ்ஞாந- 
ஜந்யப்ரவ்ருத்த்யுபாயத்வபரங்களாகையாலே ப்ரேமாவஸ்த,ாகார்யங்களாய்‌ , ராக,ப்ராப்தங்களான 
ப்ரபந்நருடைய ப்ரவ்ருத்திகளை உபாயத்வேந ஸமாஸ்த்ரம்‌ விதி,யாமையாலே அதுகள்‌ உபேயா- 
தி,காரரூபங்களாய்க்கொண்டு அத்யந்தஸ்வரூபாநுரூபங்களாகக்‌ குறையில்லை என்று உபாயத்வு 
பரமாஸ்த்ரங்களை அதி,காரிவிமேஷேவிஷயங்களாக்கி விரோத,பரிஹாரம்‌ பண்ணுகிறது 


29 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா - 90 


அநந்யோபேயத்வமும்‌ குலையும்படியான “யாமணிவோம்‌" (திருப்பாவை 2 7 ) , “நமக்கே நலமாதலில்‌"(பெரிய 
திருமொழி 9-3-9) என்று ஸ்வரஸத்வாந்வயமாகிற உபேயாந்தரப்ரவ்ருத்தியும்‌ , “தேவாதிதேவனை 
-சேவி”க்கையாகிற அநந்யதை,வத்வமும்‌ குலையும்படியான “உன்னையும்‌ உம்பியையும்‌ தொழுதேன்‌” (நா. 
திரு.1) என்கிற அநந்யமோஷத்வவிருத்‌_த,ப்ரவ்ருத்தியும்‌, உபேயப்ராவண்யமடியாக “மயர்வற 


என்றும்‌ தனக்கதியாயம்‌ தேடத்துடங்குகை . அநந்யதை_வத்வம்‌ குலையும்படியான ப்ரவ்ருத்தியாவது 
- “தாமதேவா உன்னையும்‌ உம்பியையும்‌ தொழுதேன்‌” , *பேசுவதொன்றுண்டூ இங்கெம்பெரு- 
மான்‌" என்று - காமன்பக்கலிலே தே_வதாபுத்‌,தி, பண்ணி ஆராதி,க்கை . [காணாநின்றோமிறே] 
என்றது - ப்ராப்யவஸ்துவில்‌ ப்ராவண்யாதிறாயத்தாலே பேரளவுடையவர்கள்பக்கலிலும்‌ உண்டாகக்‌ 
காணாநின்றோமிறே என்கை . முன்புசொன்ன ப்ரவ்ருத்திக்கு உபாயகோட்யந்வயம்‌ வஸ்துக_த்யா 


- பரிராத்‌,த, மான, (“மடல்‌”) - இதழ்களையுடைய, (“தண்‌”) - குளிர்ந்த, (“அம்‌”) ௪ அழகியதான, 
(“துழாய்‌”) ௪ துழாயையுடைய, (“மலர்கொண்டு”) - புஷ்பங்களைக்கொண்டூ, (“சுடுவோம்‌”) - 
அலங்கரித்துக்கொள்ளக்கடவோம்‌ என்றபடி. இது திருவாய்மொழி. இத்தால்‌ ஸ்வார்த்த £தியயம்‌ 
சொல்லிற்று. “அவத ஈரணத்தையொழிந்த ஸ்வார்த்த,ம்‌ இரண்டுக்கும்‌ அர்த்த,ம்‌' என்னும்‌ 
அபி, ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (தனக்கதிமரயம்‌) என்று. 


[அநந்யதை . வத்வம்‌] இத்யாதி. . “உன்னித்து மற்றொருதெய்வம்‌ தொழாள்‌”"(திருவாய்‌ .4-6-1 0) 
“அநந்யதை ,வத்வமியம்‌ க்ஷமா ௪””(ரா.ஸு.2 8-1 2) என்று சொன்ன தே,வதாந்தரவைமுக்‌, யம்‌ 
என்றபடி. (“காமதேவா”') இத்யாதி. . (“காமதேவா”)(நா.தி.1-1) - காமதேவனே ! (“உன்னையும்‌”) 
௪ உபாயமான உன்னையும்‌, (“உம்பியையும்‌”) = புருஷகாரமான உன்‌ தம்பியையும்‌, 
(“தொழுதேன்‌”) - ஆண்ரயித்தேன்‌ . காமன்‌ தம்பி சாமன்‌. (“காமதேவா !”) என்று “தத்புருஷாய 
வித்‌, மஹே காமதே,வாய தீ, மஹி, தந்நோ5நங்க,: ப்ரசோத, யாத்‌” என்று காமக ,ாயத்ரீஸ்த மந்த்ர 
லிங்க, ஸூசிதம்‌. (“காமதேவா !”) என்கிறவிது அண்வகர்ணாதி ,ஈப்‌,த,ம்‌ போலே கேவலரூட மாகக்‌ 
கூடும்‌ என்னுமபி ப்ராயத்தாலே ப்ரமாணாந்தரம்‌ (“பேசுவது”) (நா.தி.1-8)இத்யாதி, . 
(“எம்பெருமான்‌ !”) - என்‌ ஸ்வாமி! (“இங்கொன்று பேசுவதுண்டு”) - இவ்விடத்தில்‌ விவக்ஷிதம்‌ 
ஒன்றுண்டு என்றபடி. இது நாச்சியார்‌ திருமொழி. இதுக்கர்த்த, ம்‌ (காமன்பக்கலில்‌) இத்யாதி, . 
(“காமதேவா !”) என்கிற (“காம”) மாப்‌ த,ார்த்த,ம்‌ (காமன்‌ பக்கலிலே) என்று. (“தேவா!”), 
(“எம்பெருமான்‌ !”) என்கிறவித்தைப்பற்ற (தே,வதாபு,த்‌,தி,) என்று. (“தொழுதேன்‌”) என்கிற 
இதுக்கர்த்த,ம்‌ (ஆராதி,க்கை) என்று. (பேரளவுடையவர்கள்‌) - மயர்வறமதிநலம்‌ அருளப்‌ 
பெற்றதும்‌, ஸஹஜமாயும்‌ இருக்கிற வித தமஜ்ஞாநத்தையும்‌ உடையரான நம்மாழ்வார்‌, 
திருமங்கைமன்னன்‌ , ஆண்டாள்‌ இவர்கள்‌. பூர்வோக்தாவத்‌, யத்வாப ஈவத்தை இசைவிக்கிறார்‌ (முன்பு 


உத்தரக்‌,ரந்த,ம்‌ என்று திருவுள்ளம்பற்றி அருளிச்செய்கிறார்‌ (அன்றிக்கே) இத்யாதி,யாலே. 
(குலையும்படியான ப்ரவ்ருத்தி) என்றது, குலையும்போவேயான (ப்ரவ்ருத்தி) என்றபடி. இத்தால்‌ 
(அநந்யோபாய)த்வாதி,கள்‌ (குலையு)மதன்றிறே. மடலூருகையையும்‌ உபாயாந்தரமாக அருளிச்‌- 
செய்தது, நாயகனுக்கும்‌, நாட்டாருக்கும்‌ அத்‌,ருஷ்டத்‌,வாரா அவத்‌_,யத்தை விளைக்குமதாய்‌, 
இருக்கையாலே. இங்ஙனன்றிக்கே, அத்‌_ருஷ்டத்‌,வாரா நாயகலாப,த்துக்கு உறுப்பன்றிறே இது. 
(மடலெடுக்கை முதலான) என்ற (ஆதி.,)மப்‌,த,த்தாலே அடிக்கொருகால்‌ ப்ரபத்தி 
பண்ணுகையைச்‌ சொல்லுகிறது. (90) 


வா - 91 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 29 
ப்‌ டக அ கே னன்ன வன ன டட. நதி. ங்கி வ்‌ ள்‌ கள்‌ ரன்‌ க்‌ த ட கக ட அங்வக. 
மதிநலமருள”ப்பெற்றுத்‌ தெளியக்கண்டவர்களுக்கும்‌ உண்டாகக்காணாநின்றோமிறே . (90) 


9 1, பாரதந்த்ர்யபே £க_த்வாநந்யார்ஹத்வப ,ஞ்ஜகங்களான இந்த ப்ரவ்ருத்திகள்‌ , ஹேதுபே,த,த்தைப்பற்ற 
்‌. ஸர்லாக்‌,யங்களாயிருக்குமென்கிறார்‌ , [ஜ்ஞாநவிபாகம்‌] இத்யாதி,யால்‌ . 

9 1.ஜ்ஞாநவிபாககார்யமான அஜ்ஞாநத்தாலே வருமவையெல்லாம்‌ அடிக்கழஞ்சு 
பெறும்‌. 

ஸாக்ஷாத்காரஜ்ஞாநத்தின்‌ வியேஷபரிபாகரூபப,க்திகார்யமாய்‌ , கர்த்தவ்யாகர்த்தவ்யவிவேகதிரோத_,ாயக- 


கத்‌ 
வருமென்று கொள்ளுகிற மாத்ரமிறே ; அங்ஙனன்றிக்கே , நேரே உபாயபு,த்தத்,யா அநுஷ்டி,த- 
மானவையிறே இவை; ஆகையால்‌ ப்ரேமபரவரர்க்கு இது அவத்‌,யமன்று என்று கருத்து. (90) 


9 1, இத்தனையும்‌ கலக்கத்தாலே வந்தவையிறே , அஜ்ஞாநமூலமாய்‌ வருமவையொன்றுமாத,7- 
ணீயமன்றேயென்ன அருளிச்செய்கிறார்‌ , [ஜ்ஞாந] இத்யாதி,யாலே . [ஜ்ஞாநவிபாக ]மாவது- 
“ஞானங்கனிந்தநலம்‌" என்கிறபடியே - ஜ்ஞாநத்தினுடைய பரிபாகரூபையான பக்தி; அதின்‌ 
ர அவாகள்‌ டட அரிவை அமைப்பியல்‌. ட கட்டை மா்கிவ்கவி க்கில்‌ மெண்ரய்கிக கபில்‌ 


சொன்ன) இத்யாதி, நா. (முன்புசொன்ன ப்ரவ்ருத்திக்கு) என்றது - (பிள்ளை திருநறையூரரையர்‌) 
தே,ஹத்யாக.த்துக்கு என்றபடி. (வஸ்துக,த்யா) என்றது - உபாயபு,த்‌,த்‌, யாவன்றிக்கே ராகேண 
க்ருதமானாலும்‌, நிஷித்‌, த ,ஈநுஷ்ட ஈநத்தினுடைய அர்த்த, ஸ்வாப, ஈவ்யத்தாலே என்றபடி. (கொள்ளுகிற 
மாத்ரம்‌) என்கிற (மாத்ர)மப்‌,த,த்தாலே உ.பாயபு,த்‌,த்‌,யா அநுஷ்டி,தத்வம்‌ வ்யவச்சேத்‌, யம்‌. (நேரே 
உபாயபு,த்‌,த்‌,யா அநுஷ்டி,தமானவையிறே இவை) என்றது - "ஸம்பூர்ணதே ஈஷப்ரயோஜகோபாய- 
பு,த்‌,த்‌,யநுஷ்டி,தமானவையிறே இந்த (நோன்பு) முதலானவை என்றபடி. "ஏவமந்யேஷ்வபி 
த ஈஷவத்ஸு” என்று அபு,த்‌,தி, பூர்வத்திலே அல்பதே ஈஷமும்‌, பு த்‌,தி, பூர்வத்திலே மஹாதே ஈஷமும்‌ 
சொல்லிற்றிறே. இப்படி மஹாதே ஈஷஹேதுக்களுக்கு ப்ரேமபாரவங்யம்‌ தே £ஷஹேதுத்வ- 
ப்ரதிப, டமானால்‌, அல்பதே ஈஷஹேதுவுக்கு அது தே ஈஷஹேதுத்வப்ரதிப டம்‌ என்னுமிடம்‌ கைமுதிகம்‌' 
என்னுமபி, ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (ஆகையாலே ப்ரேமபரவயர்க்கு) இத்யாதி, . (90) 


9 1. “அஜ்ஞாநஹேதுகத்வஹேதுவினாலே மடலெடுக்கை முதலானவற்றுக்கு தே £ஈஷத்வாநுமாந- 
ராங்கையில்‌ உத்தரக்‌,ரந்த,ம்‌" என்னுமபி,ப்ராயத்தாலே அவதாரிகை (இத்தனையும்‌) இத்யாதி. 
(இத்தனையும்‌) என்றது - "மடலெடுக்கை முதலானவை” என்றபடி. "இமா ப்ரவ்ருத்தயோ$வத்‌, யரூபா:, 
அஜ்ஞாநகார்யத்வாத்‌, ஸம்ப்ரதிபந்நவத்‌' என்கிற அநுமாநம்‌ இங்கே விவக்ஷிதம்‌. (ஜ்ஞாந) இத்யாதி, . 
வியிஷ்ட: பாக: விபாக:, (ஜ்ஞாந)ஸ்ய விபாக: ஜ்ஞாநவிபாக:. தத்கார்யமான ஜ்ஞாநம்‌ 
ப,க,வத்‌,விஷயத்தில்‌ நிரதிமரயபே ,ாக்‌, யத்வ (ஜ்ஞாந)ம்‌. அதினுடைய (விபாக) மாவது அநுகூல- 
விஷயகத்வப்ரயுக்த-அநுகூலத்வ-விளம்ப ஈக்ஷமத்வாபாத  கத்வாதி , ரூபாவஸ்த, ஈவிமேோஷரூபையான 
பக்தி. இத்தையருளிச்செய்கிறார்‌ (ஞானம்‌ கனிந்த)(இரா.நூ.6 6) இத்யாதி, நா. (“ஞானம்‌”) - 
(ஜ்ஞாந)த்தினுடைய, (“கனிந்த”) = பழுக்கையாகிற பரி(பாகரூப)மான , (“நலம்‌”) = 
ஸுக ரூபையான ப,க்தி. “ப,க்தின்ச (ஜ்ஞாந)விமேஷ:' (ஸ்ரீப,ா.ம. ம்லோகஸ்ருத.)என்பதுவும்‌ 


9 1. (கர்மநிப.,ந்த,நமான அஜ்ஞாநத்தாலே வருமவை)யாவது:- “நரஸ்ய புத்ததி,தெடளர்பஃல்யாத்‌ 
உபாயாந்தரம்‌ இஷ்யதே” இத்யாதி,ப்படியே (1) உபாயாந்தராதி,ஸ்வரூபவிருத்‌,த,த்வஜ்ஞாநா- 
நுத,யரூபாஜ்ஞாந - (2) தத்‌,விஸ்ம்ருதிகளாகிற கர்மநிப,ந்த,ந(அஜ்ஞாநத்தாலே வருமவை).(91) 


30 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா - 091 
கு த னர ட ட ட ட படபட டட பள ம்‌... ப ப பு முய அறி த்த. 


பாரவங்யரூபமான அஜ்ஞாநத்தாலே , ப, க்திபரவயர்க்கு ஸ்வராரீரத்யாக,காமப,ஜநாதி,யாய்‌ வருமவையான 
வ்ருத்திவிமேஷங்களெல்லாம்‌ ஸ்லாக்‌,யங்களுமாய்‌ , ப்ரார்த்த,நீயங்களுமாகையாலே [அடிக்கழஞ்சு பெறும்‌]. 
ஜ்ஞாநத,ரையில்‌ வரும்‌ அஜ்ஞாநகார்யங்களாய்த்து ஸ்வரூபஹாநியைப்‌ பிறப்பிக்குமத்தனையல்லது , 
ப,க்திபாரவற்யத, மையில்‌ வரும்‌ அஜ்ஞாநகார்யம்‌ ஸ்வரூபவர்த்த,கமத்தனை என்றபடி (91) 


92. இந்த ப,க்திப்ரேரிதவ்ருத்திகள்‌ பூர்வப ஈவியான உபாயப்ரதிப_ந்த,கங்களாகாதென்கிறார்‌ மேல்‌, 
[உபாயப,லம்‌] இத்யாதி,யால்‌ . 

9 2. உபாயப,லமாய்‌, உபேயாந்தர்பூ, தமாயிருக்குமது உபாயப்ரதிப _ந்த,கமாகாது. 
உபாயஜ்ஞாநாநந்தரப,ாவியான உபேயப்ராவண்யகார்யங்களாய்க்கொண்டு இவை உண்டாகையாலே, 


கார்யமான [அஜ்ஞாந]மாவது - அந்த ப,க்த்யதிரயத்தாலே வரும்‌ ப்ராப்தாப்ராப்தவிவேகா- 
பாவம்‌; அத்தாலே வரும்‌ ப்ரவ்ருத்திவிமேஷங்களெல்லாம்‌ [அடிக்கழஞ்சுபெறும்‌] என்றது - 
அதிங்லாக்‌,யங்களாயிருக்குமென்றபடி. கர்மநிப,ந்த,நமான அஜ்ஞாநத்தாலே வருமவையே 
ஹேயங்களென்று கருத்து . . (91) 


92. ஆனாலும்‌, இவ்வதிப்ரவ்ருத்தி இத்தலையில்‌ ப்ரவ்ருத்தியிலொன்றையும்‌ ஸஹியாத 
ஸித்‌,தே,ாபாயத்தின்‌ கார்யகரத்வத்துக்கு ப்ரதிபடந்த,கமாகாதோவென்ன அருளிச்செய்கிறார்‌ , 


இங்கே விவக்ஷிதம்‌. (அஜ்ஞாநம்‌) என்று யுக்தாயுக்தவிப ஈக, ப்ரமாநுத, யம்‌ அபி, ப்ரேதம்‌. இத்தை 
அருளிச்செய்கிறார்‌ (அந்த ப க்த்யதிறயயத்தாலே வரும்‌ ப்ராப்தாப்ராப்தவிவேகாப ஈவம்‌) என்று. 
[வருமவை]” என்கிற ஸாமாந்யமாப்‌ த.த்துக்கு ப்ரகரணாநுகு ணமாக விரோஷபரத்வம்‌” 
என்னுமபி,ப்ராயத்தாலே (ப்ரவ்ருத்திவியோஷங்கள்‌) என்றது. "(அடி) என்று பத மாத்ர- 
பரிமிதபூ, மியாய்‌ (கழஞ்சு) என்று ஸுவர்ணபரிமாணவிமேஷமாய்‌,, அத்யுத்க்ருஷ்டஸ்த ஈந- 
வியோஷங்கள்‌ பத, மாத்ரத்திலும்‌ மஹார்க்க ம்‌” என்று ஸப்‌,த.£ர்த்த,ம்‌. "அதில்‌ இங்கே யத.£- 
ஸ்ருதார்த்த, விவகைஷை கூடாமையாலே கு-லவந-கர்த்ருவாசகமான 'குமலை'ரப்‌, தம்‌ விவேசகத்தைப்‌ 
பற்ற நைபுண்யத்திலே லாக்ஷணிகமாகிறாப்போலே மஹார்க்க, தாமுக, த்தாலே ங்லாக்‌, யதாதியய- 
லக்ஷணம்‌ என்னுமபி ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (அதிஸ்லாக்‌, யங்களாய்‌) இத்யாதி, . அவத்‌, யா 
ரூபத்வஸாத கதயாபி, மதமான அஜ்ஞாநகார்யத்வரூபஹேதுவுக்கு கர்மமூலகாஜ்ஞாநகார்யத்வத்தாலே 
ஸோபாதி,கத்வம்‌, மூலத்திலே [ஜ்ஞாநவிபாககார்யமான] என்கிற விமோஷவசநத்தாலே ஸரிசிதம்‌' 
என்ணுமபி,ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (கர்மநிப, ந்த நமான) இத்யாதி, . (91) 


9 2. உத்தரக்‌, ரந்த _ஈவதாரிகை (ஆனாலும்‌) இத்யாதி, . (இவ்வதிப்ரவ்ருத்தி) என்றது - 'நிஷ்க்ருஷ்ட- 
வேஷத்துக்கத்யந்தநிஷித்‌ ,த, மான உபாயபு,த்‌,த்‌,யா அநுஷ்ட நம்‌” என்றபடி. (ப்ரவ்ருத்தியில்‌ 
ஒன்றையும்‌) என்றது - (ஸாத நபு.த்‌,)தி, யற (ராக, ப்ராப்த)(வா-8 6)த்தையாதல்‌, தத்‌,பு.த்‌,த்‌, யா 
(அநுஷ்ட ஈந)(வா-8 9)த்தையாதல்‌” என்றபடி. 

1. (உபாயப்ரதிப ந்த, கமாகாது) என்கிற (உபாய)மாப்‌ தம்‌ ப்ரதிப ந்த £ர்ஹத்வரூபலிங்க ,த்தாலே 
ஸித்‌, தே ஈபாயபரம்‌. 

2. தத்ப்ராயபாட,த்தாலே [உபாயப _லமாய்‌] என்கிற (உபாய)மப்‌,த,மும்‌ ஸித்‌,தே ஈபாயபரம்‌” 
என்ணுமபி, ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (ஸித்‌,_தே ஈபாயமான) இத்யாதி. . "ஸ்ருஷ்ட்யவ- 


வா - 92 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 31 
ccc ccc? 


உபாயத்தின்‌ ப_,லமாய்‌ , உபாயஸ்வீகாராநந்தரப,ாவிகளான ஆநுகூல்யாதி,கள்போலே, ப,க.வத்‌- 
கைங்கர்யரூபோபேயத்திலே அந்தர்பூ,தமாயிருக்கிற காமப,ஜநாதி,யான இவைதனக்கு , பூர்வப,ாவியான 
உபாயத்துக்கு அநுத,யாபாத_கப்ரதிப,ந்த,கமாகாது . ரோஷிக்கதிறயகரங்களாகையாலே கைங்கர்யரூப- 
ஸித்‌,த,ஸாத்‌,_யஸமாநமென்கிறார்‌ ம்‌ (92) 


[உபாய] இத்யாதி,யாலே. [உபாயப,லம்‌] என்றது - ஸித்‌;தே,ாபாயமான அவன்‌ பண்ணின 
க்ருஷிப,லமென்றபடி . “மயர்வற மதிநலமருளினன்‌” ,“பேரமர்காதல்கடல்புரைய விளைவித்த 
காரமர்மேனி நங்கண்ணன்‌” என்றும்‌ ஏவம்பூ,தப்ரவ்ருத்திஹேதுவான பக்திக்கு உத்பாதஃகனும்‌ 
வர்த்த,கனுமவனேயிறே ; ஆகையாலே, ப,க்திபாரவற்யநிப_ந்த,நமான இப்ப்ரவ்ருத்தியை 
உபாயப,லமென்கிறது . [உபேயாந்தர்‌ பூ,தமாயிருக்குமது] என்றது - ப்ராப்யத்வரையின்‌ 
முறுகுதலாலே கண்ணாஞ்சுழலையிட்டு இத்தலை படுகிற அலமாப்பெல்லாம்‌ நம்மை ஆசைப்பட்டு 
இப்படி படப்பெறுவதே என்று அவன்‌ முகமலருகைக்குறுப்பாகையாலே , மடலெடுக்கை 
துடக்கமான இந்த ப்ரவ்ருத்திகள்‌ அவன்‌ முகமலர்த்திக்காகப்‌ பண்ணும்‌ கைங்கர்‌ யத்தோ- 
தாராதி (முழு. 2 2 4)வ்யாவ்ருத்த்யர்த்த,ம்‌ 'க்ருஷிப,ல த்வத்தை விமோஷிப்பிக்கிறார்‌ (“மயர்வற”) 
இத்யாதி நா. (“பேர்‌”) ௪ பெரியதான, (“அமர்‌”) ௪ அமர்ந்த; அன்றிக்கே, பேர்‌ ௪ பெரிய, அமர்‌ 
- பூசலை விளைவித்த, (“காதல்‌”) - காமத்தை, (“கடல்புரைய”) - கடல்போலே, (“விளைவித்த”) 
௪ வர்த்தி ப்பித்த, (“காரமர்‌”) ௪ மேக, ம்போன்ற, (“மேனி”) ௪ விக்‌, ரஹத்தையுடைய, 
(“நங்கண்ணன்‌””) - எங்களுக்கு ஸேஷபூ, தனான க்ருஷ்ணன்‌” என்றபடி. இது திருவாய்மொழி( 5- 
3-4). (“அருளினன்‌”) என்கிறவிதுக்கர்த்த_ ம்‌ (உத்பாத,கனும்‌) என்று. (“கடல்புரைய விளைவித்த”) 
என்கிறவிதுக்கர்த்த ம்‌ (வர்த்த, கனும்‌) என்று. "உபாயப்ரயோஜ்யத்வம்‌ (உபாய) ப,லத்வம்‌' என்னும- 
பி, ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (ப, க்திபாரவஸ்யநிப ந்த, நமான) இதி. (உபேய) இத்யாதி, . 
(முறுகுதலாலே) என்றது - தீவ்ரதையாலே என்றபடி. (இத்தலை) என்றது - சேதநன்‌ என்றபடி. 
(அலமாப்பெல்லாம்‌) என்றது - "அநுசிதப்ரவ்ருத்திப்ரயோஜகமான அஸ்வாஸ்த்‌, யாதிமாயங்க- 
ளெல்லாம்‌” என்றபடி. 


(நம்மை ஆசைப்பட்டு) இத்யாதி, . இங்கே “மோச்யா ச ப்ரியத,ர்மாநா ச மத, நக்லிஷ்டேய- 
மாலக்ஷ்யதே”” (ம௱குந்தலம்‌ 3-7) என்கிறத்தையும்‌, “யஸ்யார்த்தே, ஸுமுகி,! த்வயா 
புநரநுத்யாகே ,5பி ஸந்நஹ்யதே” இத்யாதி, களையும்‌ ஸம்வாத , மாகக்கண்டுகொள்வது . "[இருக்கு- 
மது] என்கிற ஏகவசநம்‌ ஜாத்யேகத்வபரம்‌' என்னுமபி ப்ராயத்தாலே (இந்த ப்ரவ்ருத்திகள்‌) என்றது. 
"ப, ௧, வந்முகே ஈல்லாஸோத்‌, தே,மேநாநுஷ்டீ, யமாநத்வம்‌ கைங்கர்யத்வம்‌' என்னுமபி,ப்ராயத்தாலே 
அருளிச்செய்கிறார்‌ (அவன்‌ முகமலர்த்திக்காக) இத்யாதி, . இங்கே உத்‌, தே, மாம்மமில்லாமையாலே 
அருளிச்செய்கிறார்‌ (கைங்கர்யத்தோபாதியாய்க்கொண்டூ) என்று. (உபேயாந்தர்பூ, தமாம்‌) என்றது 
- (உ.பேய)கோடிநிவிஷ்டமாய்‌ என்றபடி. "நித்யஸித்‌,த, மான உபாயத்துக்கு உத்பத்தியில்லாமையாலே 


92. (உபாயத்வத்தினுடைய கார்யகரத்வத்துக்கு விலக்காகாது) என்றது: ப்ரபத்திரூப- 
உபாயாநுஷ்டராநம்‌ பண்ணினவன்‌, மற்றொரு ஸாத,நங்களிலாதல்‌, மீளவும்‌ அதிலேயாதல்‌ 
ப்ரவ்ருத்திக்கிலிறே, மணவல்கப்‌,ரஹ்மாஸ்த்ரந்யாயத்தாலே [உபாயப்ரதிப_ந்த,க]மாவது? 
(1) பரக,தஸ்வீகாரரூப்ப்ரபத்த்யநுஷ்ட,ாதா அவனாகையாலும்‌, 

(2) இத்தலையில்‌ உள்ளதெல்லாம்‌ அதின்‌ ப,லமாய்க்கொண்டு கேவலப்ராப்யகோட்யந்விதங்க- 
ளாயிருக்கையாலும்‌, விலக்காகாது என்றபடி. (92) 


32 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா - 93 
ட்டை பை விமல. பிட 


9 3 . தத்ப்ராப்த்யர்த்த,மாக வருமிவற்றுக்கு ஸாத,நத்வந்தான்‌ வரில்‌ தட்டென்‌ என்கிறார்‌ , [விளம்ப,ாஸஹம்‌] 
இத்யாதி_யால்‌ . 

9 3.ஸாத்‌,யஸமாநம்‌ விளம்பராஸஹமென்றிறே ஸாத,ரத்துக்கேற்றம்‌: ஸாத்‌,ய- 
ப்ராவண்யமடியாகவிறே ஸாத, நத்திலிழிகிறது . 

ப,லவிளம்ப,த்தை ஸஹியாதென்றன்றோ ஸித்‌,த,ஸாத,நந்தனக்கு உபாயாந்தரங்களைப்பற்ற ஏற்றமுண்டா- 
கிறது; அத்தைப்பற்றவும்‌ விளம்ப,ாஸஹத்வம்‌ இவற்றுக்கே அதிறயித்திருக்கையால்‌ , இவைதானும்‌ 
ஸித்‌,தே_£பாயவிரோஷங்களானால்‌ வரும்‌ தட்டென்‌? என்று கருத்து . இவன்‌ இவற்றிலே முயல்வதற்கு முன்னே , 
பாதியாய்க்கொண்டு , உபேயத்திலே அந்தர்பூ,தமாயிருக்கை. [உபாயப்ரதிப_ந்த,கமாகாது] 
என்றது - ஏவம்பூ,தமானது உபாயத்தினுடைய கார்யகரத்வத்துக்கு விலக்காகாதென்றபடி .(92) 


93. இப்படி மடலெடுக்கை முதலானவை ஸித்‌_தே£பாயப்ரதிப,ந்த,கமாகாதென்னுமிடம்‌ 
சொல்லி , அவைதனக்கு ஸித்‌,தேஈபாயஸாம்யத்தை விவக்ஷித்தருளிச்செய்கிறார்‌ மேல்‌ , 
[ஸாத்‌,யஸமாநம்‌] இத்யாதி,வாக்யத்‌,வயத்தாலே . அதாவது - ஸாத்‌,யவஸ்துவே ஸாத,நமாகை- 
யாலே, ஸாத்‌,யத்துக்கு ஸமாநமென்றும்‌ , ப,லவிளம்ப,த்தை ஸஹியாதே ஸீக்‌,ரமாக கார்யம்‌ 


உத்பத்த்யப, ஈவப்ரயோஜகமான ப்ரதிப, ந்த, கம்‌ கிடையாது; ஆகையாலே உபாதீ 47தே 7 (தே. 3ய- 
கார்யோபாத ££ 2த ,ா;நப்ரதிப ந்த கத்வமே [கார்யோபத £ந இதி ச பாட,:] உபாயப்ரதிப ந்த கத்வம்‌ 
{?என்று)விவக்ஷிதம்‌; அது இதுக்கில்லை' என்னுமபி ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (கார்யகர- 
த்வத்துக்கு) இத்யாதி, . “இத்தால்‌ விளம்ப, க்ஷமமந்த  முமுகஷாஸஹக்ருதஸுக்ருதவிமோஷஹேதுக- 
ஸாத்‌, யோபாயப்ரவ்ருத்தியே ப்ரகரணஸசிவ'ஸர்வத,ர்ம'-மய்‌ த வாச்யமாகையாலே தாத்‌ ரமா 
ப்ரவ்ருத்திஸாமாந்யாஸஹத்வமே த்யாக,வித்‌,'யேக'ரப்‌ த. £பி ப்ரேதமல்லது உபாய- 
ப,லோபேயதுல்ய-ஈத்‌ ருறப்ரவ்ருத்தபஸஹத்வம்‌ அங்கே விவக்ஷிதமன்று என்று கருத்து. (92) 


9 3. உத்தரக்‌, ரந்த ஈவதாரிகை (இப்படி மடலெடுக்கை முதலான) இத்யாதி, . “விவக்ஷிக்கை - 
வ்யஞ்ஜகோக்தி; ந கேவலம்‌ ஸித்‌,தே ஈபாயப்ரதிப, ந்த, கத்வாப, ஈவ: , கிந்து தத்ஸாம்யரூபம்‌ வைப, வம்‌ 
இவற்றுக்கு உண்டு" என்று சொல்லுகிறது என்றபடி. "[உபாயப,லமாய்‌ , உபேயாந்தர்பூ தமாய்‌ 
இருக்குமது , உபாயப்ரதிப , ந்த, கமாகாது ஸாத்‌, யஸமாநம்‌] என்று வாக்யத்தை யோஜிக்குமளவில்‌ 
[உபேயாந்தர்பூ, த]த்வ[ஸாத்‌, யஸமாந]த்வங்களுக்கு மிதே,ா பே,த,மில்லாமையாலே, உத்‌ தே, ம்யதா- 
வச்சே,த,கவிதே, யங்களுக்கு ஐக்யம்‌ ப்ரஸங்கி, க்கும்‌; ஆகையால்‌ (ஸாத்‌, யஸமாநம்‌) என்கிறவிது 
உத்தரவாக்யக,தமாய்‌ , ஸித்‌, தே, ஈபாயஸாம்யதாத்பர்யகமாக அமையும்‌; (ஸாத்‌, யஸமாநம்‌) என்கிற 
(ஸமாந)மயப்‌,த,ம்‌ தத்‌,பி,ந்நத்வே ஸதி தத்‌,க,தபூ,யோத,ர்மவத்த்வரூபமுக்‌,,யஸாத்‌, ௬ுஸ்யவாசியானால்‌ 
1. ஸித்‌ தே ஈபாயவிஷயத்தில்‌ வைக ட்யம்‌ வரும்‌; 

2. ஸமாநக்‌,ராமாவயவத்வம்‌ என்கிறவிடத்திற்போலே அபே த,வாசியானால்‌ ப ௧ வந்முகே£ல்‌- 
லாஸோத்‌ தே ; மேராநுஷ்டீ, யமாநத்வரூபகைங்கர்யலக்ஷ்ணவிரஹிதங்களாய்‌ ப, க, வந்முகே ஈல்லாஸ- 
ஹேதுமாத்ரமான மடலெடுக்கை முதலான [ப்ரவ்ருத்தி]விஷயத்திலே வைக ட்யம்‌ வரும்‌; 
ஆகையால்‌, உப,யாநுக,தமான தத்‌,க,தபூ, யோத ர்மவத்த்வமாத்ரத்தை இந்த (ஸமாந)மாப்‌ த,ம்‌ 
லச்ஷிக்கிறது' என்னுமபி  ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (ஸாத்‌, யவஸ்துவே) இத்யாதி, . 

(ஸாத்‌, யத்துக்கு ஸமாநம்‌) என்றது - “(ஸாத்‌ ய)மான தன்னில்‌ இருக்கிற பூ, யோத ர்மங்களை 


வா- 93 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 33 
த்ய ட ப ப ர ப்பட பபப ப வ ப த ப ப பப்ப ப்ட்‌ பட்ட்ட பபட்மம்‌ 


அவனை த்வரித்துக்கொண்டு வரப்பண்ணுமவையிறே இவை , ஆனால்‌ ஸித்‌,தே,ாபாயத்‌,வித்வம்‌ வாராதோ 
என்னவேண்டா , ஒன்று ஜ்ஞாநதரையிலும்‌ ஒன்று ப,க்தித,மையிலும்‌ வருகையால்‌ ; ஏகத_மையில்‌ உரிலிறே 
ஸமவிகல்பம்‌ வருவது : அன்றிக்கே , மோஷிக்கதிறயயகரமாகையாலே ஸாத்‌,யமான கைங்கர்யஸமாநமாய்‌ , 


இதரஸாத ,நங்கள்போலன்றியே ப,லவிளம்ப ரஸஹமாயிருக்குமென்றிறே ஸித்‌,த,ஸாத,நத்துக்கு ஏற்றம்‌ ; 


செய்துகொடுக்குமென்றுமிறே இதரஸாத_நங்களிற்காட்டில்‌ ஸித்‌,த,ஸாத,நத்துக்கேற்றம்‌ ; 
ஸாத்‌,யத்தில்‌ ப்ராவண்யமடியாகவிறே இந்த ஸாத,,நபரிக்‌,ரஹந்தன்னிலிழிகிறது ; அவை 
இரண்டுமிவற்றுக்குமுண்டென்று கருத்து. எங்ஙனே என்னில்‌ - மடலெடுக்கைமுதலான 
ப்ரவ்ருத்திகள்‌ மோஷிக்கதிராயகரங்களாகையாலே கைங்கர்யரூபஸாத்‌,யத்துக்கு ஸமாநங்களா- 
யிருக்கையாலும்‌ , மடலூருதல்‌ நோன்புநோற்குதல்‌ செய்வனென்று துணிந்தபோதே, 
ஸர்வேங்வரன்‌ த்வரித்துக்‌ கொண்டுவந்து இவர்கள்‌ காலிலே விழும்படி பண்ணிக்கொடுக்கை- 
யாலே ப,லவிளம்பரஸஹங்களாயிருக்கையாலும்‌ , ஸித்‌,த,_ஸாத,நம்போலே இதரஸாத,நங்க- 


er 
உடைத்தானதாய்‌' என்றபடி. (ப,லவிளம்ப,த்தை ஸஹியாதே) என்றது - ஸத்‌. வித்‌, யாதி, களைப்‌- 
போலே தே, ஹாந்தரவிளம்ப த்தையும்‌ , அவதாரரஹஸ்யஜ்ஞாநத்தைப்போலே தே,ஹாவஸாந- 
விளம்ப,த்தையும்‌ (ஸஹியாது)' என்றபடி. (ஸாத்‌, யத்தில்‌ ப்ராவண்யமடியாக) என்றது - 
ஸாத்‌ யத்தில்‌ உத்கடேச்சை ,யடியாக' என்றபடி. "ஸாத்‌, யஸமாநத்வவிளம்ப ஈஸஹத்வப்ரயுக்த- 
உத்தர்ஷமும்‌, ஸாத்‌, யவிஷயக-உத்கடேச்ச ,ாப்ரயுக்த(ப்ரவ்ருத்தி)விஷயத்வமும்‌ [ஆகிற] 
ஸித்‌,தே ஈபாயஸாத்‌, யம்‌ இவற்றுக்கு விவக்ஷிதம்‌' என்கிறார்‌ (அவையிரண்டும்‌) இத்யாதி, . அத்தை 
ஸ்பு,டீகரிக்கிறார்‌ (எங்ஙனேயென்னில்‌) இத்யாதி, நா. "பரிசர்யாஜநிதப்ர்திவியிஷ்டேம்வரன்‌ ஸாத்‌, யம்‌; 
அதில்‌ மிதே£விஸேஷணவிமோஷ்யப ,ாவத்தில்‌ விநிக,மநாவிரஹத்தாலே (1) ஈஸ்வர- 
ப்ரீதிஜநகபரிசர்யையாதல்‌ , (2) பரிசர்யாஜநிதேம்வரப்ர்தியாதல்‌ , (3) பரிசர்யாஜநிதப்ரீதிவியிஷ்‌- 
டேஸ்வரனாதல்‌ ஸாத்‌, யமாகையாலே, யத,ாயோக்‌,யம்‌ ஈஸ்வரனுக்கு ஈன்வரனாகிற ஸாத்‌, யஸமாந- 
த்வமும்‌, ப்ரவ்ருத்திரூபமான மடலெடுக்கை முதலானவற்றுக்கு தாத்‌, ருமகைங்கர்யஸமாநத்வமும்‌ 
விவக்ஷிதம்‌" என்னுமபி ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (கைங்கர்யரூபஸாத்‌ யத்துக்கு).இத்யாதி, . 
93. [ஸாத்‌,யஸமாநம்‌] என்கிறவிடத்தில்‌, நித்யமுக்தருடைய கைங்கர்யம்போலே, கேவல- 
ப,க,வந்முகேரல்லாஸாத,ஈயகத்வத்தால்‌ வந்த ஸ்வரூபாநுரூபத்வத்தால்‌ வந்த ஸாத்‌,யஸாம்யம்‌ 
விவக்ஷிதம்‌ என்னுமபி,ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (மோஷிக்கு அதியயகரங்களாகை- 
யாலே) இத்யாதி,யாலே. இத்தால்‌, ப்ரேமத,ஸையின்றியிலேயிருக்கப்பண்ணும்‌ ஸித்‌.தே,ாபாய- 
வரணரூபஸ்வக_தஸ்வீகாரம்‌, (1) அநந்தத்வ (2) ஸ்தி,ரத்வங்களாலே [ஸாத்‌,யஸமாந]முமாய்‌, 
விலம்பராஸஹமுமாய்‌ இருந்ததேயாகிலும்‌, ஸ்வார்த்த,கைங்கர்யரூபாநர்த்த,ஹேதுவாய்க்‌ 
கொண்டு ஸ்வரூபவிருத்‌_,த,மாயிருக்கையாலே, ஸ்வஸ்வீக்ருதமான ஸித்‌,தே,பாயமும்கூட 
விருத்‌,த,ம்‌ என்று ஸூசிதம்‌. இத்தால்‌, ஸித்‌,தே ஈபாயமாகிலுமாம்‌, அந்யோபாயமாகிலுமாம்‌, 
ஸ்வரூபாநுரூபம்‌ உபாதே,யம்‌, ஸ்வரூபவிருத்‌,த,ம்‌ த்யாஜ்யம்‌. ஆகையால்‌, மடலூருதல்‌ 
முதலானது ஸ்வரூபாநுரூபமாகையாலே உபாதே,யமாகக்குறையில்லை என்கிறது. இப்படிச்‌ 
சொல்லில்‌, ஸ்வரச்தணார்த்த,ஸ்வப்ரவ்ருத்த்யநர்ஹர்த்வரூப்பாரதந்த்ர்யம்‌ ஸ்வப்ருத்திரூபமான 
மடலூருதல்‌ முதலானதுகளில்‌ அந்வயிக்குமளவில்‌ குலைந்துவிடாதோ என்கிற றங்கையிலே 
யோஜநாந்தரம்‌ அருளிச்செய்கிறார்‌ (அன்றிக்கே [உபாயப்ரதிப_ந்த,க1) இத்யாதி,யாலே. இந்த 
யோஜனையில்‌ மடலூருகை முதலான ஸ்வப்ரவ்ருத்திகளெல்லாம்‌ ஸித்‌,தே ஈாபாயப,லமான 
ஸாத்‌,யப்ராவண்யகார்யங்களாய்க்‌ கொண்டு, தததி ,க்யஜ்ஞாபகங்களாய்‌, உபேயாதி,கா- 
ராத்மகங்களாயிருக்கையாலே ஸ்வரூபாநுரூபங்கள்‌ ; ஆகையாலே [உபாயப்ரதிப.ந்த,க]மாகாது 
என்று சொல்லுகிறது. (93) 


54 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா - 93 
க ப ப பபப ப ப பபப பட 000 த ப்ப ர 


அப்படியே இவையும்‌ என்று ஸாத்‌,யஸமாநத்தை மேலே கூட்டியும்‌ அருளிச்செய்வர்‌ . ஹேதுஸாம்யத்தால்‌ 
இவையும்‌ ஸித்‌_த,ஸாத,நம்‌ | ஸாத,நமாம்‌ - பா.] என்கிறார்‌ மேல்‌ [ஸாத்‌,யப்ராவண்யம்‌] இத்யாதி,யால்‌ . 
கைங்கர்யரூபஸாத்‌,யப்ராப்திப்ராவண்யமடியாகவிறே தத்‌,விளம்பராஸஹமான ஸித்‌ஃத,ஸாத_,நத்தில்‌ 
EE தைவ காவையள்ங்வ் வ வளவள சைய்ய கை வைகை வளைகளை கைக்‌ கி 


ளிற்காட்டில்‌ ஏற்றத்தையுடைத்தாய்‌ , ஸாத்‌,யப்ராவண்யமடியாக இவற்றிலிழிகிற ஆகாரமு- 
மொத்திருக்கையாலே. இத்தால்‌ - ஸித்‌;தே,ாபாயத்தையொழியவும்‌ இதுதானே கார்யம்‌ 
செய்யவற்றாகையாலே , தத்ப்ரதிப_ந்த, கமென்னும்‌ தூ,ஷணமில்லையென்றுகருத்து . அன்றிக்கே, 
[உபாயப்ரதிப_ந்த ,கமாகாது] என்றத்தை இன்னமும்‌ முக,பே,த,த்தாலே உபபாதி,க்கிறார்‌ , 
[ஸாத்‌,ய] இத்யாதி, வாக்யத்‌,வயத்தாலே , அதாவது - பால்‌ மருந்தாமாப்போலே ஸாத்‌,யவஸ்து 
தானே ஸாத_,நமாகையாலே , ஸாரஸ்யத்தில்‌ ஸாத்‌,யத்தோடொத்திருக்குமென்றும்‌ , ஸாத்‌,யத்தை 
ப்ராபிக்குமளவில்‌ காலவிளம்ப,த்தைப்‌ பொறாது கடுக ப்ராபித்துவிடுமென்றுமன்றோ 
ஸாத,நாந்தரத்திற்காட்டில்‌ ஸித்‌,த,ஸாத_நத்துக்கேற்றம்‌; இப்போதிது சொல்லுகிறது , 
இவ்வாகாரத்‌,வயமும்‌ ஸாத்‌,யப்ராவண்யஹேதுவாமென்று தோற்றுகைக்காக . இப்படியாகை- 
யாலே, தானடியாகவிளைந்து க்ஷ்ணகாலவிளம்ப,ம்‌ பொறாமல்‌ துடிக்கும்படி முறுகடியிடுகிற 
ஸாத்‌, யப்ராவண்யமடியாகவிறே மடலெடுக்கை முதலான இஸ்ஸாத ,நத்திலிழிகிறதென்கை , 
ஆகையாலே, ஏவம்பூ,தப்ராவண்யத்தின்‌ முறுகுதலாலே கண்ணாஞ்சுழலையிட்டூச்செய்கிற 
இப்ப்ரவ்ருத்திகள்‌ உபாயம்‌ மேல்விழுந்து கார்யம்‌ செய்கைக்குடலாமித்தனையல்லது , 
ஸித்‌,தே ஈபாயஸாம்யவிவகைஷயால்‌ “நாந்தரீயகதயா”(ஸ்ரீகுண.2 6) ப,லிதம்‌. (இத்தால்‌ 
ஸித்‌ தே ஈபாயத்தை ஒழியவும்‌) இத்யாதி, . 'உபாயஸாம்யேந உபாயத்வரூபப்ரக்ருதஹேதுருபலக்ஷித: 
என்று கருத்து. "ஒரு கார்யத்திலே ப்ரத்யேகமவத்‌ ௬தஸாமர்த்‌, யங்களான வற்றுக்கு மேளநஸ்த_லத்திலே 
“ஸம்பே தே, நாந்யதரவையர்த்‌, யம்‌” என்கிற ந்யாயத்தாலே பரஸ்பரகார்யகரத்வப்ரதிப _ ந்த கத்வ- 
மில்லை” என்றபடி. “(ஸாத்‌ யம்‌) ஏகரூபமாகக்கொள்ளுகை உசிதம்‌" என்னுமபி ப்ராயத்தாலே 
யோஜநாந்தரம்‌ (அன்றிக்கே) இத்யாதி, . (முக,பே,த,ம்‌) ௪ ஹேத்வந்தரம்‌. (ஸாரஸ்யத்தில்‌) என்றது 
- பே £க்‌,யத்வத்தில்‌ என்றபடி. [ஸாத்‌,யஸமாந]த்வம்‌ - ஸாத்‌, யாபே, தம்‌ விவக்ஷிதம்‌. 
ஏதாத்‌ ௬ுறஸாத ,நோத்கர்ஷம்‌ அதிப்ரவ்ருத்யாபாத_ கப்ராவண்யப்ரயோஜகம்‌ என்று அருளிச்செய்கிறார்‌ 
(இப்போது) இத்யாதி, . (இப்படியாகையாலே) என்றது - “ஸாத நோத்கர்ஷம்‌ ஈத்‌, ருணப்ராவண்ய- 
ஹேதுவாகையாலே” என்றபடி. (முறுகடியிடுகிற) என்றது - “அத்யந்தம்‌ தீவ்ரமான' என்றபடி. 
92. [ ஸாத்‌ யஸமாநம்‌ விலம்ப ஈஸஹம்‌] இத்யாதி வாக்யத்‌ வயத்துக்கு முந்தின யோஜனை . 
[ஸாத்‌,யஸமாநம்‌] என்றது - [ஸாத்‌,ய] தலையபோலே ஸாத நத,ரையிலும்‌ 
பேரக்‌, யமாயிருக்கும்‌ என்ற்படி . இப்படி கொள்ளுகிறது த. £ர்ஷ்டாந்திகம்‌ சொல்லுகிற 
(மடலெடுக்கை முதலான) இத்யாதி வாக்யஸ்வாரஸ்யத்தைப்பற்ற . 

அதாவது - கைங்கர்யம்‌ ப.க வந்முகே £ல்லாஸஹேதுவானாப்போலே (மடலெடுக்கை 
துடக்கமான) (ப்ரவ்ருத்தி)களும்‌ ப, க,வந்முகே ரல்லாஸஹேதுவாகையாலே, 

(1) ஸாத்‌, யஸமாநத்வ-விலம்ப ஈஸஹத்வங்களாலே இதரஸாத நங்களைப்பற்ற உண்டான 
ஏற்றமும்‌, 

(2) [ஸாத்‌ யப்ராவண்யமடியாக] இழிகிற ஆகாரமும்‌, ஆகிற இவையிரண்டும்‌ 
மடலெடுக்கை துடக்கமான இவற்றுக்குமுண்டு என்றபடி. ஆக, த்‌,ருஷ்டாந்தமான 
இவ்வாக்யத்‌ வயத்துக்கும்‌, த ஈர்ஷ்டாந்திகமான (மடலெடுக்கை முதலான) இத்யாதி - 


வா- 93 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 35 
A வகைகளைக்‌ வரைவை வள ணக கை ரகத்‌ க்கை கை! 


இழிகிறதும்‌ ; தத்‌,விக்‌,ரஹாநுப, வரூபகைங்கர்யப்ராவண்யத்தாலே இவற்றிலே இழிகையால்‌ , இவற்றையும்‌ 
ஸித்‌,த,ஸாத,நமென்னலாம்‌ என்று கருத்து. ஆக, ப,க்திபாரவர்யகார்யங்களான காமப,ஜநாதி,கள்‌ 


தத்ப்ரதிப,ந்த,கமாகாதென்று கருத்து . ஆக , [இவனுக்கு வைத, மாய்வருமதிறே த்யஜிக்கலாவது] 
என்றுதுடங்கி இவ்வளவும்வர , பிள்ளைதிருநறையூர்‌ அரையர்‌ பீரவ்ருத்திவ்யாஜத்தாலே, 
ப,க,வத்ப்ரபந்நனாயிருந்தானேயாகிலும்‌ உபேயபரனானவனுக்கு தத்‌,விஷயப்ராவண்யத்தால்‌ 
வரும்‌ ஸ்வதே,ஹத்யாகடம்‌ து,ஸ்த்யஜம்‌ , உபாயபு,த்தத்டயா அநுஷ்டி,தமல்லாமையாலே அதுதான்‌ 
உபாயகோடியில்‌ அந்வயியாது , வஸ்துக,த்யா அந்வயித்ததாகிலும்‌ ப்ரேமபரவரர்க்கு தே,ாஷாய 
அன்று, பு,த்‌,தி,பூர்வகமாக அநந்யோபாயத்வாதி_கள்‌ குலையும்படியான ப்ரவ்ருத்திகள்‌ தெளியக்‌ 
கண்டவர்கள்பக்கலிலும்‌ காண்கையாலே ; இவைதான்‌ அஜ்ஞாநமூலமேயாகிலும்‌ ப்ரேமகார்ய- 
மான அஜ்ஞாநத்தாலே வந்தவையாகையாலே அதிஸ்லாக்‌, யங்கள்‌ , ஸித்‌,தே,ாபாயப்ரதிப,ந்த,க- 
மாகாது ; அவ்வளவன்றிக்கே , அத்தோடொக்கச்‌ சொல்லலாம்படியன்றோ இவற்றின்‌ பெருமை 
என்று சொல்லுகையாலே உபேயாதி காரத்தில்‌ [தன்னைப்‌ பேணாமை] என்று சொன்னவிது 
அநந்யஸாத _நத்வத்துக்குச்‌ சேருமோ என்னும்‌ அதிராங்காபரிஹாரம்‌ பண்ணப்பட்டது . 
{அத்ராயம்‌ ஸங்க்‌, ரஹ: - 


உபாயப்ரதிப ந்த, கத்வாப ஈவரூபஸாத்‌, யத்தோடே ஸங்க,மிப்பிக்கிறார்‌ (ஆகையாலே) இத்யாதி,நா. . 
ராங்காபரிஹாரநிக ,மநம்‌ (ஆக இவனுக்கு) இத்யாதி, . *”[பிள்ளை திருநறையூரரையர்‌] (வா-8 4) 
விஷயமாகவுண்டான எாங்காபரிஹாரமாத்ரம்‌ [இவனுக்கு வைத மாய்‌](வா-8 6) இத்யாதி,- 
க்‌,ரந்த,த்துக்கு ப்ரயோஜநமன்று. பின்னை - உபேயபரனான ப, க,வத்ப்ரபந்நமாத்ரனுக்கு 
ஏவம்வித, [ப்ரவ்ருத்தி]விஷயமாங்காபரிஹாரம்‌ ப்ரயோஜநமாக அபி,ப்ரேதம்‌' என்று [இவனுக்கு] 
என்கிற ஏகவசநத்தாலே வ்யஞ்ஜிதம்‌” என்னுமபி,ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ ([பிள்ளை 
திருநறையூரரையர்‌] (வா-8 4)ப்ரவ்ருத்திவ்யாஜத்தாலே) என்று. [ஸாத்‌ ,யஸமாநம்‌] இத்யாதி,- 
வாக்யத்தினுடைய ப்ரத, மவ்யாக்‌, யாநாநுகு, ணமாக (அத்தோடொக்க) இத்யாதி, . (உபேயாதி சாரத்தில்‌ 
[தன்னைப்பேணாமை] என்று சொன்ன) இத்யாதி,யால்‌ :- “[இவனுக்கு வைத, மாய்‌] (வா-8 6) 
இத்யாதி வாக்யங்களுக்கு [பிள்ளை திருநறையூரரையர்‌ ... உடம்பை உபேசுஷித்தார்‌](வா-8 4) என்கிற 
வாக்யத்தோடும்‌, [தன்னைப்பேணாமையும்‌] (வா-8 5) என்கிற வாக்யத்தோடும்‌ ஸங்க,தி' என்று 
ஸூசிதம்‌. (93) 


வாக்யதாத்பர்யத்வம்‌ ஸித்‌,த,ம்‌ என்று கண்டுகொள்வது . (இப்போது இது சொல்லுகிறது) 
என்றது, இந்த யோஜனையிலே, ஸாத்‌,ய-ஸமாநத்வவிலம்ப £-ஸஹத்வங்களாலே, 
ஸாத நாந்தரங்களில்‌ காட்டில்‌ ஸித்‌,த,ஸாத,நத்துக்கு ஏற்றம்‌ சொல்கிறது என்றபடி. 
(உபாயத்வாநுஸந்த ஈநம்‌) என்று துடங்கி (பரிஹாராந்தரம்‌) என்னுமளவாக [ஸாத்‌ ய- 
ஸமாநம்‌] இத்யாதி வாக்யத்துக்கு முன்னில்‌ அரும்பத, மாகக்கொள்வது . [உபாயத்வா- 
நுஸந்த,ாநம்‌] இத்யாதி,யில்‌ முந்தின யோஜனை (தேஹத்யாக ரூபப்ரவ்ருத்தியில்‌ 
உபாயத்வாநுஸந்த ஈநம்‌) என்றபடி. இரண்டாம்‌ யோஜனை (ப.க வத்‌ விஷயத்தில்‌ 
உபாயத்வாநுஸந்த ஈநம்‌) என்றபடி . [அநுஷ்ட ஈநமும்‌, அநநுஷ்ட ஈநமும்‌] இத்யாதி, , ஒரு 
பரிஹாரம்‌. [அநந்யோபாயத்வமும்‌] இத்யாதி, பரிஹாராந்தரம்‌. *த ர்மம்‌' என்றும்‌, 
'விரக்தி' என்றும்‌ பர்யாயம்‌. (93) 


56 ்‌ மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா - 93 
== ல்‌ ட ட ட 1 அட அட. ம்‌ ப 
உ3பேயாந்தர்க_தமாய்க்கொண்டு , உபாயப்ரதிப_ந்த,கமாகாது என்றதாய்த்து . (93) 


94. இப்படி ப்ரவர்த்தகமான இந்த ப்ராவண்யம்‌ ஆத்மகு_-ணக_ணகாரணமாயிருக்குமென்கிறார்‌ , 
[இவனுக்குப்பிறக்கும்‌] இத்யாதி,யால்‌. 

9 4. இவனுக்குப்‌ பிறக்கும்‌ ஆத்மகு,ணங்களெல்லாவற்றுக்கும்‌ ப்ரத, ஈநஹேது இந்த 
ப்ராவண்யம்‌. 

ஸத்த்வகு,ணோந்மேஷமுடைய இவனுக்கு ஆசார்யாங்கீ,காரஹேதுவாக ப,கஃவத்ப்ரஸாத.த்தாலே பிறக்கும்‌ 


நறையூர்கராத்ருவத்பூஜ்யஸ்தாத்‌.ருக்‌,க,ம்யரதோ5கி,ல: | 

(1) கம்யாதி,க்ருத்‌ ப்ரபந்நோ5பி ஸ்வயத்நத்யஜநாக்ஷம: ப 

(2) க,திதீ,விரஹாத்‌,யத்நே க,திகோட்யப்ரவிஷ்டதா । 

(3) ப்ரவேமேப்யத்ர நோ தே. ாரஷோ யத்ந: ப்ரேமார்த்‌,ரசேதஸாம்‌ | 

(4) அதீ,ஜே5பி ௪ யத்நே ஸ: ப்ரேமகார்ய இதீட்‌,யதே ॥ 

(5) தஸ்மாந்ந ஸித்‌,தே,ாபாயஸ்ய ப்ரவ்ருத்தே: ப்ரதிப,ந்த,க: ப 

(6) கிந்து தத்ஸம இத்யுக்தியோக்‌,யதாரூபபூ,மவாந்‌ | } (93) 


9 4 , ஏவம்பூ தமான ப்ராவண்யம்‌ விஷயவைலக்ஷண்யாத்‌, நமத்தனையன்றோ , ாமத_மாத்‌_யாத்ம- 
குதணங்களன்றோ அதிகாரத்தை மினுங்குவிப்பதென்ன , அவைதன்னையுமிதுதானே 
உண்டாக்குமென்கிறார்மேல்‌ , [இவனுக்கு] என்றுதுடங்கி , “ராமத,மநியதாத்மா" , “அமாநித்வம்‌” 
இத்யாதி,யிற்சொல்லுகிறபடியே இச்சேதநனுக்குண்டாகத்தக்க ஆதமகு,ணங்கள்‌ தான்‌ அநேக- 
னை அத றல்‌ அன்த ல்‌ பா ட பல்‌ த்‌ ட ட ப 1 


9 4. உத்தரவாக்யாவதாரிகை (ஏவம்பூ த ... ப்ராவண்யம்‌) இத்யாதி, . (விஷயவைலக்ஷ்ண்யா- 
தீ, நமத்தனையன்றோ ?) என்றது - “ப வத்‌ , விக்‌, ரஹஸெளந்த ரயஸாக்ஷாத்காரத்தால்‌ வந்த மாத்ரமாய்‌, 
ப,லப்ரதிப ந்த, காப ஈவரூபமன்று" என்றபடி. (மாமத, மாத்‌, யாத்மகு,ணங்களன்றோ அதி காரத்தை 
மினுங்குவிப்பது?) என்றது - ““நாவிரதோ து,ஸ்சரிதாந்‌ நானணாந்தோ நாஸமாஹித: | 
நாணாந்தமாநஸோ வாபி ப்ரஜ்ஞாநேநைநமாப்நுயாத்‌” (கட,. 1-2-2 4)என்கிறபடியே ப,ல- 
ப்ரதிப, ந்த, காப ஈவரூபங்களாய்க்கொண்டு மாமத மாதி களன்றோ (உபாயோபேயாதி காரங்க) 
உஜ்ஜ்வலமாக்குவது” என்றபடி. (அவை தன்னையும்‌) இத்யாதி, . இத்தால்‌ :- (1) "ப்ராவண்யத்துக்கு 
(உபேயாதி கார) த்வம்‌ சொல்லிற்று கீழ்‌; இனி, இதுக்கு (உபாயோபேயாதி கார)ப்ரயோஜகத்வம்‌ 
சொல்லுகிறது என்றும்‌; (2) 'உபேயாதி காரவிஸேஷபூ, த-அதிப்ரவ்ருத்திப்ரயோஜகத்வம்‌ சொல்லிற்று 
கீழ்‌; இனி, தத,தி, காரபூ, தறமாதி, ஹேதுத்வம்‌ சொல்லுகிறது” என்றும்‌ ஸங்க,தி ஸூசிதை. 
(இதுதானே) என்கிறவித்தால்‌ ஸ்வயத்நத்தை வ்யாவர்த்திக்கிறது. (“மாமத ,மநியதாத்மா”) இத்‌- 
யாதி, . “மாமத, மநியதாத்மா ஸர்வபூ தாறுகம்பீ விஷயஸுக, விரக்தோ ஜ்ஞாநதீ,ப்த: ப்ரணாந்த:। 
அநியதநியதாந்நோ நைவ ஹ்ருஷ்டோ ந ருஷ்ட: ப்ரவஸித இவ கே, ஹே வர்த்ததே யஸ்ஸ முக்த:””, 
“அமாநித்வம்‌ அத,ம்பி த்வம்‌ அஹிம்ஸா க்ஷாந்திரார்ஜவம்‌ | ஆசார்யோபாஸநம்‌ மொளசம்‌ 
ஸ்தை,ர்யம்‌ ஆத்மவிறிக்‌, ரஹ: ॥॥ இந்த்‌, ரியார்த்தே_ஷு வைராக்‌, யம்‌ அநஹங்கார ஏவ ச” (ப,.கீ,.13- 
7) இத்யாதி, களில்‌ சொல்லுகிற ப்ரகாரத்தாலே என்றபடி. (ஆத்மகு ணங்கள்‌) என்றது - 
ஆத்மோத்கர்ஷாவஹத ரமங்கள்‌ என்றபடி. (எல்லாவற்றுக்கும்‌) என்றத்தைப்பற்ற (அநேகம்‌) என்றது. 
(ப்ரத ஈந)ம்‌ என்கிற விஸேஷணம்‌ அ(ப்ரத £ந) வ்யாவர்த்தகமாகையாலே அ(ப்ரத ஈந)ங்களை 
த ர்யிப்பிக்கிறார்‌ (அநுகூலஸஹவாஸ) இத்யாதி. நா. [௮நுகூலர்‌] மூலத்திலே மேலே (வா-24 3,259) 


வா - 95 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 37 
லைனை 


முமுக்ஷத்வமுக்தத்வாநுகு,ணமான ஜ்ஞாநாத்‌_யாத்மகு_ணங்களெல்லாவற்றுக்கும்‌ , ப்ரகாறப்ரத, ஈநஹேது 
ஸத்தாப்ரயுக்தமாய்த்‌ துடிப்பிக்கும்‌ இந்த ப,க,வத்ப்ராவண்யம்‌ . (94) 


9 5. உக்தார்த்த,ப்ரமாணோபாத,ாநம்‌ பண்ணுகிறார்‌ . [“மாற்பால்‌"] இத்யாதி,யால்‌. 

9 5.“மாற்பால்‌ மனஞ்சுழிப்ப”, “பரமாத்மநி யோ ரக்த:”, “கண்டு கேட்டுற்று 
மோந்து”. 

“மாற்பால்‌ மனஞ்சுழி"த்த பின்பிறே “மங்கையர்‌ தோள்‌ கைவிட்ட”து ; [ பரமாத்மநி யோ ரக்த:] என்று 
பரமாத்மாவின்பக்கல்‌ ரக்தி உண்டானாலிறே அபரமாத்மாக்கள்பக்கல்‌ விரக்தி உண்டாவது ; அந்த மிது_நச்‌- 
முண்டிறே ; அவையெல்லாவற்றுக்குமிந்த ப்ராவண்யம்‌ [ப்ரத ஈநஹேது]வாகையாவது - அநுகூல- 
ஸஹவாஸனால்த்ராப்‌,யாஸாசார்யோபதே,றாதி,களான ஹேத்வந்தரங்களிற்‌ காட்டில்‌ முக்‌,ய- 
ஹேதுவாயிருக்கை . (94) 


9 5 ,இவ்வர்த்த,த்தில்‌ ப்ரமாணோபாத;ாநம்‌ பண்ணுகிறார்‌ , [*மாற்பால்‌”] என்று துடங்கி . 
“மாற்பால்‌ மனஞ்சுழிப்ப மங்கையர்‌ தோள்‌ கைவிட்டு - நூற்பால்‌ மனம்வைக்க நொய்விதாம்‌” 
என்று - ஸர்வேற்வரன்பக்கலிலே ஹ்ருதயம்‌ ப்ரவணமாக , பேக்‌,யைகளான ஸ்த்ர்களுடைய 
தோளோடேயணைகையில்‌ நசையற்று , ப்ரமாணங்களிலே மநஸ்ஸைவைக்கவெளிதாமென்றும்‌ ; 
“பரமாத்மநி யோ ரக்தோ விரக்தோ$பரமாத்மநி” என்று - பரமாத்மாவின்‌ பக்கலிலே ரக்தனாய்‌ 


இவற்றில்‌ சொல்லுகிறது. (உபதே,ஸாதி,களான) என்கிற (ஆதி,) மாப்‌,த,ம்‌ ஆஹாராமத்‌,தி, , 
ஜந்மாந்தரஸாுக்ருதாதி,களைச்சொல்லுகிறது. (ப்ரத ஈந)யப்‌, தம்‌ முக்‌ ,யவாசி. முக்‌, யத்வமாவது - 
(1) கார்யோத்பாத, நமைக்‌ பயமும்‌, (2) கார்யஸ்வரூபோத்கர்ஷப்ரயோஜகத்வமும்‌. (94) 
9 5. (“மால்‌”) (மூ.திரு.1 4)இத்யாதி,க்கர்த்த,ம்‌ (ஸர்வேஸ்வரன்‌) இத்யாதி, . (“மால்‌”) என்று 
பெரியோன்‌, (“பால்‌”) என்று இடம்‌. இத்தையருளிச்செய்கிறார்‌ (ஸர்வேஸ்வரன்பக்கலிலே) என்று. 
(“மனஞ்சுழிப்ப””) என்கிறவிதுக்கர்த்த,ம்‌ (ஹ்ருதயம்‌ ப்ரவணமாக) என்று. (“மங்கையர்‌”) ௪ 
யுவதிகளான ஸ்த்ரீகள்‌. இத்தையருளிச்செய்கிறார்‌ (பே £க்‌,யைகளான) இத்யாதி, . (தோள்‌ 
கைவிடுகை)யாவது - தோளோடே ஸம்ங்லேஷிக்கையில்‌ ஆசையை விடுகை. "மநஸ்ஸிலே நசை 
கிடந்க, கேவலம்‌ கைவிடுகை அகிஞ்சித்கரம்‌' என்னுமபி,ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ 
(ப்ரமாணங்களிலே) இத்யாதி, . இத்தால்‌ (“மாற்பால்‌ மனஞ்சுழிப்ப”) என்கிற (ப்ராவண்ய)த்துக்கு 
(1) (“மங்கையர்‌ தோள்‌ கைவிட்டு”) என்கிற விரக்திஹேதுத்வமும்‌ , 

(2) (“நூற்பால்‌”) என்கிற ஸ்ரவணோபயுக்த-அவத , £நரூபமமமவிமேஷஹேதுத்வமும்‌ 

(3) (“நூல்‌”) என்கிற மாஸ்த்ரத்தைப்பற்ற ப்ராத ஈந்யமும்‌ சொல்லிற்று. 


(“பரமாத்மநி யோ ரக்தோ விரக்தோ$பரமாத்மந்‌ ”) என்கிறவிதுக்கு அர்த்த,ம்‌ (பரமாத்மாவின்‌ 
பக்கலிலே) இத்யாதி, . "ஸித்‌,த, ஸாத்‌, யஸமபி,வ்யாஹாரே ஸித்‌,த,ம்‌ ஸாத்‌, யாயோபயுஜ்யதே' என்கிற 
ந்யாயத்தை உட்கொண்டு அருளிச்செய்கிறார்‌ (அத்தாலே) இத்யாதி, . “'நஞ்‌' தத, ந்யவாசி' 
என்னுமபி ப்ராயத்தாலே (பரமாத்மேதரவிஷயத்தில்‌) என்றது. இத்தால்‌ "பூர்வோபாத்தப்ரமாணத்தில்‌ 
(“மங்கையர்தோள்‌””) என்கிறவிது ப்ரத_ர்மாநார்த்த,ம்‌ என்னுமபி ப்ராயத்தாலே (“பரமாத்மநி”) 
இத்யாதி_வசநம்‌ அநந்தரோபாத்தம்‌ என்று ஸூசிதம்‌. (“ஒண்டொடியாள்‌””) (திருவாய்‌.4-9-1 0) 


38 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா - 95 
சேர்த்தியைக்கண்டபின்னிறே இந்த ஐற்வர்யகைவல்யங்களை ஒழிந்தது . (95) 


9 6 . ப்ராவண்யஹேதுககு,ணப்ரத_ஈநங்கள்‌ இன்னதென்கிறார்‌ , [ஆத்மகு,ணங்களில்‌] இத்யாதி,யால்‌ . 

9 6. ஆத்மகு,ணங்களில்‌ ப்ரத,ாநம்‌ மமமும்‌ த,மமும்‌. 

ஸ்வாதி, காராபேக்ஷிதஜ்ஞாநாத்‌_யாத்மகு_ணங்களில்‌ , அதி, காராந்வயப்ரத_ஈநம்‌ பரஹ்யகரணநியமநரூப- 
மான மமமும்‌, அந்த:கரணநியமநரூபமான த,மமும்‌ என்கிறார்‌ : “ராந்தோ த,ாந்த உபரதஸ்திதிக்ஷஸ்‌ 


அத்தாலே பரமாத்மேதரவிஷயத்தில்‌ விரக்தனானவனென்றும்‌ , “ஒண்டொடியாள்‌ திருமகளும்‌ 
நீயுமே நிலாநிற்பக்‌ கண்ட சதிர்கண்டு - கண்டுகேட்டுற்று மோந்துண்டுழலுமைங்கருவிகண்ட 
இன்பம்‌ தெரிவரிய அளவில்லாச்‌ சிற்றின்பம்‌ - ஒழிந்தேன்‌” என்று - பெரியபிராட்டியாரும்‌ 
தேவருமாய்‌ ஒருதே,ராவிறேஷத்திலே எழுந்தருளியிருக்கிற சேர்த்தியைக்கண்டு அங்கே 
ப்ரவணனாம்‌ , ஐர்வர்யகைவல்யங்களில்‌ விரக்தனானேனென்றும்‌ ப,க_,வத்ப்ராவண்யம்‌ இதர- 
விஷயவிரக்திஹேதுவாகச்‌ சொல்லப்பட்டதிறே . (95) 


9 6 .ப,க,வத்ப்ராவண்யம்‌ ஆத்மகு_ணங்களெல்லாவற்றுக்கும்‌ ப்ரத ஈநஹேதுவென்று ப்ரஸ்தா- 
வித்து, இதரவிஷயவிரக்திஹேதுத்வமாத்ரத்தில்‌ ப்ரமாணங்களை தர்மிப்பிப்பானென்‌ என்கிற 


இத்யாதி, . இதுக்கர்த்த,ம்‌ (பெரியபிராட்டியாரும்‌) இத்யாதி, . (“ஒண்‌”) - தேஜிஷ்ட , மாயிருக்கிற , 
(“தொடி”) - கைவளையையுடைய, நித்யாநபாயிநியான , (“திரு-மகளும்‌”)- ஸ்ரீயும்‌ என்றபடி. 
(“நிலாநிற்ப””) என்றது "(நிலாவிக்கொண்டு) - நித்யவாஸம்‌ பண்ணிக்கொண்டு இராநிற்ப” 
என்றபடி. இத்தையருளிச்செய்கிறார்‌ (ஒரு தே, மாவிமேஷத்திலே) இத்யாதி, நா. (ஒரு தே, மாம்‌) ௪ 
வைகுந்தநாடு. “கண்டசதிர்‌” - பார்த்துவைத்த வாய்ப்பு. (“திருமகளும்‌””), (“நீயும்‌”) என்கிற 
ஸமுச்சயத்‌,வயார்த்த, ம்‌ (சேர்த்தியை) என்று. முதல்‌ (“கண்ட”) என்கிறவிதுக்கு அர்த்த,ம்‌ (கண்டங்கே 
ப்ரவணனாய்‌) என்று. (“கண்டு”) ௪ த ர்யித்து, (“கேட்டு”) ௪ ர்ரவித்து , (“உற்று”) ௪ ஸ்பர்யித்து, 
(“மோந்து”) ௪ க்‌ ராணித்து, (“உண்டு”) ௪ ரஸித்து, (“உழலும்‌”) ௪ இதுவே யாத்ரையாயிருக்கும்‌ , 
(“ஐங்கருவி””) ௪ சக்ஷுராதி, பஞ்சகரணங்களாலே, (“கண்ட”) = அநுப விக்கப்‌ பட்ட, (“இன்பம்‌”) 
௪ ஸுக,த்தையும்‌. இத்தால்‌ ஐஹிகாமுஷ்மிக-ஐஸ்வர்யம்‌ சொல்லிற்று. (“தெரிவரிய”) = 
ஐந்த்‌,ரிய[2யிரகாநுப  வத்தைப்பற்ற து,ர்ஜ்ஞேயமாய்‌, (“அளவில்லா”) ௪ ப, ௧,வத, நுப வத்தைப்பற்ற 
அளவிலியாய்‌ 4ஆதி,க்யமில்லாததாய்‌], (“சிறு”) ௪ ஆத்மவஸ்துவைப்பற்ற வருமதாகையால்‌ 
ஸ்வரூபத: பரிச்சி, ந்நமாயிருக்கிற (“இன்பம்‌”) ௪ ஸுக,த்தையும்‌. இத்தால்‌ கைவல்யம்‌ சொல்லிற்று. 
(“ஒழிந்தேன்‌”) விட்டேன்‌ என்றபடி. இத்தையருளிச்செய்கிறார்‌ ('ஐஸ்வர்யகைவல்யங்களில்‌ 
விரக்தனானேன்‌' என்றும்‌) இதி. (“மங்கையர்‌ தோள்‌”) என்கிறவித்தால்‌ உபலக்ஷிதமாய்‌ 
(“அபரமாத்மநி””) என்று பரமாத்மேதரத்வரூபஸாமாந்யரூபேண ஸாப்‌_,த, மான இதரவிஷயங்களை 
ஐஸ்வர்‌ யகைவல்யரூபவிமோஷரூபத்தாலே இங்குச்சொல்லுகிறது" என்று உத்தரோத்தர- 
ப்ரமாணோபாத_ ஈநமைலியாலே வ்யஞ்ஜிதம்‌. (95) 


9 6. உத்தரவாக்யாவதாரிகை (ப, க, வத்ப்ராவண்யம்‌) இத்யாதி, . “இதரவிஷயவிரக்திப்ரத ஈனை- 
யாகையாலே அப்ரத  ஈநங்கள்‌ ப்ரத ஈநாநுவர்த்திகளாகையாலே “ப்ரத ஈநே க்ருதம்‌ ஊாஸ்த்ரம்‌ ஸர்வத்ர 
க்ருதம்‌ ப வதி" என்கிற ந்யாயத்தாலே எல்லாத்துக்கும்‌ ஹேதுவானமையிலே ப்ரமாணம்‌ த ரிமிதமாம்‌' 
என்னுமபி, ப்ராயத்தாலே விரக்திப்ராத ாந்யஸித்‌,த்‌, யர்த்த, மாக அதினுடைய “மாாந்தோ த ாந்த:” 


வா- 96 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 39 


ஸமாஹித:”, “ராமத,மநியதாத்மா” இத்யாதி,ப்ரமாணஸித்‌_த,ங்களிறே இவை. (96) 


றாங்கையிலே அருளிச்செய்கிறார்‌ , [ஆத்மகு,ணங்களில்‌ ப்ரத,ாநம்‌ ராமமும்‌ த,மழும்‌] என்று, 
[ாம]மாவது - அந்த:கரணநியமநம்‌ , [த,ம]மாவது - ப,ாஹ்யகரணநியமநம்‌ , “ராமயர்சித்த- 
ப்ரறாந்திஸ்ஸ்யாத்‌,த,மற்சேந்த்‌,ரியநிக்‌,ரஹ:” என்னக்கடவதிறே . “க்ஷமா ஸத்யம்‌ த,மங்மம:" 
என்கிறவிடத்தில்‌ “தமோ ப,ாஹ்யகரணாநாமநர்த்த,விஷயேப்‌,யோ நியமநம்‌; ாமோந்த:- 
கரணஸ்ய ததா நியமநம்‌” என்றிறே ப,ாஷ்யகாரருமருளிச்செய்தது ; மாறிச்சொல்லுமிடமு- 
முண்டு . இந்த ருமத,மங்கள்‌ உண்டானவிடத்தில்‌ அல்லாத குணங்கள்‌ தன்னடையே வருமாகை- 
யாலே, ப்ரத,ாநமான இவற்றுக்கு ஹேதுவென்னுமிடத்தில்‌ ப்ரமாணம்‌ காட்டப்பட்டது என்று 
கருத்து - அன்றிக்கே , கீழ்ச்சொன்ன விரக்திஹேதுத்வம்‌ , ஸகலாத்மகு,ணோத்பத்திக்கும்‌ ஹேது- 


(ந்த ,ர.உ.4-4-2 3), “மாமத, மநியதாத்மா” , “மாமத மாத்‌, யுபேதஸ்ஸ்யாத்‌”” (ப்‌,ர.ஸூ .3-4- 27) 
இத்யாதி, களிலே ப்ரத, மோபாத  ஈநாவக , மிதப்ராத , £ந்யகமாமத , மாத்மகத்வத்தை அருளிச்செய்கிறார்‌ 
(“ரம” மாவது) இத்யாதி, நா. உக்தார்த்த,த்தில்‌ ப்ரமாணம்‌ (“ராமம்‌ சித்தப்ரணந்திஸ்ஸ்யாத்‌”) 
இத்யாதி, . இதற்கு கீ,தாப ,£ஷ்யஸம்வாத ம்‌ (“க்ஷமா ஸத்யம்‌”) இத்யாதி, . “ “பு,த்‌,தி,ர்ஜ்ஞாந- 
மஸம்மோஹ: க்ஷமா ஸத்யம்‌ த,மஸ்மை: ! ஸுக,ம்‌ து,:கம்‌ ப,வோ ப,ாவோ ப,யஞ்சாப, யமேவ 
௪” (ப,.க,.1 0-4) என்கிற த, ஈமாத்‌, யாயக,தவசநவிஷயப ஷ்யத்தில்‌' என்றபடி. (தத. £ நியமநம்‌) 
என்றது - “அநர்த்த,விஷயேப்‌, யோ நியமநம்‌” என்றபடி. இத்தால்‌ “இதரவிஷயவிரக்தியே 
மாமத, மரூபையாகிறது என்னுமிடம்‌ ஸித்‌,த,ம்‌' என்று ஸூசிதம்‌. 


(1) இந்த்‌, ரியாந்தரங்களைப்பற்ற மநஸ்ஸு ப்ரத ஈநமாகையாலே இந்த்‌, ரியாந்தரநியமநத்தைப்பற்ற 
மநோறியமநம்‌ ப்ரத ஈநமாகையாலே இங்கே ப்ரத, மநிர்தி, ஷ்டம்‌ (“ம”) ரப்‌, த_ரர்த்த, ம்‌ மநோநியம- 
நமேயாகை உசிதம்‌ . இப்படியானால்‌ உபக்ரமப ஈஷ்யோக்தார்த்த ஈற்ரயணமுமாம்‌. “ராமோ 
த,மஸ்தபணங்மொளசம்‌ க்ஷாந்திரார்ஜஹவமேவ ச” (ப, கீ,.18-42)என்கிற ௮ஷ்டாத மாத்‌ - 
யாயக, தவசநவிஷயப ஈஷ்யத்திலே “மாமோ ப ாஹ்யேந்த்‌, ரியநிக்‌, ரஹ: த, மோந்த:கரணநியமநம்‌”” 
என்று இருந்தாலும்‌ இங்கே ப்ரத, £நோக்திப்ரகரணமாகையாலே “மாமய்சித்தப்ரமாந்திஸ்ஸ்யாத்‌” 
என்கிற நிர்வசநத்தாலும்‌, உபக்ரமப ஈஷ்யஸ்த, மாகையாலும்‌ (“மம”)மாப்‌,த,ம்‌ ப்ரத ஈநபூ, தமநோ- 
நியமநார்த்த,கம்‌ என்கையுசிதம்‌” என்னுமபி,ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ ( மாறிச்சொல்லு- 
மிடமுமுண்டு) என்று. (உண்டு) என்கிறவித்தால்‌ “அது(--அத்தை] இங்கே ஆள்ரயிக்கை உ.சிதமன்று" 
என்று ஸூசிதம்‌. இத்தால்‌ "ஆய்ப்படியிலே “ப, ஈஹ்யகரணநியமநரூபமான 'ம'மும்‌, அந்த:கரண- 
நியமநரூபமான 'த,ம'மும்‌” என்று வ்யாக்‌, யாநம்‌ 'மம'மப்‌,த, ப்ரத, மநிர்தே ,மரஸ்வாரஸ்யாநத்யுசிதம்‌' 
என்று கருத்து. “மாமத , மநியதாத்மா ஸர்வபூ, தாநுகம்பீ விஷயஸுக_விரக்த:"” என்றும்‌, “மாாந்தோ 
த. ஈந்த: உ.பரத:” என்றும்‌ ப்ரமாணங்களிலே மாமத, மங்களுக்கும்‌ விரக்திக்கும்‌ அந்யோந்யபே தம்‌ 
நிர்தி,ஷ்டமாயிருக்கையாலே, ராக, ஹேதுஜ்ஞாநவிமோஷஜநகவிஷயேந்த்‌, ரியஸந்நிகர்ஷநிரோத , நம்‌ 
(மாமத மங்கள்‌) என்றும்‌, 'தத்ப்ரயுக்தராக ,ாப வம்‌ விரக்தி” என்றும்‌ அவற்றுக்கு மிதே பே, த,ம்‌ 
கொள்ளவேண்டுகையாலே இப்படி அபே, த ரவலோகநேந ப்ரமாணோபாத ஈநாபி , ப்ராயகத,நம்‌ 
அநுசிதம்‌ என்னுமபி ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (அன்றிக்கே கீழ்ச்சொன்ன விரக்திஹேதுத்வம்‌) 
இத்யாதி. (1) “ப,ாவ்யம்‌ விரக்த்யா ப்ரத,மம்‌ முமுக்ோர்விஷயெளக,த:” என்று விரக்தி- 
ப்ராத ,ாந்யமும்‌, “யத; க ,ஜபதே ,நாந்யத்பத,ம்‌ ஸர்வம்‌ விதீ,யதே । ஸர்வே த,ர்மாஸ்தத,ா 
ராஜந்‌ வித்‌ பந்தே வ்‌ ஹ்யஹிம்ஸயா” என்று அஹிம்ஸாப்ராத ஈந்யமும்‌, (3) “அஷ்டாவாத்மகு ணா: 


40 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா- 97 
ணங்க மை ன்‌ பப்பட்‌ தி 


9 7 . இவையிரண்டாலும்‌ வரும்‌. ப்ரயோஜநவிலேஷங்களை ஆரோஹணக்ரமத்தாலும்‌ , ப்ரத £நப்ரயோஜந- 
மான ப்ராப்யலாப,ஹேதுபரம்பரைகளை அவரோஹணக்ரமத்தாலும்‌ அருளிச்செய்கிறார்‌ மேல்‌ , [இவையிரண்டும்‌] 
இத்யாதி,யால்‌ . 

9 7 . இவையிரண்டும்‌ உண்டானால்‌ ஆசார்யன்‌ கைபுகுரும்‌; ஆசார்யன்‌ கைபுகுந்த- 
வாறே திருமந்த்ரம்‌ கைபுகுரும்‌; திருமந்த்ரம்‌ கைபுகுந்தவாறே ஈஸ்வரன்‌ கைபுகுரும்‌; 
ஈன்வரன்‌ கைபுகுந்தவாறே, “வைகுந்தமாநகர்‌ மற்றது கையதுவே” என்கிறபடியே 
ப்ராப்யபூ,மி கைபுகுரும்‌. 

வென்னுமிடத்துக்கு உபலக்ஷணமாக்கி , இவ்வாத்மகு,ணங்களில்‌ ப்ரத, ஈநமேதென்கிற பாங்கை- 
யிலே, [ஆத்மகு,ணங்களில்‌ ப்ரத நம்‌ ராமமும்‌ த,மமும்‌] என்றருளிச்‌ செய்தாராகவுமாம்‌. (96) 


97. இந்த மத, மங்களுண்டானால்‌ இவனுக்குண்டாகக்கடவ ப,லபரம்பரையை அருளிச்‌ 
செய்கிறார்‌ மேல்‌, [இவை இரண்டும்‌] என்று துடங்கி . ப,;கவத்ப்ராவண்யமடியாகவரும்‌ பரிபூர்ண- 
மான ராமதஃமங்களைக்‌ கீழ்ச்சொல்லிற்றேயாகிலும்‌ , இவ்விடத்தில்‌ ஆசார்யாங்கீ_காரத்துக்கு 
பூர்வப,ாவியானவளவிலே ஒதுக்கிச்‌ சொல்லுகிறது . இந்த ாமத_,மங்கள்‌ [இரண்டூமுண்டானால்‌ 
ஆசார்யன்‌ கைபுகுரு]கையாவது - இவ்வாத்மகு_ணம்‌ கண்டுகந்து ஸம்ஸாரநிவர்த்தகமான 


த,யா ஸர்வபூ, தேஷு க்ஷாந்திரநஸூ யா” இத்யாதி யாலும்‌, “ஸர்வே வேத. ந தத்குர்யு: ஸர்வே 
யஜ்ஞாங்ச கே சர | ஸர்வதீர்த்த ஈபி, ஷேகங்ச யத்குர்யாத்‌ ப்ராணிநாம்‌ த_யா” என்றும்‌ த, யாப்ரா- 
த, ஈந்யமும்‌, (4) (“மாமத மநியதாத்மா””) இத்யாதி, யாலே (“மாமத ம”)ப்ராத ஈந்யமும்‌ சொல்லுகை- 
யாலே ஆத்மகு,ணங்களிலே அந்யதர[?தம]த்துக்கு ஆவங்யகத்வப்ரயோஜகப்ராத  ஈந்யாநத்‌, யவஸாய- 
ங்கை உதிக்கக்கடவதாகையாலே அருளிச்செய்கிறார்‌ (“ப்ரத ஈநம்‌ எது?" என்கிற மங்கையிலே) 
இத்யாதி. . “அந்தர்ப ஹி:கரணங்களுடைய அநர்த்த, விஷயேப்‌ யோ நியமநரூபங்களான 
(மமத, ம)ங்கள்‌ விரக்தி-அஹிம்ஸாதி, களுக்கு உபஜீவ்யங்களாகையாகிற வஸ்துஸாமர்த்‌ ,யஸசிவமான 
(“மாந்தோ த,ாந்த:”(ப்‌,ர௬.6-4)), (“மாமத மநியதாத்மா”) , (“மாமத. மாத்‌, யுபேத:”) என்று ஸ்ருதி- 
ஸ்ம்ருதிஸூத்ரஸ்த_ப்ரத , மநிர்‌ தே, ஈத்தாலே (மத, ம)ப்ராத ஈந்யாத்‌ யவஸாயம்‌ ஸுகம்‌; 
விரக்த்யாதி, ப்ராத ஈந்யம்‌ கு,ணாந்தராபேக்ஷயா விவச்ஷிதம்‌ என்று மூலாபி,ப்ரேதம்‌' என்னுமபி ப்ரா- 
யத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (ஆத்மகு, ணங்களில்‌) இத்யாதி, . (96) 


ட 97. உத்தரக்‌, ரந்த £வதாரிகை (இந்த மாமத, மங்கள்‌) இத்யாதி, . மூலத்திலே [இவையிரண்டும்‌] 
என்கிற 'இத,ம்‌'ஸப்‌, த,த்தாலே பூர்வ(வா-9 6)ப்ரக்ருதப க, வத்ப்ராவண்யஹேதுகபரிபூர்ணமம- 
த, மவ்யக்திகளைப்பராமர்பிக்கில்‌ அவை ஆசார்யோபதி ,ஷ்டமூலமந்த்ரஜந்யாத்மயாத ,ாத்ம்யஜ்ஞா- 
நாநுகு ,ண-உபாயோபேயாதி காரங்களாக உ.த்தரகாலப ஈவிகளாகையாலே அந்யோந்யாங்ரயம்‌ 
ப்ரஸங்கி,க்கும்‌; ஆகையால்‌ (இந்த) என்கிற 'இத,ம்‌'பப்‌ த,ம்‌ மாமத, மத்வாதி நா தத்ஸஜாதீயஸ்ர- 
வணோபயுக்தமாமத , மபரம்‌ என்னுமபி ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (ப, ௧, வத்ப்ராவண்யமடி- 
யாக) இத்யாதி, . (பூர்வப ஈவியானவளவிலே) என்றது - “ஸ்ரவஷேபையுக்தமாய்‌ உபக்ரமா- 
வஸ்த, மான முமாதி, வ்யக்தியிலே" என்றபடி. (ஒதுக்கி) என்றது - "தத்ஸஜாதீயவ்யக்திவிமேஷத்திலே 
பர்யவஸிப்பித்து' என்றபடி. “ரமாந்தோநஸூயுள்ள்ரத்‌ த ஈவாந்‌ கு,ர்வர்த்த ஈர்த்த ஈத்மவ்ருத்திக: | 
ஈசி: ப்ரியஹிதோ த,ாந்த: மிஷ்யஸ்சோபரதஸ்ஸுதீ  :”” (ப £ரத.ஸம்‌.1-46) என்கிற 
வசநஸ்த கு ணாந்தரோபலக்ஷ்கம்‌ மாமத, மங்கள்‌; அத ஏவ [ஆசார்யலாப ம்‌ ஆத்மகு _ணத்தாலே] 


வா- 97 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 41 


ப்ரத, ஈநகு,ணங்களான இவையிரண்டும்‌ , ஸதபாசார்யப,க,வத்ப்ரஸாத,த்தாலே நிலைநிற்க உண்டாகப்‌ 
பெற்றால்‌ , இவைகண்டுகந்து விரோஷேண கடாக்ஷிக்கும்‌ ஹிதைஷியான ஸகதஃாசார்யன்‌ , ஸ்வாபி, மதார்த்‌- 
த,த்தை உபதே_யிக்கும்படி கைபுகுரும்‌ ; இது ப்ரத_மாங்கீ, காரமல்லாமையால்‌ ஸஹேதுகத்வதே,ாஷம்‌ வாராது ; 
முன்பு நிர்ஹேதுகமாக அங்கீ,கரித்தபின்பு , ஈமத,மாதி, கண்டுகந்து வியோஷமாக அங்கி, கரிக்கையும்‌ 
உண்டிறே . இத்தலையில்‌ நன்மைகண்டுகக்கும்‌ ஹிதைஷியான ஸதசார்யன்‌ , ஜாத்யந்த_னுக்கு நிதி, 
போல கைபுகுந்தவாறே , ஸ்வரூபாதி,ப்ரகாறகமான மாணிக்கச்செப்பான திருமந்த்ரம்‌ , ஸ்வார்த்ததா- 


பெரிய திருமந்த்ரத்தை ஸார்த்த,மாக உபதே.ஙிக்கும்படி இவனுக்கு வங்யனாகை . “தஸ்மை ஸ 
வித்‌,வாந்‌ உபஸந்நாய ஸம்யக்‌ ப்ரணாந்தசித்தாய ஈாமாந்விதாய யேநாக்ஷ்ரம்‌ புருஷம்‌ வேத, 
ஸத்யம்‌ ப்ரோவாச தாம்‌ தத்த்வதோ ப்‌,ரஹ்மவித்‌,யாம்‌” என்று - மத, மோபேதனாய்க்கொண்டு 


(வா-9 8) என்கிற உத்தரக்‌ ரந்த, ஈநுரூப்யமும்‌ ௧, டிக்கும்‌ என்னுமபி, ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ 
(இவ்வாத்மகு,ணம்‌) இத்யாதி, . ““பரிமாத்‌, த, கு,ணோபேதம்‌ விமாத்‌,த,ாசாரதத்பரம்‌ | விரதஞ்ச 
மஹாபாபாத்‌ பித்ருத ராதி, பாலகம்‌।। மாந்தம்‌ த, ந்தம்‌ ருஜும்‌ ஸெளம்யம்‌ ப்ரணதம்‌ ப க, வத்பரம்‌। 
ஸந்தப்தஹ்ருத, யம்‌ பக்த்யா, மத்த்யா ஸர்வார்த்த, ஸாத கம்‌ ॥॥ ப்ரியவாக்யம்‌ மஹாபு,த்‌,தி,ம்‌ ஸத்யம்‌ 
குரலபாணிகம்‌ ! ஏவமாதி_கு,ணோபேதம்‌ மிஷ்யப ஈவேந ஸங்க,தம்‌ ।। ஸம்வத்ஸரம்‌ தத.ர்த்த, ம்‌ 
வா மாஸத்ரயமத ஈ5பி வா | பரீக்ஷ்ய விவிதே ஈபாயை: க்ருபயா நிஸ்ஸ்ப்ருஹோ வதே;த்‌”” என்கிற 
இவற்றிலே “மாந்தம்‌ தந்தம்‌ ... பரிக்ஷ்ய ... க்ருபயா” என்கிறவித்தால்‌ 
“ஸித்‌,த, ஸாத்‌, யஸமபி வ்யாஹாரே ஸித்‌,த,ம்‌ ஸாத்‌, யாயோபயுஜ்யதே” என்கிற ந்யாயத்தாலே 
மாதி, ரிஷ்யாத்மகு _ ணத, ர்ரநஹேதுகத்வம்‌ உபதே, மா உபயுக்த-ஆசார்யக்ருபைக்கு ப்ரதிபாதி,தம்‌ 
என்னுமபி ப்ராயத்தாலே அருளிச்‌ செய்கிறார்‌ (கண்டுகந்து) என்று. “யோ5ஸெள மந்த்ரவரம்‌ 
ப்ராத_ ஈத்‌ ஸம்ஸாரோச்சே,தஸாத நம்‌” (ப பாரத்‌, .ஸம்‌.3-5-4) என்கிறவிடத்திலே “ஸம்ஸாரோச்சே ,த- 
ஸாத நம்‌” என்கிறவித்தை உட்கொண்டு (ஸம்ஸாரநிவர்த்தகமான ) என்றது. “ஸம்ஸாரார்ணவதாரக: 
க, திரஷ்டாக்ஷர:"” (ப்ருஹத்‌,த ஈரீதே) என்னக்கடவதிறே. “மந்த்ரவரம்‌” , “மந்த்ராணாம்‌ பரமோ 
மந்த்ர:"” (நாரதீயகல்பம்‌ அஷ்டா.1-1 1) என்கிறவித்தையுட்கொண்டு (பெரிய) இத்யாதி, . “ப்ராத. ஈத்‌” 
என்கிற உபஸர்க்க_லப்‌, த, ஈர்த்த,ம்‌ (ஸார்த்த, மாக) இதி. (ஸார்த்த, மாக) என்றது - "அபி தே, ய- 
ஸஹிதமாகவும்‌ ஸம்ஸாரநிவ்ருத்திரூபப்ரயோஜநஸஹிதமாகவும்‌' என்றபடி. “தஸ்மை ஸ வித்‌, வாந்‌” 
(மு.உ.1-2-1 2) இத்யாதி, ஸ்ருதிக்கர்த்த, ம்‌ (மாமத, மோபேதனாய்க்‌ கொண்டு) இத்யாதி, . “மாம: 
சித்தப்ரணாந்திஸ்ஸ்யாத்‌”” என்கையாலே 'ப்ரஸாந்த' மப்‌ த,மே சித்த-ப்ரணாந்திமத்‌, வாசியானாலும்‌ 
'சித்த' மாப்‌ த,த்துக்கும்‌ ப, ஹுவ்ரீஹிக்கும்‌ அநுகு,ணமாக இங்கே 'ப்ரஸாந்த'எப்‌, த, ம்‌ ப்ரரணந்திமந்‌- 
மாத்ரபரம்‌; அத ஏவ (“மாமாந்விதாய”') என்கிற 'மாம'மாப்‌ த,ம்‌ “மோ த, மஸ்தபள்மொளசம்‌”” 
என்கிறவிடத்திற்போலே ப,ாஹ்யேந்த்‌ ,ரியநியமநபரம்‌; ஆகவிறே * ரீமா ப,ாஹ்யேந்த்‌ ,ரியநியமநரூப:; 
(“ப்ரமாாந்தசித்தாய””) இத்யந்த:கரணநியமநஸ்யோக்ததயா , பாரிரே்ஷ்யாத்‌ * என்று ஸ்ருதப்ரகாயிகா- 
காரர்‌ வ்யாக்‌, யாநம்‌ பண்ணிற்று என்னுமபி, ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (மத, மோபேதனாய்‌) 
இதி. (“உபஸந்நாய””) இத்யஸ்யாநந்தரம்‌ (“ப்ரமணந்தசித்தாய ஊமாந்விதாய”) என்றிருக்கையாலே 
உ.பஸத்தியிலே மாமத, மங்கள்‌ காரணம்‌; “ஏவமாதி,கு,ணோபேதம்‌ மிஷ்யப,ாவேந ஸங்க,தம்‌” 
என்று ஏிஷ்யப ஈவேந ஸங்க,தத்வத்தில்‌ ஏவமாதி,கு,ணோபேதத்வம்‌ ஹேது என்னுமிடம்‌ 
ஸித்‌, த, ஸாத்‌, யஸமபி வ்யாஹாரந்யாயஸித்‌. த, மிறே. "இப்படி உபப்‌,ருஹ்மணஸ்வாரஸ்யாநுகு,ணமாக 
ஸ்ருத்யர்த்த,வர்ணநம்‌ ந்யாய்யம்‌' என்னுமபி,ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (மத, மோபேதனாய்க்‌ - 
கொண்டு உ பஸந்நனானவனுக்கு) என்று. “மத ,மோபேதத்வம்‌ உபதே, மபர்யந்தாறுவ்ருத்தமாமத , ம 


42 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா - 97 


நுஸந்த ஈநபரனாம்படி கைபுகுரும்‌ ; அர்த்தப்ரத,நமான திருமந்த்ரம்‌ அநுஷ்டபநபர்யந்தமாகக்‌ கைபுகுந்த- 
வாறே , அதில்‌ சமித்த “ஸ்ரீஸ்தநாப,ரண"மான ஈங்வரன்‌ “இனிநான்‌ போகலொட்டேன்‌" என்னும்படி கைபுகுரும்‌ ; 


உபஸந்நனானவனுக்கிறே ப்‌,ரஹ்மவித்‌,யையை தத்த்வத: உபதே,மிக்கச்சொல்லிற்று . இந்த 
ங்ருதியில்‌ ஆசார்யோபஸத்திக்குடலாகச்சொன்ன ராமத,மங்களுக்கு , “ஏதேந ர்ரவணோபயுக்க- 
மவத_ாநம்‌ விவச்ஷிதம்‌ - நதூபாஸநோபயுக்தாத்யந்தேந்த்‌,ரியஜயாதி,:” என்றிறே ஸர்ருதப்ரகாமி- 
காகாரர்‌ வ்யாக்‌,யாநம்‌ பண்ணிற்று . [ஆசார்யன்‌ கைபுகுந்தவாறே திருமந்த்ரம்‌ கைபுகுரு]கை- 
வியிஷ்டத்வம்‌; (“ப்ரோவாச”) என்கிற உபஸர்க்க_ம்‌ ஆத்‌, யாப்‌, த_ஸமாநார்த்த, கம்‌; (“வச”) த ஈது 
உச்சாரணார்த்த, கம்‌; இத்தால்‌ ஆத்‌,யோச்சாரணரூப-உபதே_மாம்‌ லப்‌,த,ம்‌ (அஷ்‌.1-3-2.கெள.1) 
“ச,ந்த,ஸி லுங்லங்லிட: ” (அஷ்‌.3-4-6)என்று வித்‌ யர்த்த,த்திலே 'லிட்‌'ப்ரத்யயம்‌; ஆகவிறே 
*(“ப்ரோவாச - ப்ர-ப்‌ ரூயாத்‌”) இத்யர்த்த,:” இதி வேத ஈந்தஸாரே வ்யாக்‌,யாதம்‌ என்று 
ஸ்ருதப்ரகாயிகை என்னுமபி ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (உபதே, மரிக்கச்‌ சொல்லிற்று) என்று. 
(தத்த்வத: உபதே_ மிக்கை)யாவது - ஸம்ஸாரறிவ்ருத்திரூபப்ரயோஜநாதி_ களிலே யத ஈப்ரதிபத்தி- 
யுக்தனாய்க்கொண்டு உபதே , மரிக்கை. "ஆசார்யகம்‌ ராக,ப்ராப்தமானாலும்‌ பக்ஷத: ப்ராப்த்யப £வ- 
விஷயத்தில்‌ ப்ராபணார்த்த, ம்‌ (“ப்ரோவாச””) என்கிற விதி," என்று கண்டுகொள்வது . 


{அதோ$யம்‌ “ஸ்நாத்வா பு,ஞ்ஜீத” இதிவந்நியமவிதி : ; ந து “அஹரஹஸ்ஸந்த்‌ யாமுபாஸீத” 
இதிவத  பூர்வவிதி, : ; நா$பி “ருதாவுபேயாத்‌” இதிவத்பரிஸங்க்‌, யாவிதி : ; ராக, ப்ராப்தபே ஈஜநஸ்ய 
ஸ்நாநபூர்வகத்வம்‌ விநா5பி க்வசித்ஸம்ப ஈவ்யத்வாத்‌, தாத்‌, ௬ுஸைம்ப வபகேஷே$பி யதா ஸ்நாந- 
பூர்வகத்வம்‌ நியம்யதே, தத,ா மாமத, மாத்‌, யாத்மகு,ணலேரயுக்தாதி காரிணா ஆசார்யோபஸத்தெள 
க்ருதாயாம்‌, ஆசார்யஸ்ய ராக,த உபதே மோ ப்ரவ்ருத்த்யப்ராப்திபக்ஷே$பி உ.பதே_ ஙே ப்ரவ்ருத்தி: 
நியம்யதே . “விதி ரத்யந்தமப்ராப்தெள நியம: பாக்ஷிகே ஸதி | தத்ர சாந்யத்ர ச ப்ராப்தெள 
_ பரிஸங்க்‌,யா விதீ,யதே” இதி ஹி ந்யாயவித  :}. 


"“ப்ரமாந்தசித்தாய மாமாந்விதாய” என்கிறவிடத்தில்‌ மாமத. மமாத்ரம்‌ ஸ்ருதமாயிருக்க ஆசார்யாங்‌- 
கீ, காரத்துக்கு பூர்வப ஈவியானவளவிலே ஒதுக்கிச்சொல்லுகைக்கு ப்ரமாணமான இடமென்ன ?' 
என்ன அருளிச்செய்கிறார்‌ (இந்த ஸ்ருதியில்‌ இத்யாதி, ). 


"“ஏவமாதி,கு,ணோபேதம்‌” இத்யாதி, வசநத்திலே விஷ்யனுடைய ரமதமங்கள்‌ மிஷ்யனிடத்திலே 
வஸ்து[தஸ்‌ஸத்தாய்க்கொண்டு ஆசார்யோபஸத்தியிலே ஹேது; ஆசார்யனாலே ஜ்ஞாதமாய்க்கொண்டு 
மரிஷ்யாங்கீ காரெளபயிகாசார்யப்ரீதிஹேது" என்னுமிடம்‌ பூர்வோபத,ர்யிதந்யாயலப்‌ த,ம்‌; 
இவ்வர்த்த,த்தை (ஆத்மகு,ணம்‌ கண்டுகந்து) என்றும்‌, (ஆசார்யோபஸத்திக்கு உடலாகச்சொன்ன 
மத ,மங்களுக்கு) என்றும்‌ அருளிச்செய்தார்‌' என்று கண்டுகொள்வது. (மாமத, மங்களுக்கு) என்றது 
- “மத, மவாசகங்களான "ப்ரமனந்த' "ராம" மாப்‌, தங்களுக்கு" என்றபடி. அன்றிக்கே, (வ்யாக்‌,யாநம்‌) 
என்றது “ஸ்வரூபவ்யாக்ரியா' என்றாய்‌, 'ராமத,ம' மாப்‌ தங்கள்‌ யத,ாங்ருதார்த்த கங்கள்‌" 
என்னவுமாம்‌. "ஒதுக்கிச்சொல்லுகைக்கு நியாமகமான பூர்வோக்த( அந்யோந்யாண்ரயம்‌) “அதோ 
நிரூப்யஸம்பாத்‌ ,யைஸ்தந்நிரூபணாத்ப்ராகே,வ வியிஷ்டத்வம்‌ அநுபபந்நம்‌” என்கிற ஸ்ருத- 
ப்ரகாரிகையிலே வ்யஞ்ஜிதம்‌ என்று கண்டு கொள்வது. இப்படி இந்த ஸ்ருதப்ரகாயிகாஸக்தியே 
துல்யந்யாயேந இங்கு இப்படி ஒதுக்கிச்‌ சொல்லுகைக்கு நித ஈநம்‌ என்று கருத்து. 


லா-ூ7 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 43 
ட்ட 


ஸ்வதந்த்ரனான ஈன்வரன்‌ பரதந்த்ரனாம்படி கைபுகுந்தவாறே , “மற்றது” வான “வைகுந்தமாநகர்‌” “கையதுவே” 
என்று இதரவ்யாவ்ருத்தமுக்தப்ராப்யபூ,மியான பரமபதம்‌ , “பொன்னுலகாளீரோ" என்று தானுகந்தார்க்குக்‌ 
கொடுக்கும்படி கைபுகுரும்‌ . (97) 
யாவது “தந்மந்த்ரம்‌ ப்‌,ராஹ்மணாத்‌, நம்‌" என்று - திருமந்த்ரம்‌ ஆசார்யாதீ,நமாகையாலே , 
உபதே,ஷ்டாவானவன்‌ கைபுகுந்தவாறே, தது,பதேமுக,த்தாலே ஸார்த்த,மாக இவன்‌ 
நெஞ்சிலே ப்ரதிஷ்டி,தமாகை. - “ப்‌,ரஹ்மவித்‌ ப்‌,ராஹ்மணோ விது,:” என்கையாலே - 
ப்‌ ராஹ்மணாதீ,நம்‌” என்கிறவிடத்தில்‌ , 'ப்‌,ராஹ்மண'றப்‌,த,த்தால்‌ ஆசார்யனைச்‌ சொல்லு- 
கிறது . [திருமந்த்ரம்‌ கைபுகுந்தவாறே ஈங்வரன்‌ கைபுகுரு]கையாவது “மந்த்ராத்‌, நம்‌ ௪ தை,வதம்‌” 
என்று - திருமந்த்ரம்‌ இட்டவழக்காயிருக்குமவனாகையாலே , அர்த்த,லஹிதமாக அது 
கைபுகுந்தவாறே , தத்ப்ரதிபாத்‌,யனான தான்‌ இவனுக்கு அநிஷ்டநில்ருத்திபூர்வகேஷ்ட- 
ப்ராப்திக்கு ப்ராபகனாகை . [ஈர்வரன்‌ கைபுகுந்தவாறே , “வைகுந்த மாநகர்‌ மற்றது கையதுவே” 
என்கிறபடியே ப்ராப்யபூ ,மிகைபுகுரு]நகையாவது “தை,வாத்‌,நம்‌ ஐக,த்‌ ஸர்வம்‌” என்று 
உப, யவிபூ,தியும்‌ ஈற்வரனிட்டவழக்காகையாலே, அவன்‌ ப்ராபகனாய்க்கைபுகுந்தவாறே , 
ப்ராப்யபூ மியான ஸ்ரீவைகுண்டம்‌ இவனுக்கு அத்யந்தஸுலப , மாகை . (97) 


(“தை வாதீ நம்‌ ஐக_த்ஸர்வம்‌ மந்த்ராதீ நம்‌ து தைவதம்‌ | தந்மந்த்ரம்‌ ப்‌, ராஹ்மணாத்‌ ,நம்‌””) 
(விஹகே, .ஸம்‌.பட.2 2) என்கிற வசநார்த்த, த்தை உத்பத்திக்ரமேண [ஆசார்யன்‌ கைபுகுந்தவாறே] 
இத்யாதி வாக்யம்‌ ப்ரதிபாதி, க்கிறது என்னுமபி, ப்ராயத்தாலே அருளிச்‌ செய்கிறார்‌ (“தந்மந்த்ரம்‌”) 
இத்யாதி. . 'ப்‌,ராஹ்மண' மாப்‌,த,ம்‌ ஜாதிவாசியாயிருக்க , ஆசார்யவாசித்வம்‌ எங்ஙனே ? என்கிற 
மாங்கையிலே அருளிச்செய்கிறார்‌ (“ப்‌,ரஹ்மவித்‌”) இத்யாதி. . (“ப்‌,ரஹ்ம”) - “பரம்‌ ப்‌, ரஹ்ம, 
வேத. ஈம்ஸ்ச, வேத,' இதி (“ப்‌,ரஹ்மவித்‌”). "ஸ 'ப்‌,ராஹ்மண'ரப்‌,த,ார்த்த, இதி 
ராப்‌ த,ார்த்த,தத்த்வவிதே.,£ விது,:" இத்யர்த்த,:. "பண்ய ம்ருகே £ த, ஈவதி' இத்யாதி,களில்‌ போலே 
வாக்யார்த்த,மே கர்மகாரகமாகையாலே "ப்‌, ரஹ்மவித்‌ - ப்‌, ராஹ்மண:' என்று ப்ரத, மாவிப க்தி 
இருக்கிறது. "ப்‌, ராஹ்மண'ஊப்‌,த,ம்‌ “தத,தீ,தே தத்‌,வேத,” (அஷ்டா. 4-2-5 9)என்கிற 
ஸூத்ரவிஹிதவேதி,த்ருவாசக'ஞ'ப்ரத்யயாந்தம்‌” என்று நிர்வசநக்‌, ரந்த, £பி, ப்ராயம்‌ என்று கருத்து. 
(“மந்த்ரம்‌ ப்‌, ராஹ்மணாதீ, நம்‌”) என்று மந்த்ரக,ததாத, தீ, ந்யப்ரதியோகி, த்வலிங்க,த்தாலும்‌ “ஆசிநோதி 
ஹி மாஸ்த்ரார்த்த,ாந்‌” என்கிற 'ஆசார்யாப்‌,த,யோக.ர்த்த,ப்ரத்யபி, ஜ்ஜஞையாலும்‌ இந்த 
(“ப்‌ ராஹ்மண”)மப்‌,த,ம்‌ ஆசார்யபரம்‌' என்றபடி. “(“தை,வத”) ஈப்‌,த.ம்‌ ப,லப்ரத, வாசகம்‌” 
என்னுமபி,ப்ராயத்தாலே அருளிச்‌ செய்கிறார்‌ (அநிஷ்டநிவ்ருத்திபூர்வக) இத்யாதி, . இத்தால்‌ 
“திருமந்த்ரத்தினுடைய அர்த்த ஈநுஸந்த ஈநம்‌ உ.பாயாதி, காரகோடிக, டிதம்‌” என்றபடி. (“வைகுந்த 
மாநகர்‌”)(திருவாய்‌.4-1 0-11) - வைகுண்ட, மஹாநக,ரம்‌, (“மற்றது கையதுவே”) - 
இதரவ்யாவ்ருத்தமாக கரஸ்த,ம்‌ போலே அத்யந்தஸுலப ம்‌ என்று திருவாய்மொழிக்கர்த்த ம்‌. “இத்தை 
மூலத்திலே அருளிச்‌ செய்கிறார்‌ [ப்ராப்யபூ, மி] இத்யாதி,நா' என்னுமபி, ப்ராயத்தாலே அருளிச்‌ 
செய்கிறார்‌ (“தை வாத்‌ நம்‌”) இத்யாதி நா. '(“ஸர்வ?”)மப்‌,த.ம்‌ லீலாபே ஈக_விபூ, தித்வ- 
ரூபப்ரகாரகார்த்ஸ்ந்யபரம்‌' என்னுமபி,ப்ராயத்தாலே (2.ப,யவிபூ,தியும்‌) என்றது. (97) 


௦7. வர்ணரூபப்‌,ராஹ்மணத்வம்‌, திருமந்த்ரோபதே,மத்துக்கு அதி,காரமாகில்‌, அதி,க்கு- 
தாதி,காரத்வம்‌ ப்ரஸங்கி,க்கும்‌ என்று திருவுள்ளம்பற்றி ப்‌, ராஹ்மண 'மப்‌,த.ர்த்தம்‌ 
அருளிச்செய்கிறார்‌ (ப்‌, ரஹ்மவித்‌) இத்யாதி,யாவே. (97) 


44 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா- 98 


98. ப்ராப்யலாப ம்‌ ப்ராபகத்தாலே; ப்ராபகலாப, ம்‌ திருமந்த்ரத்தாலே; திருமந்த்ர- 
லாப ம்‌ ஆசார்யனாலே; ஆசார்யவாப ம்‌ ஆத்மகு _ணத்தாலே. 


9 8 . பரமபத_ப்ராப்திரூபப்ராப்யலாப,ம்‌ , இத்தை ப்ராபிக்கும்‌ ஸ்வதந்த்ரோபாயமான நியந்தாவாலே உண்டாம்‌. 
இந்த ஸ்வதந்த்ரப்ராபகலாப_ம்‌ , “நமஸ்‌” ரப்‌,த.'சரண'ரப்‌,த_,ங்களாலே தத்ப்ரகாறாகமான திருமந்த்ரத்தாலே 
98. இப்படி ாமத,மங்களுண்டாகவே உத்தரோத்தரம்‌ இவையெல்லாம்‌ ஸித்‌,தி,க்கும்‌ 
ப்ரகாரத்தை ஆரோஹக்ரமத்தாலே அருளிச்செய்து , இதில்‌ யாதொன்றுக்கு. யாதொன்று ஹேது- 
வாகச்‌ சொல்லிற்று அது நியதமென்னுமிடத்தை அவரோஹக்ரமத்தாலே அருளிச்செய்கிறார்‌ , 
[ப்ராப்யலாப,ம்‌] இத்யாதி,யாலே . இதுதனக்கு ப்ரயோஜநம்‌ இந்த ஹேதுபரம்பரையில்‌ ப்ரத,ம- 
ஹேது ஈாமத,மங்களாகையாலே , அவங்யம்‌ இவையிரண்டும்‌ இவனுக்கு உண்டாகவேணு- 
மென்கை . ஈற்வரனே ப்ராபகனாகையாலே , ப்ராப்யலாப,ம்‌ ஈர்வரனாலே என்கிற ஸ்த,ாநத்திலே 


98. (ஆரோஹக்ரமம்‌) பூர்வபூர்வம்‌ காரணகீர்த்தநாநந்தரம்‌ உத்தரோத்தரம்‌ கார்யகீர்த்தநம்‌; 
கார்யகீர்த்தநாநந்தரம்‌ காரணகீர்த்தநம்‌ (அவரோஹக்ரமம்‌) . இங்கே 

(1) “ஏவமாதி,கு,ணோபேதம்‌”” என்று அந்வயமும்‌, “ந மத்தோந்மத்தபதிதா5பி, மாஸ்தக்ரூரநாஸ்திகா:। 
நாநர்த்தி நோ ந சாஜ்ஞாதா: கர்த்தவ்யா மந்த்ரக ஈமிந:”(ப ஈரத்‌, ஸம்‌. 1-4 7) என்று வ்யதிரேகமும்‌, 
(11) “க்ருபயா நிஸ்ஸ்ப்ருஹோ வதே,த்‌” என்று அந்வயமும்‌, “ந ப்ரஸீத,தி வை வித்‌,யா விநா 
ஸது,பதே,மமசூ:” என்று வ்யதிரேகமும்‌, 

(111) “க _திரஷ்டாக்ஷ்ரோ ந்ரூணாம்‌” என்று அந்வயமும்‌, “ந மந்த்ரோஷ்டாக்ஷராத்பர:” என்று 
வ்யதிரேகமும்‌, (12) “அபவர்க்க ப்ரதே. £ ஹரி:” என்று அந்வயமும்‌, 
“ஸம்ஸாரார்ணவமக்‌ நாநாம்‌ விஷயாக்ராந்தசேதஸாம்‌ | விஷ்ணுபோதம்‌ விநா நாந்யத்‌ கிஞ்சித ஸ்தி 
பராயணம்‌”(வி.த, .1-59) என்று வ்யதிரேகமும்‌ ப்ரமாணஸித்‌_த, மாகையாலே, 'இவற்றினுடைய 
கார்யகாரணப ஈவம்‌ நியதம்‌; இவற்றுக்கு வைகல்பிககாரணாந்தரமில்லை' என்று ஸித்‌_த ம்‌. 'இந்நியமம்‌ 
“ம்ருத்பிண்ட, ஜந்யோ க, ட:, க, டஜநகோ ம்ருத்பிண்ட,:” என்கிற புநருக்தி-வறத்தாலே 
க, டம்ருத்பிண்ட,ங்களுடைய கார்‌ யகாரணப,ாவநியமம்‌ போலே ஆரோஹாவரோஹ- 
க்ரமயுக்தவாக்யத்‌ ,வயத்தாலே விவக்ஷிதம்‌" என்னுமபி ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (இதில்‌ 
யாதொன்றுக்கு) இத்யாதி, . “இப்படி ஆத்மகு,ணாசார்யலாப £ஈதி,களுடைய நியதகார்யகாரண- 
ப, ஈவகத,நப,லம்‌ இன்னது" என்கிறார்‌ (இது தனக்கு ப்ரயோஜநம்‌) இத்யாதி நா. (இதுதனக்கு) 
என்றது - 'ஆரோஹாவரோஹக்ரமபரவாக்யத்‌ ,வயத்தாலே அருளிச்செய்தவிதுக்கு” என்றபடி. 
[ப்ராப்யலாப ம்‌] இத்யாதி, மூலத்திலே “தை, வாதீ நம்‌” இத்யாதி, ம்லோகார்த்த;ம்‌ ஸக்ரமமாக 
விவக்ஷிதம்‌. "முக்‌, யஸ்ய நிர்விமேஷணமரப்‌ தே ாந்யேஷாம்‌ விமோஷத: ? (ஸ்காந்தே ,) என்கிற 
நீயாயத்தாலே “தை, வாதீ நம்‌ ஜக,த்ஸர்வம்‌ மந்த்ராதீ நம்‌ து தை,வதம்‌” என்கிற ங்லோகஸ்த ,- 
'மந்த்ராாப்‌,த,ம்‌ திருமந்த்ரபரம்‌” என்று திருவுள்ளம்பற்றி [திருமந்த்ர]மாப்‌ த ப்ரயோகம்‌ 
பண்ணிற்று . "ஆரோஹாவரோஹுக்ரமயுத்தவாக்யத்‌ , வயத்திலே [ஈம்வர-ப்ராபக]மப்‌ த,ங்களுக்கு 
வ்யதிகரநிர்தே , ஈநியாமகம்‌ இன்னது" என்கிறார்‌ , (ஈஸ்வரனே ப்ராபகனாகையாலே) இத்யாதி நா. 
(ஈஸ்வரனே) என்கிற அவத ஈரணத்தாலே பெரியபிராட்டியார்முதலானாரும்‌ உபாஸநப்ரப்‌ ௬திகளும்‌ 
வ்யவச்சி ,ந்நங்கள்‌. இதுதான்‌ புருஷகாரோபாயவைப வப்ரகரணத்திலும்‌ உபாயாந்தரதே £ஈஷ- 
ப்ரகரணத்திலும்‌ ஸ்பஷ்டம்‌. | வா.1 1 5-141 | மூலத்திலே [ஆசார்யலாப, ம்‌ ஆத்மகு _ணத்தாலே] 
என்கிற விடத்தில்‌ [ஆத்மகு,ணத்தாலே] என்கிற ஏகவசநம்‌ ஜாத்யேகத்வபரம்‌; ப்ரகரணத்தாலே 


வா - 99 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 45 


உண்டாம்‌ , இந்த ஸங்க்‌,ரஹவிவரணரூபமந்த்ரலாப_ம்‌ , ஸ்வார்த்தே,ாபதே.மியான ஸத,ாசார்யனாலே உண்டாம்‌. 
[ப்ராபகலாப,ம்‌] என்று மந்த்ரார்த்த,த்தை விறேஷிக்கையாலே , ஸ்வார்த்தே_£பதே_ஷ்ட்ருத்வப்ராத_£ஈந்யம்‌ 
தோற்றுகிறது : “க,ரீயாநர்த்த,தோ கு,௬:" என்றிறே ப்ரமாணம்‌ , இந்த ஸததாசார்யலாப,ம்‌ தத்ப்ராவண்ய- 
ஹேதுகராமத,மரூபமான ஆத்மகு,ணத்தாலே உண்டாம்‌ . ஆக , ஈமத,மஹேதுசரமஸாத்‌,யப்ராத_ஈந்யமும்‌ , 
ப்ராப்யலாப,ஹேதுப்ரத,நப்ராத_,ாந்யமும்‌ , உப, யக்ரமத்தாலும்‌ சொல்லப்பட்டது . (98) 


9 9 , இந்த மாமத,மரூபையான விரக்தி , பேக மோக்ஷாபி,லாஷிகள்‌ எல்லார்க்கும்‌ வேணுமென்கிறார்‌ , 
[இதுதான்‌] இத்யாதி,யால்‌ . 

99. இதுதான்‌ ஐஸ்வர்யகாமர்க்கும்‌, உபாஸகர்க்கும்‌ , ப்ரபந்நர்க்கும்‌ வேணும்‌. 
ஆட்தாங்கீ,காரஹேதுவான இவ்விஷயவிரக்திதான்‌ க்ஷுத்‌,ரப்ரயோஜநார்த்தி,களான ஐங்வர்யகாமர்க்கும்‌ , 


[ப்ராபகத்தாலே] என்றருளிச்செய்தது . (98) 


99. இந்த மாமத,மாதி,கள்தான்‌ பேராகதமோக்ஷ்காமரெல்லார்க்கும்‌ வேணுமென்கிறார்‌ , 
[இதுதான்‌] என்று துடங்கி . ஐபர்வர்யகாமர்க்கு பாப்‌தத,ாதிதபோக,மே புருஷார்த்த,மாகிலும்‌ , 
தத்ஸாத,நாநுஷ்ட_ஈநத, மையில்‌ பாமத,மாதி,கள்‌ வேணும்‌ ; “இந்த்‌,ரியாணி புரா ஜித்வா ஜிதம்‌ 
த்ரிபு,வநம்‌ த்வயா”, “படிமன்னு பல்கலன்‌ பற்றோடறுத்து ஐம்புலன்‌ வென்று”( திருவாய்‌ .4-1- 
9) என்னக்கடவதிறே. “ஐம்புலன்வென்று” என்றது - மநோநியமநத்துக்குமுபலக்ஷணம்‌ . 
உபாஸகர்க்கு வித்‌,யாங்க_தயா மாதி, வேணும்‌ ; “தஸ்மாதே,வம்விச்ச,ாந்தோ தாந்த உபரதஸ்‌- 
ராமத , மாதி ரூபவிமோஷபரமாயிருக்கும்‌, [ஆத்மகு,ண]ரப்‌ தம்‌. (98) 


99. “அத்தைப்பராமர்யிக்கிற [இதுதான்‌ ஐஸ்வர்யகாமர்க்கும்‌] என்கிற [இதுதான்‌ ]0ப்‌_த்‌, மும்‌ 
ஜாத்யேகத்வபரமாய்‌, மாமத மாதி, ரூபவிஸேஷபரமாயிருக்கும்‌” என்னுமபி, ப்ராயத்தாலே அருளிச்‌- 
செய்கிறார்‌ (இந்த மத மாதி, கள்தான்‌ ) இத்யாதி, . [2-பாஸக]மாப்‌,த,ம்‌ கைவல்யார்த்தி, களையும்‌ 
சொல்லுகிறது. "ஐந்த்‌ ,ரியிகமாப்‌ த ஈதி, விஷயாநுப, வமான ஐங்வர்யத்தை இச்சி,க்குமவர்க்கு 
இந்த்‌ ரியநியமநம்‌ வ்யாஹதம்‌” என்னும்‌ மாங்கையை உட்கொண்டு அருளிச்செய்கிறார்‌ (ஐன்வர்ய- 
காமர்க்கு மாப்‌, த,ாதி,பே,£க,மே) இத்யாதி, . '(1)ஸாத, நாநுஷ்ட,ாந (ஸாத்‌, யாநுப, வரூப-த, மரா- 
பே,தே,ந (1)இந்த்‌,ரியநியமந (2தத,ப,£வங்களுக்கு மிதே,£ வ்யாஹதியில்லை' என்றபடி. 
(“இந்த்‌ ரியாணி”) (ரா.யு.114-18) இத்யாதி,. இது ராவணவத ஈநந்தரம்‌ ராவணம்ப்ரதி 
மந்தே ,த,ரீவிலாபவாக்யம்‌. “ 

(1) இவ்விடத்தில்‌ ப, ஹுவசநாந்தமான (“இந்த்‌ ,ரிய”)மாப்‌,த,ம்‌ அந்தரிந்த்‌,ரியமான மநஸ்ஸையும்‌ 
ப ஹிரிந்த்‌,ரியமான ர்ரோத்ராதி களையும்‌ சொல்லுகையாலே (“ஜித்வா?”) என்கிற ஐயமும்‌ மாமத. ம- 
ரூபமாகிறது . 

(2) 'த்வா'ப்ரத்யயத்தாலே அதுக்கு (“த்ரிபு, வநஜய”)மாப்‌, தி, தமான ஐஸ்வர்யத்தைக்குறித்து ஹேது- 
த்வம்‌ சொல்லிற்று என்று கருத்து. 

(“படி”) இத்யாதி, :- "(“படி”) - மரீரத்திலே (“மன்னு”) ௪ த, ரிக்கிற(“பல்கலன்‌””) = ஆப ரணங்கலா£ 
(“பற்றோடு”) ௪ ருசியோடேகூட (“அறுத்து”) - த்யஜித்து (“ஐம்புலன்வென்று”) ௪ பஞ்சேந்த்‌ , ரியங்‌- 
களை ஜயித்து” என்றபடி. (வித்‌,யாங்க,தயா) என்றது “ வித்‌, யாரூபகரணமரீரநிஷ்பாத_கதயா”” 
என்றபடி. (“தஸ்மாத்‌”) இத்யாதி, . “இவ்விடத்திலே (“பூத்வா”) என்கிற ('த்வா')ப்ரத்யயத்தாலே 


46 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா - 99 


அநந்யப்ரயோஜநராயும்‌ அந்யஸாத,நரான உபாஸகர்க்கும்‌ , அநந்யப்ரயோஜநருமாய்‌ அநந்யஸாத_,நருமான 
ப்ரபந்நர்க்கும்‌ உபாஸ்தியோக்‌_யதாஜ்ஞாநவையாத்‌_யாத்‌,_யநந்யபே_ஈக்‌_யத்வஸித்‌_த்‌, யர்த்த,மாக அவங்யம்‌ 
வேணும்‌ . உப,யர்க்கு உபாஸநாங்க,மாக வேணுமே, ப்ரபந்நர்க்கு உபேயாநுகு,ணமாக வேணும்‌ . (99) 
திதிகூஸ்ஸமாஹிதோ பூ,த்வா$5த்மந்யேவாத்மாநம்‌ பங்யேத்‌”, “புன்புல வழியடைத்து 
அரக்கிலச்சினை செய்து நன்புலவழி திறந்து ஞானநற்சுடர்கொளீஇ"(திருச்ச விரு .76) 
என்னக்கடவதிறே . ப்ரபந்நர்க்கு அதி, காரார்த்த,மாக மாதி, வேணும்‌ ; “ஏகாந்த து விநிற்சித்ய 
தே,வதாவிஷயாந்தரை: | ப,க்த்யுபாயம்‌ ஸமம்‌ க்ருஷ்ணப்ராப்தெள க்ருஷ்ணைகஸாத_ந:”, 
“அடக்கரும்‌ புலன்களைந்தடக்கியாசையாமவை தொடக்கறுத்து வந்துநின்‌ தொழிற்கணின்ற 
வென்னை”(திருச்ச .விரு.9 5) என்னக்கடவதிறே (99) 


மாமத மாதி, களுக்கு வித்‌, யாங்க,த்வம்‌ சொல்லிற்று” என்று கருத்து. “பஸ்யேத்‌” என்கிற 'லிங்‌' 
பாட, மே ப £ஷ்யாதி,களிலே ப்ரசுரம்‌; க்வசித்‌ “பண்யதி” என்று 'லட்‌' பாட, முமுண்டூ, அர்த்த_ம்‌ 
ஸமாநம்‌. (“புன்‌”) இத்யாதி, . (“புன்‌”) - ஹேயமான. (“புல”) ௪ விஷயங்களுடைய. (“வழி”) 
- மார்க்க, த்தை. (“அடைத்து”) - றிரோதி, த்து. (“அரக்கிலச்சினைசெய்து””) - ஐதுமுத்‌,ரயா 
முத்‌, ரித்து. (“நன்‌”) ௪ நன்றான. (“புல”) - விஷயங்களுடைய. (“வழி”) ௪ மார்க்க,த்தை. 
(“திறந்து”) ௪ உத்க ஈடித்து. (“ஞானம்‌”) - ஜ்ஞாநமாகிற. (“*நற்சுடர்‌) ௪ ஸமீசீநப்ரகாமாத்தை. 
(“கொளீஇ”) - மிகவுண்டாக்கிக்கொண்டூ என்றபடி. இங்கு (“அடைத்து”), (“செய்து”) என்கிற 
'த்வா'ப்ரத்யயத்தாலே இந்த்‌ ரியஜயத்துக்கு ( “ஞானநற்சுடர்‌”)ஊப்‌, தி, தவித்‌, யாங்க_ த்வம்‌ சொல்லிற்று 
என்று கருத்து. 

(ப்ரபந்நர்க்கு) இத்யாதி, . (ப்ரபந்நர்க்கு) என்றது 'ஸித்‌,தே,£பாயநிஷ்ட,ர்க்கு' என்றபடி. நித்யோத்‌ - 
பு.த்‌,த மா்திகமான ஸித்‌ தே ஈபாயத்துக்கு ஸ்வரூபநிஷ்பத்தியும்‌, மாத்த்யுத்‌ பே £த, நமும்‌ அநபேச்ஷித- 
மாகையாலே அங்க ,தயாவன்றிக்கே உபாயாதீ நப,லாந்வயிதாவச்சே ,த ,கத்வரூப-அதி காரத்வேந 
என்று (அதி, காரார்த்த, மாக) இத்யத்ர விவக்ஷிதம்‌. | “ஸ்வரூபஸம்ஸ்தவெள யஸ்யா நிர்ஹேதுக- 
ஸஹேதுகெள” இத்யுக்தஸ்ய “ப ௧, வத்க்ருபாபரிசயஸ்ஸஹேதுக: * இதிவாத ,ஸ்ய வ்யாவ்ருத்தி: | 
(“ஏகாந்த து”) இத்யாதி, . (“தே ,வதாவிஷயாந்தரைஸ்ஸமம்‌ விநிம்சித்ய”) என்றது (1)தே, வதாந்தர 
(2) விஷயாந்தரங்களோடொக்க த்யாஜ்யதயா, துல்யமாக அத்‌, யவஸித்து என்றபடி. இங்கே 
“விஷயாந்தரத்யாக ,ரூப-இந்த்‌,ரியநியமநமும்‌ (“க்ருஷ்ணகஸாத ,ந:”) என்கிற 'ஏக'ஊப்‌,த,- 
ஸ்வாரஸ்யாவக_த-௨.பாயநைரபேக்ஷ்யாநுகு,ணமாக (“விநிஸ்சித்ய”) என்கிற 'ல்யப்‌'பாலே 
அதினுடைய உபாயாதி காரத்வமும்‌ சொல்லிற்று என்று கருத்து. (“அடக்கரும்‌””) இத்யாதி, . (“அடக்க”) 
- நியமிக்கைக்கு. (“அரும்‌”) - து, ங்ரகங்களான . (“புலன்களைந்து””) - பஞ்சேந்த்‌ ரியங்களை. 
(“அடக்கி”) - நியமித்து. (“ஆசையாமவை”) = தத்தத்‌ ,விஷயாபி,லாஷங்களை . (“துடக்கறுத்து””) 
- வாஸநையோடே போக்கி. (“வந்து நின்‌ தொழிற்கண்‌ நின்றவென்னை”) - உன்னுடைய 
முகமலர்த்திக்கு உறுப்பான வ்யாபாரங்களிலே நின்றவென்னை என்றபடி. 


இங்கும்‌ (“அடக்கி?) (“அறுத்து”) என்கிற 'த்வா'ப்ரத்யயத்தாலே இந்த்‌, ரியநியமநத்துக்கு (“தொழில்‌”) 
ராப்‌,தி,த - உபாயோபேயஸித்‌ த்‌, யதி, காரத்வம்‌ சொல்லிற்று என்று கருத்து. இங்கு பூர்வம்போலே 
மநோநியமநத்துக்குமுபலகடஷிணம்‌ என்று சொல்லாதொழிந்தது (“ஆசையாமவை துடக்கறுத்து””) 
என்றவிதிலே அது ஸித்‌ திக்கும்‌ என்னுமபி ப்ராயத்தாலே என்று கண்டு கொள்வது. (99) 


வா- 101 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 47 


100 , இம்மூவரிலும்‌ அதி,கமாக அபேச்ஷிதம்‌ ப்ரபந்நனுக்கு என்கிறார்‌ , [மூவரிலும்‌] இத்யாதி,யால்‌ . 
100. மூவரிலும்‌ வைத்துக்கொண்டு மிகவும்‌ வேண்டுவது ப்ரபந்நனுக்கு . 

இப்படி பி, ந்நாதி,காரிகளான மூவரிலும்‌ வைத்துக்கொண்டு இவ்விஷயவிரக்தி மிகவும்‌ வேண்டூவது , 
ப,க,வதே,கபே_க_னான ப்ரபந்நனுக்கு . (100) 


101. [மிகவும்‌] என்றதை விரதீ_கரிக்கிறார்‌ மேல்‌ , [மற்றையிருவர்க்கும்‌] இத்யாதி, யால்‌ . 

1 01. மற்றையிருவர்க்கும்‌ நிஷித்‌,த,விஷயறிவ்ருத்தியே அமையும்‌; ப்ரபந்நனுக்கு 
விஹிதவிஷயநிவ்ருத்தி தன்னேற்றம்‌. 

ப,லஸாத,நகலக்கமுடைய மற்றையிருவர்க்கும்‌ , றாஸ்த்ரநிஷித்‌ ,த, விஷயபரத_£ரஸ்பர்றாநிவ்ருத்திமாத்ரமே 
அமையும்‌ ; உப,யகலக்கமற்ற ப்ரபந்நனுக்கு , ததே,கபே£க,த்வதூ,ஷணம்‌ வாராதபடி , ராஸ்த்ரவிஹித- 


1 00 , இப்படி அதி, காரித்ரயத்துக்கும்‌ அபேச்ஷிதமேயாகிலும்‌ , அதி,கமாகவேண்டுவது ப்ரபந்ந- 
னுக்கென்கிறார்‌ , [மூவரிலும்‌] என்றுதுடங்கி . இவனுக்கு இதில்‌ ஆதி,க்யம்‌ சொல்லுகைக்காக- 
விறே அல்லாதவர்களை இவ்விடத்தில்‌ ப்ரஸங்கி. த்ததும்‌ . (100) 


1 0 1. அவ்வாதி, க்யந்தன்னை அருளிச்செய்கிறார்‌ [மற்றையிருவர்க்கும்‌] என்று துடங்கி . அதாவது 
ஜாப்‌, தாதி,பே ஈக, பரனான ஜங்வர்‌ யகாமனுக்கும்‌ , ஸாத,நாந்தரபரனான உபாஸகனுக்கும்‌ , 
ராஸ்த்ரநிஷித்‌,த,விஷயமான பரத.£ராதிஃயில்‌ நிவ்ருத்திமாத்ரம்‌ அமையும்‌; தது,ப,யவ்யா- 
வ்ருத்தனாயிருக்கிற ப்ரபந்நனுக்கு , மாஸ்த்ரவிஹிதவிஷயமான ஸ்வதாரத்தில்‌ நிவ்ருத்தி 


1 0 0. அநந்யப்ரயோஜநனாய்‌ அநந்யஸாத நனான அதி, காரிக்கு த்யாஜ்யோபாதே, யங்களை நிரூபிக்கிற 
இந்த ப்ரப, ந்த ,த்திலே ப்ரயோஜநாந்தர - ஸாத  நாந்தர-பர-அதி, காரிகளுக்கு அபேச்ஷிதாம்மாநிரூபணம்‌ 
அநுசிதம்‌ என்கிற ராங்கையைப்பரிஹரிக்கிறார்‌ (இவனுக்கு இதில்‌) இத்யாதி, . (இவனுக்கு) என்றது 
- ப்ரபந்நனுக்கு என்றபடி. (இதில்‌) என்றது மாமாதி,யில்‌ என்றபடி. (அல்லாதவர்களை) என்றது - 
ஐஸ்வர்யகாமர்களையும்‌ 2 பாஸகரையும்‌ என்றபடி. ப்ரபந்நாபேக்ஷிதமாமாதி_ க. தாதி க்யப்ரதியோகி, தயா 
அதி, கார்யந்தரப்ரஸ்தாவமாகையாலே அநெளசித்யமில்லை என்று கருத்து. (ப்ரஸங்கி, த்ததும்‌) என்கிற 
உம்மையாலே [மிகவும்‌ வேண்டுவது] என்கிற கண்டே ாக்தியை ஸமுச்சயிக்கிறது . (100) 


10 1. விஷயாவதி க-டுந்த்‌,ரியநியமநரூபமான மாதி, யிலாதி,க்யம்‌ அவதி, பூ,தவிஷயாதி,க்ய- 
நிப, ந்த, நம்‌. அதில்‌ அதி, கார்யந்தராபேச்ஷிதரமாதி ,களுக்கு நிஷித்‌,த, விஷயமாத்ரம்‌ அவதி, யா- 
யிருக்கும்‌. ப்ரபந்நாபேகடிதமமாதி. களுக்கு நிஷித்‌, த, விஷய-விஹிதவிஷயங்களிரண்டும்‌ அவதி, யா- 
யிருக்கும்‌. ஆகையாலே மாமாதி, யிலாதி க்யம்‌ தத்‌,க, டகவிஷயாதி க்யநிப ந்த, நம்‌ என்று மூலா- 
பி, ப்ரேதம்‌ என்னுமபி,ப்ராயத்தாலே உத்தரக்‌, ரந்த, ஈவதாரிகையை அருளிச்செய்கிறார்‌ (அவ்வாதி க்‌- 
யந்தன்னை ) இத்யாதி, . (“நிஷித்‌,த ,””)மாப்‌,த ,ார்த்த, ம்‌ ஸாகாங்க்ஷமாகையாலே அத்தைப்‌ பூரிக்கிறார்‌ 
(“ஸாஸ்த்ரநிஷித்‌,த,””)இதி. ("பரத ,ாராதி,யில்‌") என்கிற (ஆதி, )மாப்‌, த ,த்தாலே அம்றாவ்யா- 
த்‌, ருண்யாப க்ஷ்யாதி,களை ஸங்க்‌, ரஹிக்கிறது . ("நிவ்ருத்திமாத்ரம்‌") என்கிற (மாத்ர)மாப்‌ த,த்தாலே 
விஹிதவிஷயநிவ்ருத்தியை வ்யவச்சே,தி,க்கிறது. இத்தால்‌ ப்ரபந்நனுக்கு நிஷித்‌,த, விஷயநிவ்ருத்தி 
அதி, கார்யந்தரஸாத , ரணமாய்‌ விஹிதவிஷயநிவ்ருத்தி அஸாத ஈரணமாயிருக்கும்‌ என்றுப,லிதம்‌. 
("தது ,ப,யவ்யாவ்ருத்தனாயிறுக்கிற") என்றது - ப்ரயோஜநாந்தர-ஸாத ,நாந்தர-க ந்த ,மர9ந்யதயா 
தத்‌, விலக்ஷணனாயிருக்கிற என்றபடி. (“விஹித”) ப்‌ ,த ,ாகாங்‌க்ஷிதத்தைப்பூரிக்கிறார்‌ ( ஊாஸ்த்ர- 


48 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா- 101 


விஷயஸ்வத£ரஸ்பர்றநிவ்ருத்தி , அவர்களைப்பற்றத்‌ தன்னேற்றம்‌ . வியிஷ்டாகாரநிஷேத_த்தோடு அநிஷே- 
த,த்தோடூ வாசியற , நிஷ்க்ருஷ்டஸ்வரூபவிரோதி ,த்வேந நிஷித்‌_த,தமமாகிறதிறே இவ்வதி, காரிக்கு . (101) 
அவர்களைப்பற்ற ஏற்றம்‌ என்கை. அவர்களிருவரிலும்‌ , ஐர்வர்யகாமனுக்கு , ஸ்வத,ாரத்தில்‌ 
ஸாத ,நத$ஸையில்‌ த.ர்மபுத்தத்‌டயா ப்ரவ்ருத்தியும்‌, ப,லதரையில்‌ பேக்‌ஃயதாபு.த்‌டத்‌டயா 
ப்ரவ்ருத்தியுமாயிருக்கும்‌ ; உபாஸகனுக்கு பலம்‌ ப,க,வத_நுப,வமாகையாலே , அவனைப்போலே 
ப,லத,மையில்‌ அந்வயமில்லையேயாகிலும்‌ , உபாஸநத_,மையில்‌ த.ர்மபு,த்‌,த்‌,யா ப்ரவ்ருத்தி 
வேணும்‌ ; ப்ரபந்நனுக்கு , த,ர்மபு_த்‌_த்‌,யா ப்ரவர்த்திக்தையும்‌ ஸ்வாதி, காரப,ஞ்ஜகமாகையாலே 


விஹித”) இதி. விஷயராக வானுக்கு விஷயநியமவிதி, பரமான விவாஹாதி பே ஈத, கணாஸ்த்ர- 
விஹிதவிஷயமான' என்றபடி. 


[தன்னேற்றம்‌] என்றது ஸ்வாஸாத ஈரணாதிமயம்‌ என்றபடி , இத்தையருளிச்செய்கிறார்‌ (அவர்களைப்‌ 
பற்ற) இத்யாதி,நா. ததி,தராவ்ருத்தித்வே ஸதி தத்‌, வ்ருத்தித்வரூபமான அஸாத ஈரண்யத்தை 
உபபாதி,க்கிறார்‌ ('அவர்களிருவரிலும்‌”) இத்யாதி நா. “ப வேத்‌,த.£ராள்ச த ஈரோ5பி” என்று 
த்‌ விரூப்கோறாத்தில்‌ ஒகவசநாந்த'த ஈர'ஊப்‌, த, மும்‌ உண்டாகையாலே (“ஸ்வத_ ஈரத்தில்‌”) என்று 
ஏகவசநப்ரயோக_ம்‌ பண்ணியருளிற்று. (ப,லத, மையில்‌ அந்வயமில்லையேயாகிலும்‌) என்றது , 
“ரக்ஷத்க்ரீட ந்ரமமாண: ஸ்த்ரீபி ர்வா” (௪.£.உப.8-1 2-3)இத்யாதி_கள்‌ ப.த்‌,த, த,மையில்‌ கர்மணா 
ப்ரதிக, ஈதத்தாலே பே ாக,ஸங்கோசார்ஹதையிருந்தாப்போலே முக்தத, மையிலே “ஸஸ்வராட்‌ ப, வதி” 
(ச.£.உப.7-2 5-2) என்று கர்மவஸ்யதாக_ ந்த, மில்லாமையாலே பே £க_ஸங்கோசார்ஹதையில்லை 
என்னுமிடத்தை ப்ரதிபாதி க்கிற இத்தனையல்லது ஜக்ஷணூதி_ ப, லோபத _ஈநப்ரதிபாத , கங்களல்லாமை- 
யாலே ஸவிபூ, திகபரிபர்ணப்‌ ,ரஹ்மாநுப வரூபப,லத, மையில்‌ பே ஈக்‌, யதயா ஸ்வத_ஈரப்ரவ்ருத்தியில்‌ 
கர்த்ருத்வரூபஸம்ப ந்த, மில்லையாகிலும்‌”” என்றபடி. 


(உபாஸநத மையில்‌) இத்யாதி, . “அதஸ்த்விதரஜ்ஜ்யாயோ லிங்க ச்ச” (ப்‌, ர.ஸூ .3-4-9 )என்கிற 
ஸூத்ரத்திலே ஸ்வாண்ரமகர்மப்ராப ,ல்யம்‌ நிரணீதமாகையாலே, க்‌, ருஹஸ்த ,ாண்ரமத,ர்மபூ,தமான 
“ருதாவுபேயாத்‌”” (மநு.) இத்யாதி மாஸ்த்ரவிஹிதருதூ பக , மத்திலே உபாஸநாங்க.த்வபு_த்‌,தி, யாலே 
ஸ்வத ஈரப்ரவ்ருத்தியிலந்வயம்‌ ஆவங்யகம்‌ என்று கருத்து. (“த ரமபு,த்‌,த்‌, யா ப்ரவர்த்திக்கையும்‌”) 
என்கிற உம்மையாலே பே க்‌, யதாபு,த்‌,த்‌, யா ப்ரவர்த்திக்கையை ஸமுச்சயிக்கிறது. (ஸ்வாதி, கார- 
ப,ஞ்ஜகமாகையாலே) என்றது அநந்யஸாத நத்வ-அநந்யபே ஈக்‌, பத்வரூபமான தன்னுடைய 
உபாயோபேயாந்வயிதாவச்சே த ,கங்களுக்கு ஹாநிகரங்களாகையாலே என்றபடி. (“விஹித- 
விஷயத்திலும்‌") என்கிற ௨ம்மையாலே நிஷித்‌ ,த,விஷயத்தை ஸமுச்சயிக்கிறது. “பிதரம்‌ மாதரம்‌ 
த,ராந்‌” என்கிற விமேஷேவசநப லத்தாலும்‌, “உபாயாபாயஸம்யோகே. நிஷ்ட, யா ஹீயதே5நயா” 
(ல.த. 17-9 1) என்கிற வசநத்தாலும்‌ ஸ்வாதி காரப ஞ்ஜகத்வமிதுக்கு ஸித்‌,த,ம்‌ என்று கருத்து. 
“இங்கே விநியோக, ப்றாத,க்த்வாதி ,ந்யாயத்தாலே ஸந்த்‌, யாவந்த, நமாலாகரணாதி ,களில்‌ போலே 
நைங்கர்யபு,த்‌,த்‌,யா ஸ்வத ஈரத்திலந்வயம்‌ இவனுக்குக்கூடும்‌' என்று அருளிச்செய்யாமைக்கு நித, ஈநம்‌ 
என்‌? என்னில்‌ :- 


(1) ஸந்த்‌, யாவந்த, நாதி. களிலே உத்கடபே ஈக்‌, யதாபு_த்‌,தி, க்கு அவகாமாமில்லாமையாலும்‌; (2) 
ஸ்வத ,ாராந்வயத்தில்‌ உத்கடபேக்‌,யதாபு,த்‌.தி, அவர்ஜநீயையாகையாலும்‌, போக்‌,யதாபு,த்‌,தி, 


வா- 102 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 49 


விஹிதவிஷயத்திலும்‌. நிவ்ருத்தி வேணுமென்றதாய்த்து . (101) 
102. தர்மபுடத்த்பயா ப்ரவ்ருத்திக்கு பரிஹாரம்‌ பண்ணுவது போக்‌,யதாபு த்தா ப்ரவ்ருத்தி 


நடக்கில்‌ கைங்கர்யஸ்வரூபோச்சே ,த,ம்‌ அவர்ஜநீயமாகையாலும்‌, அதி ,காரப ங்க, மே பரிமோஷிக்கை- 
யாலும்‌ இப்படி ஸ்வாதி காரபூ தவிரக்திவிருத்‌, த, மான ஸ்வத,ாரத்திலந்வயம்‌ கைங்கர்யபு,த்‌,த்‌, யாவும்‌ 
கூடாது" என்னுமபி, ப்ராயத்தாலே அப்படி அருளிச்செய்திலர்‌ . இங்கே “நந்வேவம்‌ ஸர்வேஷணா- 
விநிர்முக்தஸ்ய ஸர்வாத்மநா ப்ரபந்நஸ்ய {“ருணாநி த்ரீண்யபாக்ருத்ய” இத்யாதி ஸ்ம்ருத்யுப- 
ப்‌, ரும்ஹிதத்ரிபி,: ௬ுணவாந்‌ ஜாயதே இத்யாதி, ௬ுணஸ்ருத்யகே ஈசரத்வே5பி கைங்கர்யபு,த்‌,த்‌,யா 
யஜ்ஞாத்‌ , யநுஷ்ட ஈநவத்‌ ப்ரஜோத்பத்திரநறுஷ்டே,யா; அந்யை: த ர்மபு,த்‌,த்‌,யா அநுஷ்டி, தஸ்ய 
ப்ரபந்நை: கைங்கர்யபு,க்‌,த்‌, யா கர்த்தவ்யத்வாத்‌; ஸப்ரயோஜநம்‌ தத்தத்‌ ,தே,வதாப்ரீணநம்‌ த,ர்ம: ; 
அநந்யப்ரயோஜநம்‌ தத்தத்‌, தே_வதாந்தர்யாமிப்ரீணநம்‌ ஆஜ்ஞாகைங்கர்யம்‌; அத: பித்ரந்தர்யாமி- 
ப்ர்ணநஸ்ய உத்‌, தே,ன்யதயா ப்ரஜோத்பத்திரபி கார்யா, அந்யத,ா வித்‌, யுல்லங்க நாபத்தே: ; 
தத£ப்‌, யுபக,மே ச ஐம்வர்யார்த்தி,-உபாஸகாப்‌, யாம்‌ அஸ்ய வ்யாவ்ருத்திர்ந ஸித்‌,த்‌, யேத்‌; விஹித- 
விஷயப்ரவ்ருத்தேஸ்ஸமாநத்வாத்‌ இதிசேத்‌, உச்யதே :- 


யத. ஸர்வஸங்க _ பரித்யாகே, ஸ்வாம்ரமவிருத்‌_த ஈநாம்‌ ப்ர £ஹ்ணாதி, வர்ணத ர்மாணாம்‌ ப்ராப்தா- 
வபி, க்‌, ருஹஸ்த ,ாத்‌, யாம்றமத,ர்மாணாம்‌ யஜ்ஞாத்‌_ நாம்‌ வியிஷ்ய நிஷித்‌_த, தயா அப்ராப்தி: ; ததா 
“மநீஷீ வைதி, காசாரம்‌ மநஸாபி ந லங்க, யேத்‌” இதி விமோஷவிதி, ப்ராப்தேஷு யஜ்ஞாதி,ஷ்வேவ 
அஸ்யாதி கார:, ந து ப்ரஜோத்பாத,நே; “த. ஈராந்‌ ... ஸந்த்யஜ்ய”” இதி வியிஷ்ய நிஷேத ஈத்‌; அத: 
ஸ்வாதி காரபூ, தவிரக்திவிரோதி, த்வாத்‌ தத. ப்ராப்தி: ; த,ர்மார்த்த,ம்‌ ஸ்வீக்ருதாயாம்‌ ப ஈர்யாயாம்‌ 
“த ாராந்‌ ... ஸந்த்யஜ்ய”” இத்யஸ்ய ப்ரஜார்த்த, த்வநிஷேத , தாத்பர்யாத்‌; அந்யத,ா விதே,ர்நிரவகாமரா- 
பத்தே: ; தர்ஹி, 'பூர்வாசார்யேஷு க்வசித்‌ ப்ரஜோத்பத்தித,ர்மாரஸ்ய கா க,தி:?" இதிஈசேத்‌; 
க, திமரிந்யதைவ ௧.தி: ; யத,ா "ஆஹாரமாத்‌,தெ,ள ஸத்த்வமாத்‌,தி,:' இதி நியதாந்நத்வஸ்யாதி, கார- 
த்வே5பி அநியதாந்நத்வஸ்ய ஆபத்‌, விஷயத்வம்‌ நிங்சீயதே , ஏவம்‌ விஷயமபு க்த்வா ஸ்த,ாதும்‌ ந 
பாந்யதே யேந விகாரேண, தத்‌,த,மரா ஆபத்‌. யத்‌, யப்யந்யேஷாம்‌ விஷயஸந்நிதி , பரிஹாராதி, நா 
காமோ ஜேதும்‌ மாக்ய:, தத £5பி அத்ர த ர்மார்த்த,ம்‌ ப £ர்யா ஸத.£ ஸந்நிஹிதா இதி கத ,ாசித்‌,- 
விகாரோ ப, வத்யேவ. தர்ஹி, “ஸா நிற்மோஷேண த்யாஜ்யா' இதி ந வாச்யம்‌; 

(1) தத்ஸந்நிதி,க்ருத-காத ,ாசித்கப்ரத்யவாயஸ்ய புந: ப்ரபத,நாதி,நா அபநேதும்‌ ராக்யத்வேந 
“அல்பஸ்ய ஹேதோ: இத்யாதி, ந்யாயேந மஹாப லத ர்மலோபஸ்யாயுக்தத்வாத்‌; 

(2) தஸ்யா5பி புத்ரபெளத்ராதி நா அநேகாத்மோஜ்ஜீவநஹேதுத்வேந த,ர்மத்வாச்ச; 

(3) புத்ராணாம்‌ ப,க,வத்‌_ ப ஈகவதாராத நோபயோகி,த்வாத்‌; 

(4) 'தந்நாமகரணஞ்சைவ” இதி கு,ருநாமகரணவிஷயத்வாத்‌ 

இத்யாதி, யான ஐயன்‌ நிர்வாஹத்தைக்‌ கண்டுகொள்வது . (101) 


102. உத்தரக்‌, ரந்த ரவதாரிகை (த,ர்மபு,த்‌,த்‌,யா ப்ரவ்ருத்திக்கு) இத்யாதி, . [சிலர்க்கு அழகாலே 


101. (ஸாஸ்த்ரவிஹிதவிஷயமான ) என்றது விமிஷ்டவேஷவிஷயமாஸ்த்ரவிஹிதவிஷயமான 
என்றபடி. (ஸ்வாதி ,காரப,ஞ்ஜகமாகையாலே) என்றது, பே க்‌,யதாபு.த்‌த்‌,யா ப்ரவர்த்திக்கை, 
உபேயாதி,காரமான அநந்யோபேயத்வபஞ்சகமாகிறாப்போலே, த,ர்மபுடத்டத்பயா ப்ரவ்ருத்தியும்‌ 
உபாயாதி,காரமான ஆகிஞ்சந்யாதி,காரப,ஞ்ஜகமாகையாலே என்றபடி. (101) 


50 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா- 102 


1 02, . இந்த விஷயவிரக்தியின்‌ ஹேதுபே, தங்களை அருளிச்செய்கிறார்‌ மேல்‌ , [இதுதான்‌] இத்யாதி,யால்‌ . 
102. இதுதான்‌ சிலர்க்கு அழகாலே பிறக்கும்‌; சிலர்க்கு அருளாலே பிறக்கும்‌; 
சிலர்க்கு ஆசாரத்தாலே பிறக்கும்‌. 

ஸ்வபரவிப,ாக,மற இவ்விஷயவிரக்திதான்‌ , உள்ளபடி அவன்‌ வடிவழகைக்காட்டக்கண்டார்‌ சிலர்க்கு 
“மற்றொன்றினைக்‌ காணாவே" என்னப்பண்ணும்‌ ஸித்‌,தேரரபாயமான அவன்‌ வடிவழகாலே வருத்தமற 
அப்போதே பிறக்கும்‌ . ஒன்றாலும்‌ மீளாதபடி விஷயமக்‌,நரானார்‌ சிலர்க்கு , * நம்‌ அநுப, வத்துக்கு இட்டுப்‌ 
பிறந்தும்‌ இவனும்‌ இப்பாடு படுவதே ' என்னும்‌ திருவருளாலே அயத்நேந பிறக்கும்‌ . தத்த்வஜ்ஞராயும்‌ 
தான்‌ தவிர்ந்தாலன்றோ , அநாதி,காலம்‌ வாஸநை பண்ணிப்போந்தவிஷயங்களில்‌ நிவ்ருத்திதான்‌ 
பிறக்கும்படி எங்ஙனேயென்கிற மாங்கையிலே அருளிச்செய்கிறார்‌ , [இதுதான்‌ சிலர்க்கு] என்று 
துடங்கி . [சிலர்க்கழகாலே பிறக்கும்‌] என்றது - ஸாக்ஷாத்க்ருதப ,க,வத்தத்த்வரான ப, க்திபார- 


பிறக்கும்‌] என்று ()ப, க,வத்‌,விக்‌,ரஹஸெளந்த ,ர்யஸாக்ஷாத்காரஜந்யா$ஜ்ஞாநஹேதுகத்வ 
(2)ப, க, வத்க்ருபாஜந்யா5ருசிஹேதுகத்வரூபலிங்க ,ங்களாலே [இது தான்‌] என்கிற விஹிதவிஷய- 
நிவ்ருத்திக்கு பே ஈக்‌_யதாபு_த்‌,தி, ஹேதுகஸ்வத ஈராந்வயறிவ்ருத்திரூபத்வம்‌ மூலாபி, ப்ரேதம்‌ என்று 
தோற்றுகையாலே தத. நுகு,ணமாக பூர்வோக்தார்த்த,£க்ஷேபேணோத்த ஈநரூபமான மங்கையை 
அருளிச்செய்கிறார்‌ (“த.ர்மபு,த்‌,த்‌,யா') இத்யாதி, நா. (த.ர்மபு,த்‌,த்‌,யா ப்ரவ்ருத்திக்குப்‌ பரிஹாரம்‌ 
பண்ணுவது) என்றது '[ப்ரபந்நனுக்கு விஹிதவிஷயநிவ்ருத்தி தன்னேற்றம்‌] (வா-1 0 1) என்கிற 
க்‌,ரந்த,த்தாலே அநந்யஸாத , நத்வரூபஸ்வாதி, காரப்‌, ங்க,ப்ரஸங்க,ாபி,ப்ராயத்தாலே த,ர்மபு,த்‌,தி,- 
ஹேதுகஸ்வத_ ஈராந்‌ ந்வயப்ரதிஷேத, ம்‌ பண்ணுவது" என்றபடி. (“பே க்‌, யதாபு.த்‌,த்‌, யா ப்ரவ்ருத்திதான்‌ 
தவிர்ந்தாலன்றோ ?') என்றது “பே ஈக்‌,யதாபு.த்‌,த்‌,யா ப்ரவ்ருத்தி அவர்ஜநீயையாயிருக்கையாலே 
தர்மபு,த்‌,த்‌ யா ப்ரவ்ருத்திபரிஹாரம்‌ வ்யர்த்த, மன்றோ?" என்றபடி. மூலத்திலே [இதுதான்‌] என்கிற 
'இத,ம்‌'மாப்‌ தம்‌ 

(1) விஹிதவிஷயவிரக்திமாத்ரத்தைப்‌ பராமர்யிக்கிறது ; 

(2) த,ர்மபு,த்‌,தி, ஹேதுகஸ்வத ,£ராந்வயநிவ்ருத்திரூபவிமேஷபராமர்மரியன்று ; 

(3) பின்பு, யோக்‌,யதயா பேக்‌,யதாபு,த்‌, தி, ஹேதுகஸ்வத  ஈராந்வயறிவ்ருத்திரூபவியோஷம்‌ 
லபி,க்கிறது என்று கருத்து. 

[சிலர்க்கு] இத்யாதி, வாக்யத்ரயத்திலே (1)அதி,காரித்ரித்வரூபலிங்க,த்தாலும்‌, (2)[இவையுமூற்றத்தைப்‌ 
பற்ற] (வா-1 04) என்று ஸமுச்சயஸஹிதமான (ஊளற்ற)ஹேதுத்வநிர்தே, மத்தாலும்‌; இவ்விடத்திலே 
(வா 4 2ல்‌) பூர்வோக்த அஜ்ஞஜ்ஞாநாதி கப, க்திவிவணாத்மகாதி காரித்ரயபரத்வம்‌ ஸித்‌,தி, க்கிறது. 
அதில்‌ (1) [அழகு], [அருள்‌], [ஆசாரம்‌] என்கிற ஹேதுஸ்வாப _ஈவ்யத்தாலும்‌;: 

(2) முக்‌, யாமுக்‌,யோத்‌ தே, ஸப்ரஸங்க ,த்திலே முக்‌, யோபக்ரமோத்‌, தே மாம்‌ ந்யாய்யமாகையாலும்‌; 
(அ [அஜ்ஞரும்‌, ஜ்ஞாநாதி கரும்‌, ப,க்திபரவமாரும்‌] (வா 4 2) என்கிறவிடத்திலே, “இத,ம்‌ ரருண- 
மஜ்ஞாநாம்‌” இத்யாதி, ஸம்ஹிதாவசநஸ்த_க்ரமாநுரோத , மாகிற அபவாத, மிருந்தாப்போலே இங்கே 
முக்‌,யோபக்ரமோத்‌ ,தே ,மரந்யாயாபவாத , கம்‌ ஒன்றுமில்லாமையாலும்‌; 

(4) [அஜ்ஞரும்‌] இத்யாதி பூர்வோத்‌,தி,ஷ்டர்களிலே சரமோத்‌,தி,ஷ்டர்களுக்கு இப்போது மற்றை- 
யிருவரைப்பற்ற பு,த்‌,தி,ஸாந்நித்‌, யாதிராயமிருக்கையாலும்‌ இங்கே முந்துற [சிலர்க்கு] என்று 
ப,க்திபாரவங்யப்ரபந்நரையும்‌ , நடுவில்‌ [சிலர்க்கு] என்று ஜ்ஞாநாதி ,கப்ரபந்நரையும்‌ , அநந்தரம்‌ 


102. (தவிர்ந்தாலன்றோ) என்றது, ஸ்வபே,க,வாஸனை உள்ளவளவும்‌ பே. க்‌,யதாபு.த்‌,தி., 
தவிராது என்று கருத்தாலே. (102) 


கவா - 102 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 51 
rrr சாய ய யயை வைப வைய யய ய டய அவையை உபய யவை படட ய கையையுடைய படட அனைவ வ ஷி அசைய ய யத சதைவைவையய யய யய சைய ய அ அனையை டப அனைய படட அகவய டட அணை வசன கனை 


ப்ரக்ருதிவாஸனை அநுவர்த்திப்பார்‌ சிலர்க்கு , ' பூர்வாசார்யர்கள்‌ ஸ்வத £ரவிரக்தராயிறே போந்தார்கள்‌ ; எம்பார்‌ 


வனஞ்யப்ரபந்நர்க்கு . ஸகலஜநமோஹநமான தத்‌,விக்‌,ரஹஸெளந்த.ர்யாநுப,வத்தாலே பிறக்கு- 
மென்றபடி; [சிலர்க்கருளாலே பிறக்கும்‌] என்றது - தத்தவயாத_ாத்ம்யத,ர்ரிகளான ஜ்ஞா- 
நாதி, க்யப்ரபந்நர்க்கு , "நம்மையநுப,விக்க இட்டுப்பிறந்த வஸ்து இப்படி அந்யவிஷம- 
ப்ரஉணமாய்‌ அநரத்த,ப்படுவதே" என்று , அந்யவிஷயஸங்க,மறும்படி அவன்பண்ணும்‌ பரம- 
த்ருபையாலே பிறக்குமென்றபடி ; [சிலர்க்காசாரத்தாலே பிறக்கும்‌] என்றது - அளவிலிகளான 
அஜ்ஞாநப்ரபந்நர்க்கு , அவதாரங்களில்‌ *மர்யாதரஈநாம்‌ ௪ லோகஸ்ய கர்த்தா காரயிதா ச ஸ:" 
என்கிறபடியே அதி,காராறுகுரணமாக அவன்‌ ஆசரித்தும்‌ ஆசரிப்பித்தும்‌ போந்தபடிகளையும்‌ , 


[சிலர்க்கு] று அஜ்ளாநப்ரபந்நரையும்‌ சொல்லுகிறது என்னுமபி ப்ராயத்தாலே அழுளிச்‌ 
செய்கிறார்‌ (“ஸாகஷாத்க்ருத””) இத்யாதி, . [அழகு] ப்ரதிஸம்ப ந்தி ,ஸாகாங்குமாகையாலே 
யோக்‌ தயா ப,க வத்‌ விக்‌, ரஹமே ப்ரதிஸம்ப, ந்தி, யாகிறது என்று அத்தைப்‌ பூரித்துக்கொண்டு 
அழகை அருளிச்மெ ய்கிறார்‌ (தத்‌,விக்‌,ரஹ) இத்யாதி, நா. அருளும்‌ அப்படி ஸாகாங்கடிமாகையாலே 
ஸ்பூரதமாக அத்தை அருளிச்செய்கிறார்‌ (அவன்‌ பண்ணும்‌ பரமக்ருபையாலே) என்று. இப்படி 
ஆகாரமும்‌ ப்ரதிஸம்ப ந்தி ஸாகாங்க்ஷமாகையாலும்‌ ப, க,வத்ப்ரதிஸம்ப. ந்தி, கதயா நிர்ணிதங்களான 
செந்து பியகாராண்‌ யங்கனோடொக்க ப்ராயபடி,தமாகையாலும்‌ அதுவும்‌ ப, க, வத்ப்ரதிஸம்ப, ந்தி, ௬ 
மாசை உசிதம்‌ என்னுமபி ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (அவதாரங்களில்‌) இத்யாதி, . 
( ஆகாராந்த'ப்ராய'ஊப்‌ ,த.ம்‌ துலார்த்த கம்‌. ஆகையால்‌ 'ப்ராயபடி ,தம்‌' என்றது "ஸத்‌, ௬ுமாபடி தம்‌" 


என்றபடி. ] 


அகர்மவள்யதே, விஷயங்களா பரவ்யூஹத, ரைகளிலே ஸ்வாச॥ரத்தாலே மிக்ஷிதவ்யலோகங்க- 
ளில்லாமையாலே அவற்றுக்கு இங்குச்‌ சொல்லுகிற ஆசாரப்ரதிஸம்ப ந்தி த்வமில்லாமையாலும்‌ , 
அந்தர்‌ யாமித்வத்திலே நியந்தவ்யனான எாரீரபூ, தசேதநத்‌, வாரக-ஆசாரமன்றி தனித்து ஆசார- 
மில்லாமையாலும்‌, அர்ச்சாத மையில்‌ ஸமாதி, விமோஷத்தாலே முதலிலே ஆசாராந்வய- 
மில்லாமையாலும்‌, இனி, பாரிமேஷ்யாத்‌ த, ரமஸம்ஸ்த ஈபநப்ரவ்ருத்தவிப வமே பரார்த்த, ஈசாரப்ரதி- 
ஸம்ப ந்தி, மாகிறது என்னுமபி,ப்ராயத்தாலே (அவதாரங்களில்‌) என்று விரரிஷ்ய நிர்தே, ஏரித்தரு- 
ளிற்று. (*மர்யாத ஈநாம்‌””) இத்யாதி, . இதம்‌ ஸுந்த, ரகாண்டே , (35 - 11) ஸீதாம்‌ ப்ரதி ஹயுமதோ _- 
வசதம்‌. இங்கே 

(1) (1)“சாதுர்வர்ண்யஸ்ய ரக்ஷிதா” என்று சாதுர்வர்ண்யம்‌ பூர்வப்ரஸ்துதமாகையாலே அந்த 
சாதழ்வர்ண்யத ர்மங்களும்‌, (2)தத. நுப ,ந்தி களான ஆன்ரமத ர்மங்களும்‌, (3)அவதாரப்ரயோஜநபூ தங்‌- 
கனான முமுககத ரமங்களும்‌, (4)விரிஷ்ய ஏதத, வதாரப ,லமான முரணாக. திப்ரதிநியதபரமத , ர்மங்‌- 
களும்‌ அஸங்கோசந்யாயத்தாலே ப,ஹுவசநாந்த(“மர்யாத_॥””) ப்‌, த, வாச்யங்களாகிறது . 

(ட (“லோகஸ்ய””) ஏன்கிற ஷஷ்டீ, தாத.ரத்‌, ய-கர்மத்வ- உப, யாநுக_ தரேடைத்வவாசிநியாகிறது , 
(ப) (“கர்த்தா”) என்கிறவிது ஆசரித்ருவாசி 

(1) (“தநராயிதா”) என்கிறவிது ஆசாரயித்ருவாசி , 

(V) ப்ரத ,0(*ச”')காரம்‌ பூர்வங்லோகோக்தகு ,ணஜாதஸமுச்சா யகம்‌ , 

(V1) த்‌, விதீய(*ச”)காரம்‌ கர்த்ருத்வஸமுச்சாயகம்‌. 

தத ,£ ச லோகள்த, தத்தத,தி,காரிகளுக்காகத்‌ தான்‌ தர்மங்களை ஆசரிக்குமவராய்‌ , அந்தந்த அதி, காரி- 


52 * மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா - 102 


தனியிடங்கண்டிலேன்‌ என்றாரே ; அவர்களாசாரத்தைப்பின்‌ செல்லாவிடில்‌ , அவர்கள்‌ பேற்றுக்கசலாய்‌ , 
அநர்த்த,ப்படோமே * என்னும்படி பண்ணும்‌ ஸிஷ்டாசாரத,ர்றநங்ரவணங்களாலே க்ரமேண பிறக்கும்‌. (102) 


அளவுடையரான பூர்வாசார்யர்கள்‌ ஆசரித்துப்போந்த படிகளையும்‌ , ஙாஸ்த்ரமுக,த்தாலும்‌ 
ஆசார்யோபதே.ராக்ரமத்தாலும்‌ அறிகையாலே , அவ்வாசாரங்களை அநுஸந்தி,க்க அநுஸந்தி,க்கப்‌ 


களைக்கொண்டு அந்தந்த தர்மங்களை ஆசரிப்பிக்குமவராய்‌ இருப்பார்‌ பெருமாள்‌ என்று இதுக்கு 
அர்த்தம்‌. (*லோக")மாப்‌ த,ம்‌ “மஞ்சா: க்ரோறந்தி'” இதிவத்‌, தத்‌-ஸ்த_ பரம்‌. ஜாத்யேகவசதமாய்க்‌ 
கொண்டு ஜநவாசகமாகவுமாம்‌. “மர்மாத.£ த ஈரணாஸீம்நோ:”” என்று ஸீமவாசகமான (“மர்யாத_£””) 
ம்‌ த, ம்‌ ஸீமவத்ப்ரதிநியதத ர்மங்களைக்‌ காட்டுகிறது. ஆகவிறே “(“மர்யாத ஈநாம்‌””) ௫ வர்ணான்ரம- 
மர்யாத ஈநாம்‌”” என்று வ்யாக்‌, யாதாக்கள்‌ வ்யாக்‌,யாநம்‌ பண்ணினார்கள்‌ . ஆகவிந்த (“மர்யாத ,ா”) 
ஸப்‌,த,த்தாலே விரிஷ்ய ஏத்த, வதாரப,லமாரணாக. த்யதி , காரபூ, தவிஹிதவிஷயவிரக்திவிவகைஷ 
ந்யாய்யை. 

ஆகவிறே “ப்‌, ரஹ்மசர்யவ்ரதே ஸ்தி,த:?” (ரா.ஸு.3 5-1 2) என்கிற உத்தரவாக்யத்துக்கு வ்யாக்‌,யாநம்‌ 
பண்ணுகிற பரமதஸ்த,ர்களும்‌ “கிம்‌ ப, ஹுநா ? தே,வீடீபி கேநசித்‌,வ்யாஜேரு த்யக்த்வா அயுத- 
ஸம்வத்ரைம்‌ ப்‌, ரஹ்மசர்யே ஸ்தித,ஸ்ய ப,க,வதோ ப்‌,ரஹ்மசர்யவைப வம்‌ கோ வத்தும்‌ மாக்நோதி 2" 
என்றார்கள்‌ . இத்தைத்‌ திருவுள்ள ம்பற்றி அருளிச்செய்கிறார்‌ (“அதி காராறுகு,ணமாக”) இத்யாதி, . 
(“லோகஸ்ய”) என்கிற ஸாமாத்யநிர்தே , ஈதாத்பர்யம்‌ (“அதி காராறுகு ணமாக”) என்று ஸாமாந்ய- 
நிர்தே ரம்‌. (“ஸ:”) என்கிறவித்தாலே பலிதம்‌ (“அவன்‌”) என்று. (“கர்த்தா”) என்கிறவிதுக்கர்த்தம்‌ 
(“ஆசரித்தும்‌”) என்று. (“காரயிதா””) என்கிறவிதுக்கர்த்த, ம்‌ (“ஆசரிப்பித்தும்‌””) என்று - 
“இங்கேவிஹிதவிஷயவிரக்தியை (“மர்யாத £”)ஸப்‌,த. ஈர்த்த, ஈந்தர்பூ தமாக விவகஷித்தால்‌ “விறஹார 
।,ஹூந்‌ தாந்‌” (ரா.ப.£.7 7-5 2) “அபத்யலாபே £ வைதேஹி” (ரா.உ.4 2-3 2)த்யாதி,களோடு 
விரோத ம்‌ வாராதோ? எண்று மங்கிக்கவேண்டா. காலபே தே.ந ப்ரபந்நாப்ரபந்தாதி, காரஸிக்ஷ- 
ணுர்த்த, மாக விஹிதவிஷயப்ரவ்ருத்தி-அப்ரவ்ருத்திகள்‌ உ.பபந்நங்களிறே. “அல்லது பரிணயாந்தரம்‌ 
பண்ணிக்கொள்ளவிறே யுக்தம்‌? அது செய்தருளாவிட்டது ப்ரபந்நாதி காரமிக்ஷ்ணார்த்த,ம்‌ என்று 
கருத்து. 1. அழகு 2. அருள்‌ 3. ஆசாரங்களுக்கு ப, க, வானே ஏகாந்தத: ப்ரதிஸம்ப, ந்தி, வா 
அபி ப்ரேதமாலை ஸ்பு,.்.ப்ரதிபத்த்மர்த்த , மாக [சிலர்க்கு அழகாலே பிறக்கும்‌; சிலர்க்கு அருளாலே 
பிறக்கும்‌] எண்றாப்போலே அவனை ப்ரதிஸம்ப ந்தி, யாக அருளிச்‌ செய்யாதே ஸாபேக்ஷநிர்தே எம்‌ 
பண்ணினவிதுக்கு ப்ரயோஜநம்‌ ப்ரதிஸம்ப ந்த்‌, யந்தரமும்‌ விவக்ஷிதம்‌ என்கையாலே; “அதில்‌ 1) 
அழகிலும்‌ 2) அருளிலும்‌ ப்ரதிஸம்ப ந்த்‌, யந்தரவிவகைட ஸ்வரஸையல்லாமையாலே ஆசாரத்திலே 
ப்ரதிஸம்‌ ந்த்‌, பந்தரவிவகைஃ பரிமேஷிதையாய்‌ ஸாமர்த்‌ ,யாத்‌ பூர்வாசார்யரூபப்ரதிஸம்ப ந்த்‌, யந்‌- 
தரங்களே விவக்ஷிதங்கள்‌ * என்னுமபி  ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (அளவுடையரான) இத்யாதி, . 
(அளவுடையரான) என்றது ஜ்ஞாநாநுஷ்ட ஈநங்களில்‌ அத்யந்தோத்க்ருஷ்டரான' என்றபடு . யத்‌,வா, 
[இதுதான்‌ சிலர்க்கு அழகாலே] என்கிறவிடத்திலே [இதுதான்‌] என்கிறவித ம்‌ [(இதுதான்‌ 
ஐ்வர்யகாார்க்கும்‌] (வா - 99) என்கிற [இதுதான்‌] ஸப்‌,த,ம்போலே விஹிதநிஷித்‌ த, விஷய- 
நிங்ருத்திரூபையான விஷயவிரக்திஸாமாந்யத்தை பராமர்யிக்கிறது' என்னுமபி, ப்ராயத்தாலே 
பூர்லைத்‌, பூரவோக்தாக்ஷேபேண அவதாரிகை (த ர்மபு,த்‌.த்‌, யா ப்ரவ்ருத்திக்கு) இத்யாதி, . 
(அநாதி, காலம்‌ வாஸநை பண்ணிப்போந்த விஷயங்களில்‌) என்றது 'சிரகாலம்‌ பேரக்யதாபு,த்‌,தி,- 
ஹேதுகப்ரவ்ரத்திவிஷயங்களான விஹிதநிஷித்‌,த, விஷயங்களில்‌” என்றபடி. மிஷ்டம்‌ பூர்வலத்‌. 
இப்போது (1)(அனதாரங்களில்‌) இத்யாதி, வாக்யம்‌ பரத, £ரஸ்பர்மாநிவ்ருத்திரூ! ।நிஷித்‌,த, விஷய- 
நிவ்ருத்த்யாத்மக-ஆசாரப்ரதிபாத, நபரம்‌: (2)(அளவுடையரான ) இத்யாதி வாக்யம்‌ ஸ்வத  ஈரஸ்பர்மா 


வா - 103 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 53 


16 3. இப்படி பி,ந்நஹேதுகவிரக்திப்ரகாரம்‌ [பிறக்கும்படி என்னென்னில்‌] என்று ப்ரங்நம்‌ பண்ணி , 
உத்தரம்‌ அருளிச்செய்கிறார்‌ [அழகு] இத்யாதி.யால்‌ . 

103. பிறக்கும்‌ க்ரமமென்னென்னில்‌; அழகு அஜ்ஞாநத்தை விளைக்கும்‌: அருள்‌ 
அருசியை விளைக்கும்‌; ஆசாரம்‌ அச்சத்தை விளைக்கும்‌. 

வயிரவுருக்கான அவன்‌ வடிவழகு , விஷயாந்தரஸத்‌,ப,ாவப்ரதிபத்த்யப,ாவமாகிற அஜ்ஞாநத்தை 
அவிச்சி,ந்நமாக விளைக்கும்‌; பரது,:கராஸஹிஷ்ணுத்வமான அவனருள்‌ ஹேயத்வதர்‌ ரநமடியாக 
விஷயங்களில்‌ அருசியைக்‌ கொழுந்துவிட விளைக்கும்‌ ; விரிஷ்டஙிஷ்டாசாரஸ்மரணம்‌ விஷயாளக்தி 
அநர்த்த,கரையென்று அச்சத்தை விஷயஸ்பர்ராபீ,ருவாம்படி நிரந்தரம்‌ விளைக்கும்‌. ஸெளந்தடர்யாதி,- 


பிறக்குமென்றபடி . (102) 


1 03 . இவ்வோ ஹேதுக்களால்‌ பிறக்கும்‌ க்ரமத்தை , தஜ்ஜிஜ்ஞாஸுப்ரங்நத்தை அநுவதி.த்துக்‌ 
ொண்டருளிச்செய்கிறார்‌ , [பிறக்கும்‌ க்ரமம்‌] என்றுதுடங்கி . [அழகு அஜ்ஞாநத்தை விளக] 
கையாவது சித்தாபஹாரியாகையாலே , விஷயாந்தரந்தன்னை ஐன்றாகவறியாதபடியாக்குகை , 
[அருள்‌ அருசியை விளைக்‌]கையாவது - விஷயாந்தரங்களைக்காணும்போது அருவருத்துக்‌ காரித்து 
உமிழ்ந்து போம்படி பண்ணுகை . [ஆசாரம்‌ அச்சத்தை விளைக்‌]கையாவது - ருசிசெல்லச்‌ 


நிவ்ருத்திரூபவிஹிதவிஷயறிவ்ருத்த்யாத்மக-ஆசாரப்ரதிபாத ,நபரம்‌; ஆகையால்‌ “ந ராம: பரத,ாராந்‌ 
வை சக்ஷுர்ப்‌ யாமபி பங்யதி” என்று சொல்லப்பட்ட பரத ஈரஸ்பர்றநிவ்ருத்திரூப-ஆசாரம்‌ 
(“மர்யாத ஈநாஞ்ச”) என்கிறவிடத்திலே விவக்ஷிதம்‌ என்று இங்ஙனே க்லேஸமின்றிக்கே யோஜிக்கவு- 
மாம்‌; இதுவே ஸ்வரஸம்‌. இப்படியானாலே (வாஸநை பண்ணிப்போந்த விஷயங்களில்‌) என்று 
ஸாமாந்யநிர்தே, மம்‌ ஸ்ப,லமாம்‌; இல்லையாகில்‌ வாஸநைபண்ணிப்போந்த விஹிதவிஷயங்களில்‌ 
என்றிறே நிர்தே, மிக்கவடூப்பது என்று கண்டுகொள்வது. 


'ப,க,வத;ாசாரத்தை மாஸ்த்ரமுக_த்தாலும்‌ பூர்வாசார்யாசாரத்தை ஆசார்யோபதே ஸாதிக்ரமத்தாலும்‌ 
அறிகையாலே' என்று விப ஜித்துக்‌ கொள்வது. (ஆதி, )ாப்‌,த,த்தாலே தத்ப்ரப  ஈவயாத ,ாத்ம்ய- 
ப்ரதிபாத ,நப்ரவ்ருத்தங்களான க்‌,ரந்த,ங்கள்‌ ஸங்க்‌ ,ராஹ்யங்கள்‌ . (102) 


103. உத்தரக்‌ ரந்த,வதாரிகை (இவ்வோ ஹேதுக்களால்‌) இத்யாதி, . மூலவ்யாக்‌, யாநங்களிலே 
[க்ரம]மாப்‌,த,ம்‌ ப்ரகாரபரம்‌. அதாவது, 

1. ஸெளந்த,ர்யாதி கள்‌ அத்‌, வாரகஹேதுக்களோ ஸத்‌, வாரகஹேதுக்களோ ? 

2. ஸத்‌,வாரகஹேதுக்களாகில்‌ த்‌, வாரமேது ? 

என்கிற ஜிஜ்ஞாஸாமூலகப்ரஸ்நம்‌ இங்கே விவக்ஷிதம்‌ என்றபடி. 

"அஜ்ஞாநாருசிகள்‌ ஸவிஷயங்களாகையாலே விஷயாகாங்க்ஷாயாம்‌ ஸாமர்த்‌,யாத்‌, ப்ரகரணாச்ச 
விஷயாந்தரங்களே விஷயங்களாகிறது” என்னுமபி ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (சித்தா- 
பஹாரியாகையாலே விஷயாந்தரந்தன்னை) இத்யாதி,. “ரூபெளாத,ார்யகு,ண: பும்ஸாம்‌ 
த்‌ ருஷ்டிசித்தாபஹாரிணம்‌”” என்கிறது இங்கே விவகதிதம்‌. [அஜ்ஞாநம்‌] இங்கே ஜ்ஞாநாநுதயம்‌. 
(அருவருக்கை) ௪ ஜுகு,ப்ஸிக்கை. “மூலத்திலே [சிலர்க்கு ஆசாரத்தாலே] [ஆசாரம்‌ அச்சத்தை] 
என்கிற [ஆசார]பப்‌ ,த,ங்கள்‌ அநுஸந்தீ, யமாந-ஆசாரபரங்கள்‌. ஆகையால்‌, ப ப, பஜநகத்வம்‌ உபபந்நம்‌' 


௪ 


54 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா- 103 


ஹேதுகவிரக்திவியோஷங்கள்‌ விஷயத_ர்றநாப_£வம்‌ நிமித்தமாகவும்‌ , த,ர்றநத்தில்‌ ஹேயதாப்ரகாமம்‌ 
நிமித்தமாகவும்‌ , தத்ஸந்நிதி ,யில்‌ பிறக்கும்‌ விகாரத_ர்ராநபீ,திநிமித்தமாகவும்‌ உண்டாகின்றன . (103) 


1 04 . விரக்தியை வகையிட்டுச்சொல்லுகிறது ஒன்றிலே ஒன்றுக்கு ஊற்றமாகையாலே என்கிறார்‌ . 
104. இவையும்‌ ஊற்றத்தைப்பற்றச்‌ சொல்லுகிறது . 

அழகுக்கு விஷயாஜ்ஞாநத்தைப்‌ பிறப்பிக்கையிலும்‌ , அருளுக்கு அதில்‌ அருசியை விளைக்கையிலும்‌ , 
ஆசாரத்துக்கு அச்சத்தை விளைக்கையிலும்‌ ஊற்றமென்கிற இவ்வூற்றத்தைப்பற்ற விரக்திவ்யக்திபே,த_ம்‌ 


செய்தே , அவர்கள்‌ ஆசரித்தபடி செய்யாதபோது நமக்கநர்த்த,மே ப_லிக்குமென்று , விஷய- 
ஸ்பர்மாத்திலிழிய நடுங்கும்படி பண்ணுகை . ஆகையால்‌ இக்க்ரமத்திலே பிறக்குமென்று கருத்து .(103) 


1 04 . இந்த த்ரிவித, ப்ரபந்நர்க்கும்‌ ஸெளந்த_ர்யாதி_த்ரயத்தில்‌ ஒரொன்றே விரக்திஹேதுவாகச்‌ 
சொல்லுகிறதுக்கு நித,ாநத்தை அருளிச்செய்கிறார்‌ , [இவையுமூற்றத்தைப்பற்றச்சொல்லுகிறது] 
என்று. அதாவது - [அஜ்ஞாநத்தாலே ப்ரபந்நர்‌] இத்யாதி,யால்‌ - இவர்களுக்குச்சொன்ன 
ப்ரபத்திஹேதுக்களானவை ஒரொன்றினூற்றத்தைப்பற்றச்சொன்னாப்போலே , [அழகாலே 
பிறக்கும்‌] என்று துடங்கிச்‌ சொன்ன விரக்திஹேதுக்களான இவையும்‌, ஒரொன்றின்‌ 
ஊற்றத்தைப்பற்றச்‌ சொல்லுகிறதென்கை . இத்தால்‌ - ப,க்திபாரவங்யப்ரபந்நர்க்கு , அருசிக்கடி- 
யான கருபையும்‌ அச்சத்துக்‌ கடியான ஆசாராநுஸந்த ஈநமுமுண்டாயிருக்கச்செய்தே , பகவத்‌,- 
விக்‌, ரஹவைலக்ஷண்யத்தை ஸாக்ஷாத்கரித்து அநுப,விக்குமவர்களாகையாலே வடிவழகிலே 


என்னுமபி ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (அவர்களாசரித்தபடி ) இத்யாதி, . பாவ்யநர்த்த ா- 
ாங்கநம்‌ ப, யமாகையாலே அருளிச்செய்கிறார்‌ (அநர்த்த,மே) இத்யாதி, ,| “ப்ரியவிஸ்லேஷாப்ரியா- 
௪ ம்நஹேதுத ர்மாநநிமித்தம்‌ து,:க,ம்‌" (கீ, .ப £.2-5 6 | . அநர்த்த,ம்‌ உ. பாயோபேயாதி காரஹாநி. 
"a. இப்படி அஜ்ஞாநாதி_கள்‌ த்‌, வாரங்கள்‌; 

2. தத்‌,த்‌,வாரா ஸெளந்த,ர்யாதி,கள்‌ ஹேதுக்கள்‌” 

என்னுமபி, ப்ராயத்தாலே தாத்பர்யத்தை த,ர்மிப்பிக்கிறார்‌ (ஆகையால்‌) இத்யாதி நா. இங்கே 

1. ௬ுசிஜநநஸம்ப ஈவநாக. ந்த ரஸஹமாகையாலே, அஜ்ஞாநம்‌ முக்‌,யம்‌; 

2. தத்ஸஹுவிஷயத ,ர்ராநஸம்வலிதமாகையாலே அருசி மத்‌, யமை; 

2. விஷயத ,ரமரூ-தஜ்ஜந்யருசி-ஏதது , ப, யஸம்வலிதமாகையாலே அச்சம்‌ த்ருதீயகோடிநிவிஷ்டம்‌ 
என்றுகண்டுகொள்வது . (103 


104." ஸெளந்த,ர்யாதி,கள்‌ ஸமுச்சயேந விஷயாந்தரறிவ்ருத்திஜநகத்வயோக்‌ , யங்களாயிருக்க 
வ்யவஸ்தி, தவிகல்பேந விரக்திஹேதுத்வகத ,நத்திலே நிப ந்த, நம்‌ என்‌?” என்கிற ராங்கையிலே 
உத்தரக்‌,ரந்த,ம்‌" என்னுமபி  ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (இந்த த்ரிவித ,) இத்யாதி, . [இவையும்‌ 
ஊற்றத்தை] என்கிற 'ச'ஸப்‌, த. ஈர்த்த, ம்‌ (அஜ்ஞாநத்தாலே) இத்யாதி, . த,ார்ஷ்டாந்திகம்‌ ([அழகாலே 
பிறக்கும்‌] என்று துடங்கிச்சொன்ன) இத்யாதி, . [ஊற்றம்‌] - பூ, யஸ்த்வம்‌. இவ்விடத்திலே 
“த்ர்யாத்மகத்வாத்து பூ, யஸ்த்வாத்‌”” (ஸா.மீ.3-1-1 )என்கிற ஸூத்ரோக்தந்யாயம்‌ அபி, ஸம்ஹிதம்‌. 
[ஊ_ற்றத்தை] விவரிக்கிறார்‌ (இத்தால்‌) இத்யாதி நா. "மயர்வறமதிநலம்‌ அருளப்பெறுகையாலே 
அருளும்‌ பூர்வாசாராநுஸந்த ஈநமும்‌ உண்டு" என்னுமபி ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (அருசிக்கு 
அடியான) இத்யாதி... (ஸாக்ஷாத்கரித்து) என்றது விமாத, தமமாநஸஸாக்ஷ£ாத்காரவிஷயமாக்கி 


வா- 105 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 55 
த டப ல அ அ டத தவல கத்‌ டட பட்ட பங பட இட அடப்‌ அட ட்‌ பல 


சொல்லுகிறது . அழகும்‌, ஆசாரமும்‌ - அருசியையும்‌ , அருள்‌ - அச்சத்தையும்‌ விளைக்கவற்றாகிலும்‌ , 
ஸ்வஸ்வாநுரூபமான ஒவ்வொன்றிலே ஊன்றி நிற்கும்‌ ; அழகு இதரவிஷயங்களைக்‌ காரித்துமியும்படி அருசியை 
விளைக்குமதாகிலும்‌ விஷயாஜ்ஞாநத்தையே விளைக்கையே தனக்கு நிலைநின்ற வேஷமாய்‌ , ஆசாரம்‌ மிஷ்டர்‌ 
கடைகணிசியாத ஹேயமென்று அருசியை விளைக்கவற்றாகிலுத்‌ தத்‌,க,ர்ஹிதஸ்பர்றாபீ தியை விளைக்கையே 
தனக்கு நிலைநின்ற வேஷமாய்‌, அருள்‌ விஷயஸ்பர்மாம்‌ ப்ராப்யவிரோத,ம்‌ என்னும்‌ அச்சத்தை 
விளைக்கவற்றாகிலும்‌ து, :க,ாவஹவிஷயதே.ாஷத்தை த,ர்றிப்பிக்கையே தனக்கு நிலைநின்ற வேஷமாய்‌ , 
இப்படி ஒன்றிலே ஒன்றுக்கு ஊற்றமாயிருக்கும்‌ என்றபடி . (104) 


1 05 . ஈத்‌.ருளவிரக்திகளின்‌ முக்‌,யாமுக்‌,யமோத_நம்‌ பண்ணுகிறார்‌ , [அருசி] இத்யாதி,யால்‌ . 

105. ௮ருசி பிறக்கும்‌ போதைக்கு தே,ாஷதர்மரும்‌ அபேச்ஷிதமாயிருக்கும்‌. 

அழகடியான அஜ்ஞாநவிரக்திஹேதுவை ஒழிந்தால்‌ அருளடியான அருசியன்றோ விரக்திப்ரத_£நஹேதுவென்ன , 
அவ்விஷயங்களில்‌ விரக்திஹேதுவான அருசி பிறக்கும்போதைக்கு , தேராஷத_ர்நம்‌ பண்ணினாலல்லது 
எப்போதும்‌ நெஞ்சுபற்றிக்‌ கிடக்கையால்‌ விஷயாந்தரங்களை அறியாதபடிபண்ணும்‌ அவ்வழகே 
அவர்கள்பக்கலுறைத்திருக்கும்‌ ; ஜ்ஞாநாதி,க்யப்ரபந்நர்க்கு , அஜ்ஞாநஹேதுவான விக்‌,ரஹ- 
ஸெளந்த,ர்யத்தை அர்ச்சாவதாரத்திலே கண்டநுப,விக்கையும்‌ ப ,யஹேதுவான ப்ராக்தந- 
ரரிஷ்டாசாராநுஸந்த £ஈநமும்‌ உண்டாயிருக்கச்‌ செய்தே, அவன்‌ தன்‌ க்ருபையை முழுமடை 
செய்தெடுத்த விஷயங்களாகையாலே அருசிக்கடியான க்ருபை அவர்கள்பக்கல்‌ உறைத்திருக்கும்‌ ; 
அஜ்ஞாநப்ரபந்நர்க்கு , அர்ச்சாவதாரத்திலே காத_ஈசித்கமாக விக்‌, ரஹஸெளந்த,ர்யாநுப_,வழும்‌ 
அருசிஹேதுவான க்ருபையும்‌ ஒரு மர்யாதை, உண்டாயிருக்கச்செய்தே , பூர்வர்களாசாரங்களையே 
பலகாலம்‌ அநுஸந்தி,த்துக்கொண்டூ போருகையாலே ப,யஹேதுவான அவ்வாசாரங்கள்‌ 
அவர்கள்நெஞ்சிலே ஊன்றியிருக்கும்‌ . இவ்வூற்றத்தைப்பற்ற ஒரொன்றே விரக்திஹேதுவாகச்‌ 
சொல்லுகிறதென்றதாய்த்து . (104) 


1 0 5 . விஷயவைலக்ஷண்யாதிரயத்தாலே விஷயாந்தராஜ்ஞாநம்‌ விளையவும்‌ கூடும்‌. ஆப்தரான 
ரரிஷ்டர்களுடைய ஆசாராநுஸந்த ஈநத்தாலே அவிஹிதவிஹிதவிஷயஸ்பர்ாத்திலச்சம்‌ விளையவும்‌ 
கூடும்‌ . அநாதி, காலமாசைப்பட்டூ மேல்விழுந்துபோந்த விஷயங்களிலே அருசி பிறக்கை ௮௧, டித- 


என்றபடி. (ஜ்ளாநாதி,க்ய) இத்யாதி, . இங்கே (அர்ச்சாவதாரத்திலே) என்று விமேஷிக்கையாலே 
- ப க்திபாரவஸ்யப்ரபந்நர்க்கு பரத்வாதி, ஸர்வவிக்‌ ,ரஹாநுப வமுண்டு என்று ஸூசிதம்‌. (முழுமடை 
செய்து) என்றது - க்ருத்ஸ்நபரிவாஹமாக்கி என்றபடி. (அஜ்ஞாந) இத்யாதி, . இங்கே “(காத ,ாசித்க- 
மாக) என்று விமேஷிக்கையாலே (ஜ்ஞாநாதி க்யப்ரபந்நர்க்கு) அர்ச்சாவிக்‌,ரஹஸெளந்த ர்யாநு- 
ப, வம்‌ நிரந்தரமுண்டு” என்று ஸூசிதம்‌. (ஒரு மர்யாதை,) என்றது அல்பமாய்‌ என்றபடி. (104) 


105. அஜ்ஞாந-அருசி-ப, யங்களிலே அருசிக்கு விரிஷ்ய அபேக்ஷிதாம்மகத , நத்துக்கு நியாமகத்தை 
அருளிச்செய்யாநின்றுகொண்டு , மேலுக்கு அவதாரிகை (விஷயவைலக்ஷண்ய) இத்யாதி, . “யத்‌, - 
விஸ்மயஸ்திமிதமஸ்தமிதாந்யப, ஈவம்‌'” (மாலதீமாத, வே 1-2 2)என்று விஷயாந்தரங்களுக்கு அஸ்தமி- 
தாந்யப ஈவத்வம்‌ கண்டால்‌, உத்துங்க, விஷயத்துக்கு அது கிம்புநரந்யாயஸித்‌_ த, மிறே என்று கருத்து. 
(அவிஹிதவிஷயஸ்பர்மாம்‌) - பரத ஈரஸ்பர்மாம்‌. (விஹிதவிஷயஸ்பர்மாம்‌) - ஸ்வத_ ஈரஸ்பர்மம்‌. 
(அருசி) யாவது - ௬சிவிபர்தமான த்‌,வேஷம்‌. (௮௧, டிதம்‌) என்றது தே £ஈஷத  ர்ராநாதி_ வக்ஷ்யமாண- 


35 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா- 105 
ccc கைக கணண கைக கைகைகைகைள களுக்‌. 
அத) பிறக்கக்கூடாமையாலே , தேராஷதர்ராநம்‌ அவங்யம்‌ அபேக்ஷிதமாயிருக்கும்‌ . (105) . 
106. அது ப்ரத,ாநஹேதுவன்று . 

இஹலோகவிஷயங்களிலே வரும்‌ தே,ாஷம்‌ காணில்‌ பரலோகவிஷயங்களில்‌ அது காணவிரகற்று , அங்கே 


ரசி மண்டும்படியாய்‌ , வருந்தி பாஞ்சபெ,ளதிகத்வாதி,தேரஈஷகல்பனை பண்ணி விரக்தி பிறக்கவேண்டும்‌ 
அருமை உண்டிறே ; ஆகையால்‌ விஷயங்களில்‌ அருசிபிறக்கை விரக்திக்கு ப்ரத,ாநஹேதுவன்று. (106) 


107. அப்ராப்ததையே ப்ரத ஈநஹேது . 


மிறே ; அப்படிப்பட்ட அருசிதான்‌ அவனருளாலே பிறக்கும்‌ போதைக்கு அபேச்ஷிதாம்ராத்தை 
அருளிச்செய்கிறார்‌ , [அருசி] என்று துடங்கி . [தே,ாஷதர்‌ மந]மாவது - பே க்‌_யதாபு_த்‌_த்‌,யா 
பரிஷ்வங்கி ,க்கிற யோஷித்‌_தே_,ஹம்‌ “மாம்ஸாஸ்ருக்பூயவிண்மூத்ரஸ்நாயுமஜ்ஜாஸ்த்தி_” 
ஸமுத;ாயமாய்‌ சர்மாவநத்‌_,த,மாய்‌ து.ர்க,ந்தி, யாயிருக்கும்படியையும்‌ , பே,ாக.ந்தான்‌ அல்பமாய்‌ 
அஸ்தி_ரமாய்‌ து, :க_மிற்ரமாய்‌ அநர்த்த,ாவஹமாயிருக்கும்படியையும்‌ , ப்ரத்யக்ஷாதி,ப்ரமாணங்க- 
ளாலே த.ர்பரிக்கை . (105) 


1 06 . ஆனால்‌ அதுவோ பின்னை அர ஹேதுவென்ன அருளிச்செய்கிறார்‌ , [அது] இத்யாதி. யால்‌. 
[ப்ரத "நஹேதுவன்று] என்றது - அது புமொருஜேது , முக்‌,யஹேதுவன்றென்றபடி . (106) 


ஹேதுக்கள்‌ இல்லாவிடில்‌ பிறவாது என்றபடி. "மூலத்திலே [தே,ாஷத,ர்ரரும்‌] என்கிறவிது 
ப்ரதிஸம்ப ந்தி, ஸாகாங்க்ஷமாகையாலே, விஷயாந்தரதத்‌, பே £க,ங்களே ப்ரகரணாத்‌ ப்ரதிஸம்பந்தி - 
களாம்‌” என்னுமபி ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (பே ஈக்‌,யதாபு,த்‌,த்‌. யா) இத்யாதி, - 
(பரிஷ்வங்கி ,க்கிற)-என்றது ஆலிங்கி க்கப்படூகிற என்றபடி. “ருள்யஸ்ய ரோஹித்‌ புருஷஸ்ய 
யோஷித்‌” (ப.வி.2-3-1) என்கிறபடியே புருஷபே ஈக்‌,யத்வவ்யஞ்ஜநார்த்த ம்‌ (யோஷித்‌,தே ஹம்‌) 
என்றது. (“ஸ்நாயு?*) = சிறுநரம்பு. (“மஜ்ஜா””) = வைரம்‌. இவ்விடத்திலே “மாம்ஸா-அஸ்ருக்‌- 
பூய-விண்‌-முத்ர-ஸ்நாயு-மஜ்ஜா-அஸ்தி_ ஸங்குலே” (வி.பு.1-17-63) என்கிறவிது விவக்ஷிதம்‌. 
(து,ர்க,ந்தி, யாய்‌) என்றது - ஹேயக_ந்தயுக்தமாய்‌ என்றபடி. (அநர்த்த ரவஹமாய்‌) என்றது - 
ஸம்ஸாரநரகஹேதுவாய்‌ என்றபடி. (ப்ரத்யக்ஷாதி,) இதி. (ஆதி, )ஸப்‌,த.த்தாலே அநுமாநாக , மங்களை 
ஸங்க்‌ , ரஹிக்கிறது - (105) 


106. "அபேசுதிதத்வம்‌ , ப்ரத, £நாப்ரத ஈநஹேதுஸாத ஈரணமாகையாலே அந்யதரநிர்த ஈரணார்த்த ம்‌ 
உத்தரக்‌,ரந்த,ம்‌' என்னுமபி ப்ராயத்தாலே உத்தரக்‌, ரந்த, ரவதாரிகை (ஆனால்‌ அதுவோ பின்னை) 
இத்யாதி, . (ஹேது) என்றது - ப்ரத ஈநஹேது என்றபடி. ([அது] இத்யாதி, யால்‌) இதி. (அதுவுமொரு 
ஹேது) என்றது - அந்யாத்‌ நாருச்யுத்பத்தியில்‌ உத்தம்ப கம்‌ என்றபடி. (முக்‌, யஹேது) என்றது 
அவ்யபி, சரிதஹேது என்றபடி. (106) 


107. (ப,க,வத்‌) இத்யாதி, . ப,க,வதி ஏகஸ்மிந்‌ பே £க. : யஸ்ய தத்‌ ததே_ாக்தம்‌. இது ப ஈவப்ரத, £ந- 
க கங்க மட க வட ணவ அ அன மட ரில்‌ க க்கள்‌ 


106. (அதுவும்‌ ஒரு ஹேது) என்றது. அருளுக்கு த்‌,வாரபூ,தமாய்க்கொண்டு (அதுவும்‌ ஒரு 
ஹேது) என்றபடி. (106) 


வா - 107 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 57 


ஆகில்‌ , ப்ராத ஈநஹேதுவாவதேதென்ன , விஷயாஸக்தி , ஸ்வரூபநாறாகையாகையாலும்‌ , ப்ராப்திப்ரதி- 
ப,ந்த,கையாகையாலும்‌ , ரிஷ்டக,ர்ஹிதையாகையாலும்‌ நமக்கு அப்ராப்தையென்றே அத்தை விடுகையே 
விரக்திக்கு ப்ரத, ஈநஹேது என்கிறார்‌ . தே,ாஷஜ்ஞாநமின்றியும்‌ அப்ராப்தமென்றே விடுமிடங்களில்‌ விரக்தி 
உண்டாயும்‌ , அது உண்டாயும்‌ அப்ராப்தமென்று விடாவிடங்களில்‌ விரக்தி உண்டாகாமலும்‌ போருகிறதிறே .(107) 
ல்‌ ட வ ன ன படட பு 
107. ஆனால்‌ ப்ரத ஈநஹேதுதான்‌ ஏதென்ன, [அப்ராப்ததையே ப்ரத ஈநஹேது] என்கிறார்‌ . 
[அப்ராப்ததை]யாவது - ப்‌,க,வதே,கபே கமான ஸ்வரூபத்துக்குச்‌ சேராததாயிருக்கை , இத்தால்‌ 
- அருள்‌ அருசியை விளைக்குமிடத்தில்‌ தேரஷத_ர்ாநாதி,களைப்‌ பண்ணுவித்து விளைப்பிக்கை- 
யால்‌) தேராஷதடர் ாநமும்‌ , அப்ராப்தித,ர்ரநமும்‌ அருசிக்கு கெடளணமுக்‌,யஹேதுக்களா- 
யிருக்கும்‌ என்றதாய்த்து . (107) 
யு 
நிர்தே மமாய்‌ ப,க,வதே,கபே £க த்வமாகிற என்றபடி . 

அதாவது :- ஸ்வஸ்மிந்‌ ப,க,வத்‌,பேக்‌,யத்வஹேது - ப, க, வத்கர்மகபே ஈத்த்ருத்வம்‌. இது 
ஸாவத ஈரணமாகையாலே,, ஸ்வமுக்‌, யபே ஈக்த்ரு-ப, ௧, வத, த்யந்தாபி, மதாந்யஸ்வீயபே ஈக, ஈந்தரக- .. 
ஜாதீயதவம்‌ (ப,க, வதே,கபே £க.த்வம்‌) என்று பலிதம்‌. இதுக்கு விஷயாந்தரம்‌ சேராததாயிருக்கை- . 
யாவது ஏதத்‌,க, டகப ௧, வத, த்யந்தாபி மதிக்கு விக ஈதகமாயிருக்கை. “காரணாபேக்ஷிதத்வம்‌ (1) 
ஸஹகாரிகளுக்கும்‌, (2) வ்யாபாரத்துக்கும்‌ | “தஜ்ஜந்யத்வே ஸதி தஜ்ஜந்யஜநகத்வ'ரூபம்‌ வ்யாபாரத்வம்‌ 
- நீயா.பே£.] பொதுவாகையாலே (1) (இங்கு அபேச்ஷிதமாகச்சொன்ன தே ஈஷத.ர்மாநம்‌ [அருளுக்கு] 
ஸஹகாரியோ வ்யாபாரமோ என்கிற மாங்கையையும்‌, (2) ப்ரத ஈநஹேதுவாகச்சொன்ன அப்ராப்தி- 
த,ரராநமும்‌ அருளுக்கு ஸஹகாரியோ , வ்யாபாரமோ” என்கிற மாங்கையையும்‌ பரிஹரித்துக்கொண்டு 
இவற்றினுடைய ப்ரத ஈநாப்ரத நஹேதுத்வங்களை ஸ்பு, டீகரிக்கிறார்‌ (இத்தால்‌) இத்யாதி_ நா. 
(தே. £ஈஷத ர்றநாதி,களை) என்கிற (ஆதி, ராப்‌ த,த்தாலே அப்ராப்தித,ர்மாநம்‌ ஸங்க்‌,ருஹீதம்‌. 
(பண்ணுவித்து) என்கையாலே இவையிரண்டும்‌ அருளுக்கு வ்யாபாரங்கள்‌' என்று ஸூசிதம்‌. 
(அப்ராப்தி த.ர்ரருமும்‌) என்றது நிருக்தப ௧, வதே, கபே ஈக, த்வரூபஸ்வரூபத்துக்குச்‌ சேராது என்று 
த,ர்யிக்கை என்றபடி. (கெ,ளண) இத்யாதி. . இத்தால்‌ "அப்ரத பிந்ஹேதுத்வம்‌ கெ_ளணஹேதுத்வம்‌, 
ப்ரத ஈநஹேதுத்வம்‌ முக்‌, யஹேதுத்வம்‌" என்று ஸூசிதம்‌. 


(1) (கெ,ளணஹேதுத்வ)மாவது :- கெ ளண்யாவ்ருத்த்யா ஹேதுபத பே த்‌, யத்வம்‌. இத்தால்‌ 
ஹேதுஸத்‌ ,ருமாத்வம்‌ லபி க்கையாலே ஹேதுபி,ந்நத்வம்‌ லப்‌ தம்‌. ஹேதுஸத்‌ ௬த்வமும்‌ யத,ா- 
கத,ஞ்சிது,பயோகி,த்வமாத்ரத்தாலே விவக்ஷிதம்‌. ஆக, அருச்யுத்பத்தியிலே தே,ாஷத,ர்மநம்‌ 
(கெ,ளணஹேது)வாயிருக்கையாவது, (தத்த்வவித்து)க்களுடைய அருச்யுத்பத்தியைக்குறித்து 
க்வசித்‌,வ்யபி,சாரியாய்‌ அப்ராப்தித ,ர்றநாதீ , நையான அவர்களுடைய அருச்யுத்பத்தியிலே 
உத்தம்ப கமாயிருக்கை. 

(11) (முக்‌, யஹேதுத்வ)மாவது :- அபி,த ஈவ்ருத்த்யா ஹேதுபத,வாச்யத்வம்‌. அருச்யுத்பத்தியிலே 
அப்ராப்தித, ரரரம்‌ முக்‌, யஹேதுவாயிருக்கையாவது (தத்த்வவித்து)க்களுடைய அருச்யுத்பத்தியைக்‌- 
குறித்து அவ்யபி, சரிதஹேதுவாயிருக்கை. "குணப்‌, ரமமூலிகையான அதத்த்வவித்‌_ ருசியை {மாற்று- 
கையைரக்குறித்து அப்ராப்தித ர்மாரும்‌ வ்யபி,சாரிஹேதுவாகையாலே துல்யத்வம்‌ வரும்‌. அது 
வாராமைக்காக (தத்த்வவித்து)க்களுடைய என்றது” என்று கண்டுகொள்வது. (107) 


1௦7. (தோரஷத.ர்மாநாதி,களை) என்கிற (ஆதி )ப்‌,த,த்தாலே அப்ராப்ததாஜ்ஞாநம்‌ விவக்ஷிதம்‌. 


58 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா- 108 
ட டப அ ட்டி ப ப ப ப்ப ப்ட்‌... 


108. ப,க,வத்‌,விஷயத்திலிழிகிறதும்‌ கு,ணங்கண்டன்று; ஸ்வரூபப்ராப்தமென்று . 
1 0 8 . இப்படி விஷயாந்தரங்களை தே,ாஷங்கண்டன்றியே அப்ராப்தமென்று விடுமாப்போலே , உபாதே_,யமான 
கு,ணபூர்ணப,க,வத்‌,விஷயத்திலிழிகிறதும்‌ தத்கல்யாணகு,ணங்கண்டன்று , ததடப்ருத,க்ஸித்‌,த,மான 
ஸ்வரூபத்துக்கு ஸ்வத: ப்ராப்தமென்று . (108) 


109. இப்படிக்‌ கொள்ளாதபோது, கு,ணஹீநமென்று நினைத்த த,மையில்‌ 
ப,க,வத்‌,விஷயப்ரவ்ருத்தியும்‌, தே £ரஷாநுஸந்த,ஈநத,லையில்‌ ஸம்ஸாரத்தில்‌ 
ப்ரவ்ருத்தியும்‌ கூடாது. 

109. இதரவிஷய-ப,க,வத்‌,விஷயங்கள்‌ அப்ராப்தி-ப்ராப்தியடியாக த்யாஜ்யோபாதே,யங்களென்று 
கொள்ளாதே , தே.ரஷகு,ணங்களடியாக த்யாஜ்யோபாதே,யங்களென்று கொள்ளும்போது , ஆற்றாமையடியாக 
10 8. “மாற்பால்‌ மனஞ்சுழிப்ப” இத்யாதி,ப்படியே ப்ராவண்யவிஷயமாகச்சொன்ன பகவத்‌, 
விஷயத்தில்‌ கு,ணங்கண்டு இழிகிறவோபாதி , இதுவும்‌ தே,ாஷங்கண்டே விடுகிறதானாலோ 
என்ன , [ப,க,வத்‌,விஷயத்தில்‌ இழிகிறதும்‌ கு,ணங்கண்டு அன்று] என்கிறார்‌ . ஆகில்‌ எத்தாலே 
என்ன, [ஸ்வரூபப்ராப்தமென்று] என்கிறார்‌. அதாவது - ப,க,வத்‌,விஷயத்தைப்பற்றுகிறது 
அத்தலையில்‌ கல்யாணகு,ணங்களடியாகவன்று , இவ்வாத்மாவுக்கு வகுத்தவிஷயமென்னுமத்தாலே 


என்கை, (108) 


109. கீழ்‌ தாம்‌ அருளிச்செய்தபடியே அர்த்தத்தை அங்கீ,கரியாத்போதைக்கு விரோத,ம்‌ 
காட்டுகிறார்‌ , [இப்படி] என்று துடங்கி . [இப்படிக்கொள்ளாதபோது] என்றது - இதரவிஷயங்களில்‌ 
அருசிக்கு ஹேது அப்ராப்ததை , ப,க,வத்‌,விஷயத்தில்‌ ருசிக்கு ஹேது ப்ராப்ததை என்று 


108. “மூலத்திலே விஷயாந்தராருசிஹேதுவிமேஷப்ரதிபாத, நபரஸந்தர்ப , மத்‌, யத்திலே ப,க,வத்‌,- 
விஷயருசிஹேதுவிஷேஷப்ரதிபாத நமநுசிதம்‌” என்னும்‌ மரங்கையிலே பரமப்ரக்ருதப க, வத்‌ ருசிக்கு 
கு,ணத_ர்நஹேதுகத்வமுண்டாகையாலே அத்தை த்‌ ௬ுஷ்டாந்தீகரித்துக்கொண்டு பூர்வபக்ஷி 
விஷயாந்தராருசிக்கு தே ாஷத,ர்மருஹேதுகத்வம்‌ கூடும்‌ என்று ப்ரத்யவஸ்த,ாநம்‌ பண்ண- 
வடுக்குமாகையாலே அப்படி ப்ரத்யவஸ்த ஈநம்‌ பண்ணுமவனைக்‌ குறித்து த்‌,ருஷ்டாந்தாஸித்‌,தி,- 
ப்ரத,ரமாநாபி ப்ராயத்தாலே (ப , க, வத்‌, விஷயத்திலிழிகிறதும்‌) இத்யாதி, க்‌ ரந்த, ப்ரவ்ருத்தியாகையாலே 
இது அநுசிதமன்று என்று பரிஹாரத்தை உட்கொண்டு அவதாரிகை (“மாற்பால்‌””) இத்யாதி, . 
[ப, கவத்‌, விஷயத்திலிழிகிறதும்‌] என்கிற 'ச'காரத்தாலே த,ார்ஷ்டாந்திகமான விஷயாந்தராருசியை 
ஸமுச்சயிக்கிறது என்று கருத்து. [“ஸ்வரூபப்ராப்தம்‌” என்று] என்கிறவித்தோடே அநுஷக்தமான 
[ப,க,வத்‌ ,விஷயத்திலிழிகிறதும்‌] என்கிறவிதுக்கு அந்வயம்‌. (என்று) என்கிறவிது 'இதி' 
ராப்‌, த£ர்த்த, மாகையாலே “இதி ௪ ஹேதுப்ரகரண ” இத்யாதி, கோரத்தாலே ஹேத்வர்த்த,கம்‌ என்னு- 
மபி ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (ப,க, வத்‌, விஷயத்தைப்பற்றுகிறதும்‌) இத்யாதி, . (108) 


109. விபக்ஷே பத ப்ரத, ர்ரநம்‌ உத்தரக்‌,ரந்த,ம்‌ என்னுமபி ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ 
(கீழ்‌) இத்யாதி, . (விரோத ,ம்‌) என்றது ப, க,வத்ததி, தரவிஷயருச்யருசிகளைக்குறித்து கு, ணதே ஷு 
த,ர்ரநங்களுடைய வ்யபி,சாரோபலம்ப, ப,ங்க,ப்ரஸங்க,ம்‌ என்றபடி. (தே ரஷத_ர்றநத்தையும்‌ 
த_ணத  ர்மாநத்தையும்‌) என்கிறவிதுக்கு யத. ஈக்ரமம்‌ ஸம்பந்தம்‌. 


வா- 109 மூன்றாம்‌ 'ப்ரகரணம்‌ 59 
ras a ன ல ட பட ட ட அனபப அப்ப பப ப வின்ப ட ப ட ட ட டப ப பபப அக்‌ அடர்‌ கலட்ட டப்ப 


கு,ணஹீநமென்று நினைத்த ப,க்திபாரவங்யத,பையில்‌ , மடங்கி மேல்விழுகையாகிற ப_,க,வத்‌,விஷயத்தில்‌ 
ப்ரவ்ருத்தியும்‌ , ஸம்ஸாரத்தின்‌ ஹேயத்வது ,:க,மயத்வாதி,தே,ாஷங்களை அநுஸந்தி,க்கிற ஸாராஸாரவிவேக- 
ஜ்ஞாநத,,ளையில்‌ , மடங்கி அஹங்காரதத்கார்யவிஷயாந்தரங்களில்‌ அழுந்துகையாகிற ஸம்ஸாரப்ரவ்ருத்தியும்‌ , 
ஸர்வத,ா கூடாதொழியவேணுமென்கிறார்‌ . ப,க,வத்‌,விஷயம்‌ ஸ்வரூபப்ராப்தமாகையாலே உபாதே.மம்‌ , 
இதரவிஷயம்‌ ஸ்வரூபத்துக்கு அப்ராப்தமாகையாலே த்யாஜ்யமென்று இப்படிக்‌ கொள்ளும்போதாய்த்து , 


கொள்ளாதே, தேழாஷதடர்நத்தையும்‌, கு,ணதடர்‌ ஈநத்தையும்‌ இவற்றுக்கு ஹேதுவாகக்‌ 
கொள்ளும்‌ போது என்றபடி. [கு,ணஹீநமென்று நினைத்த த,மையில்‌ ப,க,வத்‌,விஷய- 
ப்ரவ்ருத்தி]யாவது - பிரிவாற்றாமை கரைபுரண்டு பெருவிடாய்ப்பட்டுத்‌ துடித்து அலமராநிற்க , 
சடக்கென வந்து முகங்காட்டாமையாலே கு,ணஹீநமென்று சிந்தித்த தரையிலே , பின்னையும்‌ 
“ அவனையல்லது அறியேன்‌ * என்று அவன்‌ பக்கலிலே அத்யபி, நிவேறத்தைப்பண்ணுகை . 
[தே ரஷாநுஸந்த ஈநத,மையில்‌ ஸம்ஸாரத்தில்‌ ப்ரவ்ருத்தி]யாவது - மாதாபித்ராதி,களும்‌ , 
ப_ர்யாபுத்ராதி_களும்‌ , ஜ்ஞாதிகளும்‌ , ப.ந்து,க்களும்‌ , க்‌. ருஹக்ஷேத்ராதி,களுமாய்‌ றாப்‌,த.தி.- 
கு னத ர்ராநாப £வே ஸத்யபி, ருச்யப ஈவாப ஈவரூபையான ருசி காணப்படுகையாலே, "கு, ண- 
தர்மத்துக்கு ருசியைக்குறித்து வ்யதிரேகவ்யபி சாரம்‌ என்று காட்டுகைக்காக குத ர்ாநா- 
ப ஈவப்ரயோஜககு,பை ஈவத_ரமரகத, நம்‌" என்னுமபி, ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (பிரிவாற்‌- 
ருமை) இத்யாதி, . [“கொடிய”](வா.1 10) இத்யாதி, ப்ரமாணோத ,ஹரணப,லிதம்‌ (பிரிவு) இத்யாதி, . 
[கு,ணஹீநம்‌] என்கிறவிதுக்கு [ப,௧,வத்‌, விஷயத்தில்‌] என்ற [ப,க,வத்‌,விஷய]மாப்‌,த,ார்த்த,ம்‌ 
விரோஷ்யம்‌ என்று அபி, ப்ரேதமாகையாலே கு,ணஹீநன்‌ என்று உயர்திணையின்றிக்கே (கு,ண- 
ஹீநம்‌) என்று அஃறிணையிருக்கிறது' என்னுமபி ப்ராயத்தாலே யருளிச்செய்கிறார்‌ (“கு ,ணஹிநம்‌" 
என்று சிந்தித்த) இத்யாதி, . யத்‌ வா, "(ஹீநம்‌) என்று ப,ாவே 'க்த'ப்ரத்யயாந்தமாய்‌ கு,ணஹீநதை- 
யைக்சொல்லுகையாலே , அஃறிணை” என்னுமபி ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ என்னவுமாம்‌. 
“இப்படி உப, யவிவக்ஷாபி , ப்ராயேண ஆயிற்று [கு,ணஹீநம்‌] என்று மூலஸ்த ,நிர்தே ,மாத்தையே 
வ்யாக்‌,யாநத்திலும்‌ பண்ணியருளிற்று' என்று கண்டுகொள்வது. "ருச்யருசிப்ரகரணாறுகு, ணமாக 
[ப்ரவ்ருத்தி]மப்‌ த, ம்‌ அபி,நிவேமாபரம்‌' என்னுமபி ப்ராயத்தாலே யருளிச்செய்கிறார்‌ (அவன்பக்க- 
லிலே அத்யபி,நிவேமாத்தை) இத்யாதி, . 


ஸாமாந்யரரப்‌ த, மான [ப்ரவ்ருத்தி]மாப்‌,த. ம்‌ ௪,ாக, பரமந்யாயத்தாலே அபி, நிவேமாரூப விமேடிபரம்‌. 
“தாதல்‌ கடல்‌ புரைய” என்கிறவிது [கொடிய வென்னெஞ்சம்‌”] இதி (வா.1 1 0) உத, £ஹரிஷ்ய- 
மாணப்ரமாணப்ரகரணஸ்த , மாகையாலே தத்ஸித்‌ த ஈர்த்த,கத,நம்‌ (அத்யபி,நிவேமாத்தை) என்கிற 
(அதி)மப்‌,த,ம்‌. யத்‌,வா “காதல்‌ கடல்‌ புரைய” இத்யாத்‌, யநுஸாரேண [ப்ரவ்ருத்தி]மாப்‌,த,ம்‌. 
ப்ரக்ருஷ்டா ௪ அதிமாயிதா , வ்ருத்தி: ௪ அபி,நிவேமரரூபமநோவ்ருத்தி: என்று யோக ,வ்ருத்தியாலே 
அத்யபி,நிவேராத்தைச்‌ சொல்லுகிறதாகவுமாம்‌. “ப்‌, ராதுர்வர்த்தஸி ப, ஈர்யாயாம்‌” { “நாதிம்றமாப- 
நயநாய யத, ம்ரமாய”இத்யாதி, ] என்று 'வ்ருது' த,ாதுவுக்கு விஸிஷ்ய ப்ரயோக,மும்‌ 
அபி,நிவேராம்யாத்திலேயுண்டிறே என்று கருத்து. “தே, ஈஷத,ர்ரநத்துக்கு அருசியைக்குறித்து 
அந்வயவ்யபி சாரத்தைக்காட்டுகிறது [தே ஈஷாநுஸந்த ,ாந] இத்யாதி,” என்னுமபி,ப்ராயத்தாலே 
அருளிச்செய்கிறார்‌ (மாதாபித்ராதி,களும்‌) இத்யாதி, . “களத்ர-புத்ர-மித்ரார்த்த,-க்‌,௬ஹ-கேஷேத்ர- 
த நாதி, கை: | க்ரியதே ந தத,ா பூரி ஸுகம்‌ பும்ஸாம்‌ யத,£ அஸுக,ம்‌” என்று சொல்லி, “இதி 
ஸம்ஸாரது ,:க,£ர்க்கதாபதாபிதசேதஸாம்‌”” என்று 'இதி'மாப்‌,த,த்தாலே களத்ராதி,ஹேதுகஸுக, த்தை 


60 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா- 109 
தத்தத்‌,த, பைகளில்‌ தது,ப,யப்ரவ்ருத்திநிவ்ருத்தி கூடுவதென்றபடி . (109) 


பே,ாகங்களை அநுப,வித்திருக்கையாகிற ஸம்ஸாரத்தின்‌ து,:க,ப,ஹுலத்வாதி_தே.ஈஷத்தை 
ப்ரத்யக்ஷாதி,களாலே அறிந்து அநுஸந்தி , யாநிற்கச்செய்தேயும்‌ , அதிலே அபி,நிவேம்‌ நடந்து 
செல்லுகை . இவை இரண்டும்‌ கூடாதென்றபடி . அன்றிக்கே , [தே ஈஷாநுஸந்த நத, ரையில்‌ 
ஸம்ஸாரத்தில்‌ ப்ரவ்ருத்தி]யாவது - தத்த்வவித்துக்களான மஹர்ஷிகள்‌ துடக்கமானார்‌ , 
ஸாராஸாரவிவேகவத்தயா விஷயதே,ாஷாநுஸந்த,ாநம்‌ உண்டாயிருக்கச்செய்தே , மாஸ்த்ர- 
விஹிததயா ப்ராப்தம்‌ என்கிற பு.த்‌,தி,யாலே பண்ணுகிற ப்ரஜோத்பாத,நாதி,ரூப- 
பராமர்மித்து அத்தாலே ஸம்ஸாரது,:க,த்தை விமோஷிப்பிக்கையாலே களத்ராதி ஹேதுக- 
ஸுக ஈநுப, வம்‌ 'ஸம்ஸார'ஸப்‌, த ஈர்த்த, மாகிறது. அதில்‌ *ஸமித்யேகீகாரே என்று 'ஸம்‌' என்கிறவிது 
ஏக்காரவாசியாய்‌ 'ஸார'ராப்‌,த,ம்‌ 'ஸ்ரு - க,தெள', “க த்யர்த்தே£ பு,த்‌;த்‌,யர்த்த,:” என்று அநுப வ- 
ரூபபு,த்‌,தி, வாசியாய்‌ உக்தகளத்ராதி, ஹேதுகஸுக_ங்களை வ்யாமிங்ரமாக அநுப,விக்கை. 
யோக,வ்ருத்த்யா 'ஸம்ஸார'ராப்‌ த ,ார்த்த, மாகிறது. “இப்படி 'ஸம்ஸார'மாப்‌,த,ம்‌ யோக ரூட,ம்‌” 
என்னுமபி ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (மாப்‌ த ,ாதி,பே, கங்களை அநுப,விக்கையாகிற 
ஸம்ஸாரத்தின்‌ ) என்று. “அதனிற்பெரிய என்னவா” என்கிற அபி, நிவேஸம்‌ போலே அத்யந்தமா- 
யிராதே க்ஷுத்‌,ரஸம்ஸாராபி, நிவேலம்‌ என்னுமபி ப்ராயத்தாலே "அதி'மாப்‌,த,த்தை விட்டு 
அருளிச்செய்கிறார்‌ (அபி நிவேமம்‌ நடந்து செல்லுகை) என்று. 


்‌ உப, யத்ர (ப்ரவ்ருத்தி) றப்‌, த, ம்‌ ஏகரூபமாயிருந்தாலும்‌ ஸாமார்த்‌, யாத்‌, விவக்ஷிதவைஷம்யஸஹ- 
மாம்‌ என்று கருத்து. “இப்படி தே ,ஷகு ணாநுஸந்த  ஈநங்களுக்கு அந்வய-வ்யதிரேக-வ்யபி சா- 
ரோபலம்ப, ம்‌ வ்யாஹதமாக ப்ரஸங்கி,க்கும்‌' என்னுமபி, ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ ('இலை- 
யிரண்டும்‌ கூடாது” என்றபடி) என்று. *"அதத்த்வவித்துக்களுடைய ப்ரவ்ருத்தியைக்கொண்டு 
தே £ஈஷாறுஸந்த , ஈநத்திற்கு வ்யபி,சாரம்‌ சொல்லப்பார்க்கில்‌ அப்ராப்தித _ர்மருத்துக்கும்‌ இது துல்யம்‌, 
அவர்களுக்குச்‌ சிலவற்றிலே அப்ராப்திஜ்ஞாநம்‌ ஒருபடி கிடக்கச்செய்தேயும்‌ கு. ணப்ரதிபத்தியாலே 
ருசி பிறக்கையாலே; அத: தத்த்வவித்ப்ரவ்ருத்தியைக்‌ கொண்டே வ்யபி, சாரம்‌ சொல்லுகையுசிதம்‌ * 
என்னுமபி ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (அன்றிக்கே தே £ஈஷாநுஸந்த ஈந) இத்யாதி. . (மஹர்ஷி- 
கள்‌ துடக்கமானார்‌) என்கிறவிடத்திலே (துடக்க)மாப்‌ த த்தாலே தத்துல்யபிஷ்டஜநங்கள்‌ விவக்ஷிதர்‌. 
(“மராஸ்த்ரவிஹிததயா ப்ராப்தம்‌” என்கிற புத்‌,தி, யாலே) என்கிறவித்தால்‌ ப்ராப்தித ர்மாநத்துக்கு 
ப்ரவ்ருத்த்யவ்யபி, சரிதத்வம்‌ ஸூசிதம்‌. “அவன்‌ என்றே கிடக்கும்‌” என்கிற ப்ரமாணோத ஈஹரணாறு- 
கு,ணமாக [ப,க,வத்‌,விஷயப்ரவ்ருத்தியும்‌] என்கிற [ப்ரவ்ருத்தி]மாப்‌,த, ம்‌ அபி,நிவேமயரமானாலும்‌ 
இங்கே அப்படி நியாமகமில்லாமையாலே யத. ஈஸ்ருதார்த்த, விவகைஷயுசிதம்‌ என்னுமபி, ப்ராயத்தாலே 
அருளிச்செய்கிறார்‌ (ப்ரஜோத்பாத , நாதி,ரூப) இத்யாதி, . (ஆதி மாப்‌, த,த்தாலே போஷணாதி_கள்‌ 
ஸங்க்‌ ரஹீதங்கள்‌. [ப்ரவ்ருத்தி ... கூடாது] என்கிறவித்தால்‌ ருசி கூடாது என்று அர்த்த, ஸித்‌ த, ம்‌. 


109 (ஸம்ஸாரிகளுக்கு) தாங்கள்‌ உகந்த விஷயங்களில்‌ காகறாப,ந்யாயத்தாலே ((காக்கைக்குத்‌ 
தன்‌ குட்டி பொற்குட்டி'] தேராஷத,ர்மநமில்லாமலிருக்கவடுக்கும்‌ என்று யோஜநாந்தரம்‌ 
(அன்றிக்கே தேராஷாநுஸந்த_ ஈநத,மையில்‌) இத்யாதி, . (மாஸ்த்ரவிஹிததயா)ப்ராப்தம்‌ என்கிற 
புத்‌;தி,யாலே) என்கையாலே, ரிஷிகளுக்கு லக்ஷ்மீ - ஸேநேர - பராங்குறாத்‌,யாசார்ய- 
பரம்பராப்ராப்தமான ப,க,வந்திர்ஹேதுககடாக்ஷிமூலகமான ஓளெபதே,மிகஜ்ஞாநமில்லாமை- 
யாலே ப்ராப்தா5ப்ராப்தவிவேகமில்லை என்று ஸுசிதம்‌. (109) 


4 


வா - 110 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 64 
110. “கொடியவென்னெஞ்சம்‌ அவனென்றே கிடக்கும்‌”, “அடியேன்‌ நான்‌ 
பின்னுமுன்‌ சேவடியன்றி நயவேன்‌” என்னாநின்றார்களிறே. 

கு,ணஹிநத்வாநுஸந்த ஈநத,மையிலும்‌ தத்‌,விஷயப்ரவ்ருத்தி கூடுமென்கைக்கு ப்ரமாணம்‌ காட்டுகிறார்‌ 
மேல்‌ [“கொடியவென்னெஞ்சம்‌"] இத்யாதி,யால்‌ . ப்ரணயரோஷத்தாலே “கடியன்‌” இத்யாதி,கு,ண- 
ஹீநத்வத்தை அநுஸந்தி,க்கிற தரையிலே “ஆகிலும்‌ கொடிய என்னெஞ்சம்‌ அவனென்றே கிடக்கும்‌" 
என்று தத்‌,விஷயாஸக்தி விடாதென்றும்‌ , “வேம்பின்‌ புழு” என்று துடங்கி . விரஸவஸ்துவைத்தின்று வளரும்‌ 
ஐந்து ஸரஸவஸ்துவில்‌ முகம்‌ வையாதாப்போலே , மோஷியான நீ கு,ணஹீநனானாலும்‌ றோஷமான நான்‌ 
உன்னையல்லது மற்றொரு கு,ணவத்தான மோஷ்யந்தரத்தை ஆசைப்படேனென்றும்‌ இப்படியாழ்வார்கள்‌ 
ஸம்ஸாரத்தில்‌ ப்ரவ்ருத்தியாகவுமாம்‌ . இப்படிக்கொள்ளாதபோது இவை கூடாதென்று விரோதங்‌- 
காட்டுகையாலே இப்படிக்‌ கொள்ளவேணுமென்னுமிடம்‌ ஸ்த,ாபிக்கப்பட்டது , (109) 


110. கு,ணஹீநமென்றுநினைத்த த,ணையில்‌ ப,கஃவத்‌_விஷயப்ரவ்ருத்தி எங்கே கண்டது 
என்ன அருளிச்செய்கிறார்‌ , [“கொடியவென்னெஞ்சம்‌”] என்றுதுடங்கி . அதாவது - “தடியன்‌” 
என்று துடங்கி, “அறிவருமேனி மாயத்தன்‌” என்னுமளவும்‌ - ஸ்வகார்யபரன்‌ ; பிறர்‌ 
நோவறியாதவன்‌ , ஒருவர்க்குமெட்டாதவன்‌ , வஞ்சகன்‌ , து,ர்ஜ்ஜேயஸ்வப, £வன்‌ என்று அவன்‌ 
கு,ணஹாநியைச்‌ சொல்லி , இப்படியிருந்தானாகிலும்‌ , அதிலோகக்ரூரமான என்னெஞ்சு அவனை- 


இது “குறுகாநீளா” இத்யாதி களிலே ஸித்‌,த,மான கு,ணத,ர்மாநத்துக்கு ருசியைக்குறித்து உண்டான 
அந்வயவ்யபி சாரத்துக்கும்‌ , அப்ராப்தித,ர்ரருத்தினுடைய வ்யபி,சாரவிரஹத்துக்கும்‌ உபலக்ஷணம்‌. 
உக்தமான வ்யபி ,சாரோபலம்ப ப்பி (ங்க, ப்ரஸங்க, ரூபதர்க்கத்துக்கு விபர்யயே பர்யவஸாநம்‌ உண்டாகை- 
யாலே அர்த்த ,நிஸ்சயம்‌ பிறக்கத்தட்டில்லை என்னுமபி,ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (இப்படிக்‌ 
கொள்ளாதபோது) இத்யாதி. . (109) 


110. ( (“தடியன்‌”) என்று துடங்கி) இத்யாதி,. “கடியன்‌, கொடியன்‌, நெடியமால்‌, 
உலகங்கொண்டவடியன்‌ , அறிவருமேனிமாயத்தன்‌ , ஆகிலும்‌ கொடியவென்னெஞ்சம்‌ அவனென்றே 
கிடக்கும்‌?” என்று மாசறுசோதியில்‌ பாட்டு. இதுக்கு பத,க்ரமேண அர்த்த,ம்‌ (ஸ்வகார்ய) 
இத்யாதி யாலே சொல்லுகிறது . 

“கொடிய” என்கிற இதுக்கர்த்த,ம்‌ (பிறர்‌) இத்யாதி,. “நெடியமால்‌” என்கிறவிதுக்கர்த்த,ம்‌ 
('ஒருவர்க்கும்‌ எட்டாதவன்‌") என்று. “நெடுமை” யால்‌ து,ஷ்ப்ராபத்வத்தை நினைக்கிறது . “உலகம்‌ 
கொண்டவடியன்‌” என்கிறவிதுக்கர்த்த ,ம்‌ (“வஞ்சகன்‌”) என்று. சிறுக்காலைக்காட்டிப்பெருக்காலாலே 
அளக்கையாலே (வஞ்சக)த்வம்‌ ஸித்‌,த,மிறே. “அறிவருமேனிமாயத்தன்‌”” என்கிறவிதுக்கர்த்த, ம்‌ 
(து ர்ஜ்ஜேயஸ்வப ஈவன்‌) என்று. (அறிகைக்கு) ௪ அறிய என்றபடி. “கொடியவென்னெஞ்சம்‌” 
என்கிறவிதுக்கர்த்த,ம்‌ (அதிலோக ... மான). லோகாதீதமான என்னெஞ்சு என்றபடி. லோகத்தில்‌ 
கு,ணஹாநி உபேக்ஷா£ஹேதுவாயிருக்க இதுக்கு அபி, நிவேரஹேதுவாகையாலே (அதிலோகம்‌) 
என்றது. (ஸ்வகார்யபரத்வவஞ்சக)த்வங்கள்‌ தே £ஈஷமாயிருந்தாலும்‌ விரோத்‌ , யப ஈவம்‌ விரோதி ,- 


109. (தே £ஈஷாநுஸந்த ,நத,ரையில்‌) இத்யாதி,யில்‌, 
(1) முந்தினது, து. :க, ப ஹுளுத்வாதி தே £ஷாநுஸந்த ஈநம்‌ என்றபடி. 
(18) இரண்டாவது, விஷயதே ஈஷாநுஸந்த ஈநம்‌ என்றபடி. (109) 


ப 
ச்‌ 


62 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா- 110 


பாசுரங்களில்‌ தத்‌,கு,ணஹீநத்வஸ்மரணத_ரமையிலும்‌ தத்ப்ரவ்ருத்தியுண்டென்னாநின்றதிறே . (110) 


111. குணக்ருதத,ாஸ்யத்திலுங்‌ காட்டில்‌ ஸ்வரூபப்ரயுக்தமான தடாஸ்யமிறே 
ப்ரத,ாநம்‌. 

ஆகில்‌ , “கு,ணைர்த,ாஸ்யமுபாக,த்‌:" என்று இத்யாதி,களிலே ப,க,வத்‌,கு,ணங்களுக்குத்‌ தோற்று அடிமை 
புக்கிருக்கையும்‌ உண்டேயென்ன , மோஷியின்‌ கு,ணவரிக்ருதனாய்‌ வரும்‌ த,ாஸ்யத்தைப்பற்ற , தத,ப்ருத_க்‌- 
யல்லதறியாதே இருக்குமென்றும்‌ ; வேம்புக்கிட்டுப்பிறந்த புழு அந்த வேம்பையே 
புஜிக்குமதொழிய கரும்பைக்‌ கண்டாலும்‌ விரும்பாது, அப்படியே, “கடல்மல்லைக்‌ கிடந்த 
கரும்பு” என்னும்படி நிரதிரயபேரக்‌,யனான நீதானே வேம்புபோலே விரஸனானவன்றும்‌ , 
த்வத,நந்யார்ஹரோஷபூ,,தனான்‌ நான்‌ , எனக்கு வகுத்த மோஷியான உன்‌ திருவடிகளையொழிய 
ஆசைப்படேனென்றும்‌ ; “மயர்வற மதிநலமருளப்‌”பெற்றவர்கள்‌ அருளிச்செய்யாநின்றார்களிறே 
என்கை . (110) 


1 1 1 “கு. ணைர்த_ரஸ்யமுபாக_,த:” என்றாருமில்லயோவென்ன அருளிச்செய்கிறார்‌ , [கு,ண- 
க்ருதத,ாஸ்யத்திலும்‌] என்றுதுடங்கி . [கு,ணக்ருதத,ாஸ்ய]மாவது - அவன்‌ கு_ணங்களுக்குத்‌ 


ப, ஈவாந்தரரூபமாகையாலே தே ஈஷத்துக்கு கு.ணாப, ஈவரூபத்வமுண்டாகையாலே கு,ணத ரரரூத்துக்கு 
ருசியைக்குறித்து வ்யதிரேகவ்யபி, சாரப்ரத ர்ராப்ரகரணாநுஸாரத்தாலே கு,ணாப ஈவத்வரூபேண 
ப்ரக்ருதோபயோக,ம்‌ விவக்ஷிதம்‌ என்னுமபி ப்ராயத்தாலே (கு,ணஹாநியைச்சொல்லி) என்றது. 
| நியதபரஸ்பரவிரோதி, களான இரண்டு வஸ்துக்களில்‌ ஒன்று இல்லாமல்‌ போகையாவது , 
மற்றொன்றாயிருக்கையாலே | . “வேம்பின்‌ புழு வேம்பன்றி உண்ணாது” இத்யாதி, திருமொழிக்கு 
அர்த்தம்‌ (வேம்புக்கு இட்டு) இத்யாதி, . (இட்டுப்பிறந்த) என்றது - தத்‌ ,பே ஈக, த்துக்காகவே ஐந்மித்த 
என்றபடி. “வேம்பும்‌ கரும்பும்‌ பரஸ்பரப்ரதிபக்ஷங்களாகையாலே வேம்பல்லாதது கரும்பே ஐ. டிதி 
புத்‌, தி,ஸ்த, மாம்‌” என்னுமபி ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (கரும்பைக்கண்டாலும்‌) இதி. 
[ “அடியேன்‌ நான்‌ பின்னும்‌ உன்‌ சேவடியன்றி நயவேன்‌”] என்கிறவிதுக்கர்த்த ம்‌ (அப்படியே) 
இத்யாதி, . (“கடல்மல்லைக்கிடந்த கரும்பே”) என்றது திருக்கடல்மல்லையிலே கண்வளர்ந்தருளுகிற 
கரும்பைப்போலே பேக்‌, யனான என்றபடி. இத்தையருளிச்செய்கிறார்‌ (நிரதிமய) இத்யாதி நா. 
(வேம்பு)இத்யாதி, ப்ரதிபி, ம்பத்‌, ருஷ்டாந்தப,லிதம்‌ (வேம்பு போலே)இத்யாதி, . கு,ணஹாநிரூப- 
தரர்ஷ்டாந்திகாறுகு ,ண்யத்தைப்‌ பற்ற கைத்தவன்றும்‌ என்னாதே (விரஸனானவன்றும்‌) என்று 
அருளிச்செய்தது. [*அடியேன்‌”] என்கிறவிதுக்கர்த்த,ம்‌ (த்வத_நந்யார்ஹ)இத்யாதி, . “உன்‌” 
மய்‌,த,ார்த்த,ம்‌ (எனக்கு வகுத்த) இத்யாதி, . (“சே”) இத்யஸ்யார்த்த,ம்‌ (திரு) இதி. “நயவேன்‌” 
என்கிறவிதுக்கர்த்த,ம்‌ (ஆசைப்படேன்‌) என்று. நயப்பு ௪ விருப்பம்‌. மூலத்திலே [என்னாநின்றார்கள்‌] 
என்கிறவிடத்தில்‌ ஆகாங்க்ஷிதகர்த்ரத்‌, யாஹாரபூர்வகம்‌ அதுக்கர்த்த,ம்‌ (மயர்வற) இத்யாதி. . இத்தால்‌ 
'தத்த்வவித்ப்ரவ்ருத்தியைக்கொண்டு வ்யபி, சாரப்ரத,ர்ாநம்‌ உசிதம்‌" என்று ஸூசிதம்‌. (110) 


111. “ “தத்த்வவித்துக்களிலே கு ணக்ருதருசிதத்பூர்வகமேஷத்வங்கள்‌ காண்கையாலே கு,ண- 
கருத்த, ர்ரரூம்‌ வ்யபி, சரிதமன்று” என்னும்‌ ராங்கையிலே [கு_ணக்ருத] இத்யாதி,க்‌,ரந்த,ம்‌” 
. என்னுமபி, ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (“கு ணை:”) இத்யாதி, . வசநஸ்த _த்ருதீயார்த்த_ம்‌ 


வா- 111 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 63 


ஸித்‌,த,ரோஷத்வரூபஸ்வரூபப்ரயுக்தமான ஸ்வாப,ாவிகத,ாஸ்யமொன்றுமேயிறே ஸத்தாப்ரயுக்தத்வேந 
ப்ரத ஈநமாய்த்ததென்கிறார்‌ . (111) 
தோற்று அடிமையாயிருக்கை . [ஸ்வரூபப்ரயுக்தமானத,ாஸ்ய]மாவது - போஷத்வைக- 
நிரூபணீயமான தன்‌ ஸ்வரூபத்தைப்பார்த்து அடிமையாயிருக்கை . ஸ்வரூபம்‌ இப்படியிருந்தாலும்‌ , 
கு,ணாதி ,கவிஷயமாகையாலே கு,ணக்ருதத,ாஸ்யமும்‌ இவ்விஷயத்திலே அநுவர்த்தியாநிற்கும்‌ ; 
ஆகையிறே மோஷத்வைகநிரூபகரான இளையபெருமாள்‌ தாம்‌ அப்படியருளிச்செய்ததும்‌ . 
ஆனாலும்‌ கு,ணக்ருததராஸ்யமானது ஒளபாதி,கமாகையாலே அப்ரத ஈநமாய்‌ , மற்றையது 
நிருபாதி,கமாகையாலே ப்ரத ஈநமாயிருக்கும்‌ ; அத்தைப்பற்றவிறே தத்ப்ராத_ஈந்யப்ரஸித்‌,தி, 
தோற்ற அருளிச்செய்தது . (111) 


கல ணவ ககக ய வை னவா வை ட லனா னு பகலக அகலத்‌ தன்‌ படப்பட தட அட லட அலு 
மூலத்திலே [கு,ணக்ருத] என்கிற [க்ருத]மப்‌ ,த,த்தாலே சொல்லிற்று. “(கு ,ணக்ருதத்வ) மாவது 
கு, ணத ர்ரநஹேதுகத்வம்‌”” என்னுமபி ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (கு,ணங்களுக்குத்‌ தோற்று) 
இத்யாதி, . "மேஷத்வேந , ஏகேந ௪ முக்‌, யேந, நிரூபணீயமான ௪ இதரவ்யாவ்ருத்திபு த்‌ த்‌, மர்ஹு 
மான தன்‌ த,ர்மிஸ்வரூபத்தை' என்றபடி. இத்தால்‌ மூலத்திலே [ஸ்வரூபப்ரயுக்த]த்வமாவது 
நிருக்தஸ்வரூபத ,ர்ரருஹேதுகத்வரூபம்‌' என்று ஸூசிதம்‌. (ஸ்வரூபம்‌ இப்படி இருந்தாலும்‌) என்றது 
“யாவத ாத்மப,ாவிநிருபாதி , கஸ்வரூபநிரூபகமேஷத்வைகநிரூபணீயமாயிருந்தாலும்‌” என்றபடி. 
(கு ,ணதி,கவிஷயமாகையாலே) என்றது "ப்ரதிஸம்ப ந்தி குணதுங்கமாகையாலே' என்றபடி. நிருக்த 
[ஸ்வரூபப்ரயுக்த]மேஷ்ஷத்வப்ரதீத்யுத்தம்ப, கதயா கு.ணபூ, தமான கு,ணஜ்ஞாநஹேதுகமேச்ஷத்வாநு- 
ஸந்த ஈநம்‌, “அவர்ஜநீயத்வத்தாலும்‌ கு. ணாநாம்‌ ப்ரத, £நாநுவர்த்தித்வஸ்வப ஈவத்தாலும்‌ அத்தை 
அநுவர்த்தித்து இருந்தாலும்‌, பூர்வோபதர்மிதஸ்த _லங்களிலே கு,ணஜ்ஞாநத்துக்கு ௬சிவ்யபி,சாரம்‌ 
த்‌,ருட,ம்‌” என்னுமபி ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (கு,ணக்ருதத £ஈஸ்யமும்‌)இத்யாதி ப ஸம்யோ- 
க.£த்‌, யஷ்டவித ,தாத்பர்யக்‌,ராஹகாந்தர்க ,தவக்த்ருரூபப்ரமாணப ,லத்தாலே (“கு ணைர்த ர்ஸ்ய- 
முபாக,த:”) என்கிறவிதுக்கும்‌ அர்த்த, மிதுவே” என்கிறார்‌ (ஆகையிறே) இத்யாதி, நா. “யதே சிதம்‌ 
மேஷ இதீரிதே” என்கிறபடியே * மேஷத்வாச்சே ,ஷ: ” என்று பூர்வாவஸ்தை, யிலும்‌, 'லக்ஷ்யதே ௪ 
மோஷத்வேந நிரூப்யதே” இதி லக்ஷ்மண: என்று அவதாரத மையிலும்‌ ஸமாக்‌,யாப லத்தாலே 
மோஷத்வம்‌ நிரூபகமாக ஸித்‌_ த மாகையாலே யாவத ,ாத்மப ,ாவித்வப்ரயுக்தநிருபாதி , கமேஷத்வ- 
யுக்தலக்த்மணவக்த்ருகஸ்வவிஷயெளபாதி , கமோஷத்வவசநம்‌ நிருபாதி,கமேஷத்வோத்தம்ப ௧- 
கு,ணபூ,த[கு,ணக்ருத]மேஷத்வபரமாம்‌ என்னுமபி, ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (மேஷத்வைக- 
நிரூபகராய்‌) இத்யாதி, . “மோஷத்வைகநிரூபகரான ” என்றும்‌ பாட, முண்டு. அப்போது “மோஷத்வம்‌ 
ஏகம்‌ நிரூபகம்‌ யஸ்ய” இதி விக்‌, ரஹம்‌ கண்டுகொள்வது. “த. ஈஸ்யம்‌ ஆக,த: என்னாதே (“.. 
உபாக த:”) என்று உபேந்த்‌,ரோபநாயகாதி, மாப்‌ த,ங்களிலே அப்ராத ஈந்யத்‌, யோதகமாகக்கண்ட 'உ.ப' 
ரப்‌, த,த்தை ப்ரயோகி க்கையாலே கு,ணோபாதி கமோஷத்வத்துக்கு அந்த மாப்‌ தே. ஈபஸ்தி,த- 
நிருபாதி கமோஷத்வத்தைக்குறித்து அப்ராத ஈந்யம்‌ லப்‌, தம்‌. "உச்சாரயித்ருதாவச்சே ,த, கத்வோப- 
லக்ஷிதத ர்மாவச்சி,ந்நவாசியான 'அஹம்‌'எஊப்‌ தம்‌, 'மேஷ',லக்ஷ்மண'ஸமாக்‌, யாதி,- 
ஸந்நித ஈபிதமான நிருபாதி கமே்ஷத்வாவச்சி ,ந்நஸ்வரூபவாசியாம்‌” என்னுமபி ப்ராயத்தாலே 
அருளிச்செய்கிறார்‌ (தாம்‌ அப்படியருளிச்செய்ததும்‌) என்று. 

(ஒளபாதி கமாகையாலே அப்ரத ஈநமாய்‌) என்றது - உத்தம்ப , கதயா தது,பஸர்ஜநமாய்‌ என்றபடி. 
(நிருபாதி கமாகையாலே ப்ரத ஈநமாய்‌ இருக்கும்‌) என்றது - தது,த்தம்ப கமாகையாலே தது, பகார்ய- 
மாய்‌ இருக்கும்‌ என்றபடி. மூலத்தில்‌ [இறே] என்கிறவிதுக்கர்த்த ,ம்‌ (அத்தைப்பற்ற) இத்யாதி. . (111) 


64 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா - 112 


112. அநஸூயைக்குப்‌ பிராட்டி அருளிச்செய்த வார்த்தையை ஸ்மரிப்பது . 
ஏதத்ப்ராத ஈந்யப்ரமாணோபாத_ஈநம்‌ பண்ணுகிறார்‌ [அநஸூயை] இத்யாதி,யால்‌ . "ஸுகுமாரையாயிருக்கப்‌ 
பின்துடர்ந்து நீர்‌ வந்தது பெருமாள்‌ வடிவழகிலே ஈடுபடுகையாலிறே" என்ற அநஸூயைக்கு , நித்யாந- 


112, இவ்வர்த்த_த்துக்கு ஸம்வாத,மாகப்‌ பிராட்டிவார்த்தையை ஸ்மரிப்பிக்கிறார்‌ மேல்‌, 
[அநஸுூயைக்கு] என்று துடங்கி . அதாவது - அத்ரிப,க,வானாற்ரமதத்திலே பெருமாளெழுந்‌- 
தருளி மஹர்ஷியையும்‌ அநுவர்த்தித்திருந்தவநந்தரம்‌ , தத்பத்நியான அநஸூயையைப்‌ பிராட்டி 
சென்று அநுவர்த்தித்து இருக்கிறவளவிலே , அவள்‌ பிராட்டியைப்பார்த்து , "ப,ந்து,ஐநத்தையும்‌ 
அபி, மாநத்தையும்‌ ஐரர்வர்யத்தையும்‌ விட்டுப்‌ பெருமாள்பின்னே காட்டிலே போந்தவிது 
தை,வயோக_த்தாலே உமக்கு நன்றாகக்கூடிற்று , நக,ரஸ்த_னாகிலுமாம்‌ , வநஸ்த_னாகிலுமாம்‌ , 
நல்லவனாகிலுமாம்‌ , தீயவனாகிலுமாம்‌ , ஸ்த்ரீகளுக்கு தை,வம்‌ ப,ர்த்தாவேகிடீர்‌ , நீர்‌ இப்படி 
எப்போதும்‌ பெருமாள்விஷயமாக அநுகூலித்துப்போரும்‌'' என்ன, பிராட்டி லஜ்ஜித்துக்‌ 
கவிழ்தலை இட்டிருந்து , "எனக்குப்பெருமாள்பக்கல்‌ ப,ாவபந்த,ம்‌ ஸ்வத: உண்டாயிருக்கச்‌ 
செய்தே, அவர்தாம்‌ குணாதி,கராயிருக்கையாலே , என்னுடைய ப_£வப.ந்த,த்தை கு,ண- 


112. “அத்ரேராங்ரமமாஸாத்‌,ய தம்‌ வவந்தே, மஹாயமாா:” (ரா.௮.1 1 7-5)என்றத்தைப்பற்ற 
(அத்ரிப, க,வான்‌ ஆஸ்ரமத்திலே) இத்யாதி, . “தாம்‌ து ஸீதா மஹாப ஈ£க.ஈம்‌ அநஸூயாம்‌ பதிவ்ரதாம்‌। 
அப்‌, யவாத_யத_வ்யக்‌ ரா” (ரா.௮.1 17-1 8) என்றத்தைப்பற்ற (அநந்தரம்‌ தத்பத்நியான) இத்யாதி, . 
(அநுவர்த்தநம்‌) - ப்ரணிபாதாதி, . “த்யக்த்வா ஜ்ஞாதிஜநம்‌ ஸீதே மாநம்‌ வ்ருத்திஞ்ச ப ஈமிநி” 
(ரா௮.1 17-21) இத்யாதி யைப்பற்ற (பந்து ஐநத்தையும்‌) இத்யாதி, . “அவருத்‌,த, ம்‌ வநே ராமம்‌ 
தி,ஷ்ட்யா த்வம்‌ அநுக.ச்ச,ஸி” (ரா.௮.1 17-2 2) என்றத்தைப்பற்ற (பெருமாள்‌ பின்னே) இத்யாதி, . 
(“தி,ஷ்ட்யா”) என்கிறவிதுக்கர்த்த ,ம்‌ (தை, வயோக_த்தாலே) இத்யாதி, . “நக,ரஸ்தே£ வநஸ்தே,ா 
வா பாபோ வா யதி, வா முப: | து,ஸ்மீல: காமவ்ருத்தோ வா த நைர்வாபி விவர்ஜித: ॥॥ 
ஸ்த்ரீணாம்‌ ஆர்யஸ்வப ஈவாநாம்‌ பரமம்‌ தை,வதம்‌ பதி:” (ரா.அ.1 17-28) என்கிறவித்தைப்பற்ற 
(நக,ரஸ்த,னகிலும்‌) இத்யாதி, . “ ததே,வமேநம்‌ த்வமநுவ்ரதா ஸதீ” (ரா.௮.1 17-28) 
இத்யாதி, யைப்பற்ற (நீர்‌ இப்படியே எப்போதும்‌) இத்யாதி, . இங்கே, 
(1) (4) “ஹ்ருத, யாந்யாமமந்தே வ ஜரஸ்ய கு,ணவத்தயா” (ரா.௮.2 6-2) என்றும்‌ 

(2) “சகர்ஷேவ கு,ணைர்ப,த்‌,த்‌,வா தம்‌ ஜநம்‌ புரவாஸிநம்‌” (ரா.அ. 45-1 2) என்றும்‌ 

(3) “ரூபெனத ,ார்யகு,ணை: பும்ஸாம்‌ த்‌, ருஷ்டிசித்தாபஹாரிணம்‌”” (ரா.௮.3-29) என்றும்‌ 
இத்யாதி, ப்படியே “ஸாமாந்யேந பரசித்தாபகர்ஷணஹேதுகு ,ணயோக ம்‌ பிராட்டிக்கு ஆகர்ஷகமா- 
யிருக்கும்‌ என்னுமிடம்‌ அநுக்தஸித்‌ த, மாகையாலே இப்படி கு,ணயோக ரூபத்‌, ருஷ்டகாரணமே 
பிராட்டியினுடைய வநாநுக , மநத்திலே ஹேதுவாயிருக்க , “தி, ஷ்ட்யா த்வமநுக,ச்ச,ஸி” என்று 
தை,வயோக த்தை அதுக்கு ஹேதுவாகச்சொல்லவொண்ணுது . 
(11)(4) “த்வயா ஸஹ நிவத்ஸ்யாமி வநேஷு மது க.ந்தி ஷு” (ரா.அ.2 7-1 2) என்றும்‌ 

(2) “ப்ரவிஷ்டா நிர்ஜநம்‌ வநம்‌” (ரா.ஸு.1 6-1 9) என்றும்‌ இத்யாதி ப்படியே பேக ,ா- 

பேசுசிதவிவிக்தஸ்த ஈநத்வ-பே கே ,பகரணஸம்ருத்‌ த ,த்வரூபத்‌, ௬ுஷ்டஹேது-பூர்த்தியாலே 
வநப்ரவேமாதி,கள்‌ உபபந்நங்களாயிருக்க அதுக்கு தை,வயோக_ம்‌ காரணம்‌' என்னவொண்ணாது , 
(111) கார்‌யமாத்ரஸாத ஈரணமான அத்‌, ருஷ்டகாரணகத்வத்தை வியிஷ்ய சொல்லுகைக்கு ஒரு 


வா- 117 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 65 


பாயிநியான பிராட்டி "த,ர்மியைவிட்டு தர்மம்‌ நில்லாதாப்போலே , பிரிந்திருக்க யோக்‌,யதையற்ற 
ஸ்வ, பத்தை உடையேனாகையாலே பின்சென்று வந்தேனத்தனை , பெருமாள்‌ விரூபராதல்‌ , என்னகவாயும்‌ 
கண்ணுக்கிலக்காதல்‌ செய்யிலிறே என்‌ ஸ்வரூபம்‌ உனக்கு உள்ளபடி அறியலாவது ; வெறும்‌ வடிவழகு 
நிப_ந்த,நமே என்றிருப்பர்கள்‌ நாட்டார்‌ , அவ்வாரர்ரயத்தை குணங்களோடு வ்யதிரேகித்துக்‌ 
காட்ட ஒண்ணாமையாலே, நானவர்பக்கல்‌ இருக்குமிருப்பை அறிவிக்கப்பெறுகிறிலேன்‌ , அவர்‌ 
கு,ணஹீநருமாய்‌ விரூபருமானவன்றும்‌ நான்‌ அவர்பக்கல்‌ இப்படிகாணுமிருப்பது" 


ப்ரயோஜநமில்லையாயிருக்க, தைவயோகத்தைக்காரணமாகச்சொன்னவிதுக்குக்‌ கருத்து “வநாநுக , மந- 
ஹேது ப வப, ந்த  ஈதிறயப்ரயோஜகநிரதியயகு _ணயோக._யுக்தப, ர்த்ருஸம்ப,ந்த,ம்‌ தை, வயோக.,- 
ஹேதுகமாய்‌, தத்‌,த்‌,வாரா தை,வயோக,ம்‌ வநாநுக , மநஹேது” என்று (கொள்ளவேணும்‌] . 


இத்தால்‌ “வநாநுக, மநஹேது ப £வப ந்த, ம்‌ கு,ணயோகே £பாதி, கமித்தனையல்லது நிருபாதி,கமன்று 
என்று அநஸுயைக்கு அபிப்ராயம்‌" என்று ஸித்‌,த, ம்‌. இவ்வபி,ப்ராயம்‌ “யத்‌, யப்யேஷ ப, வேத்‌ 
பர்த்தா மமார்யே வ்ருத்தவர்ஜித:?” (ரா.௮.1 18-3) இத்யாதி, பிராட்டிப்ரதிவசநஸாமர்த்‌, யத்தாலும்‌ 
வ்யஞ்ஜிதம்‌. | ஸாமர்த்‌,யம்‌ ௪ வ்யஞ்ஜநாம்ப்ரதி காரணதா ) “மந்த,ம்‌ ப்ரவக்துமுபசக்ரமே” 
(ரா.௮.1 18-1) என்கிறவித்தைப்பற்ற (லஜ்ஜித்துக்‌ கவிழ்தலையிட்டு) என்று. “ப்ரியா து ஸீதா 
ராமஸ்ய த. ஈரா: பித்ருக்ருதா: இதி | கு,ணாத்‌ ரூபகு ணாச்சாபி”” (ராயப,ா.?7 7-2 5) என்றாப்போலே 
சில உபாதி, களை ப £வப,ந்த நிப,ந்த, நங்களாகச்‌ சொல்லாதே “தஸ்யாம்ச பர்த்தா த்‌,விமுணம்‌ 
ஹ்ருத, யே பரிவர்த்ததே” (ரா.ப,ா.7 7-27) என்று ப.ர்த்ருத்வமே நிரதியயப £வபந்த நிப, ந்த, நமாகச்‌ 
சொல்லிற்று. இங்கும்‌ “விதி,தம்‌ து மமாப்யேதத்‌,யத.£ நார்யா: பதிர்கு௬:"” (ரா.அ.1 18-2) 
என்று கு,ணதே ஈஷவைஷம்யாவிவக்ஷ£யா பதித்வமே கு,ருத்வப்ரயோலகம்‌”” என்று லப்‌,த,ம்‌. 
இத்தைப்பற்ற அருளிச்செய்கிறார்‌ (எனக்குப்‌ பெருமாள்பக்கல்‌) இத்யாதி, . (“ஸ்வத:”) என்றது - 
"கு,ணயோகே ஈபாதி, கமன்றிக்கே ஸ்வரூபநிப, ந்த, நமாக” என்றபடி. "ஸ்வரூபநிப, ந்த, நமான பாவ 
பந்த, த்துக்கு விஷயக,தமான கு,ணயோக,ம்‌ பூர்வவ்ருத்திமாத்ரமித்தனை யல்லது அநந்யத ,ா- 
ஸித்‌,த,மன்று. இவ்வளவைக்கொண்டு லெளகிகர்‌ என்னுடைய ப,ாவப,ந்த,த்துக்கு அடி 
கு,ணயோக,ம்‌ என்று ப்ரதிபத்தி பண்ணுவர்கள்‌' என்று பிராட்டிக்கு அபி,ப்ராயம்‌. இத்தை 
அருளிச்செய்கிறார்‌ (அவர்தாம்‌ கு,ணாதி, கராய்‌) இத்யாதி,நா. (ப, ஈவபந்த, ம்‌) ௪ த்‌,ருட,ாநுராக,ம்‌. 
“ஸமாஹிதம்‌ மே ங்வங்ர்வா யத்‌”(ரா.௮அ.1 1 8-7), “அநுமிஷ்டா ஜநந்யாஸ்மி” (ரா.அ.1 1 8-8) 
“நவீக்ருதம்‌ து தத்‌ ஸர்வம்‌” (ரா.அ.1 1 8-9) என்கையாலே கெளஸல்யாதி களும்‌ {அநஸுயா- 
வசநமான) “து, மீமீல: காமவ்ருத்தோ வா” இத்யாதி,ப்படியே உபதே,மரீத்தமை ஸித்‌,தி,க்கையாலே 
அவர்கள்‌ இவள்‌{௪ளை} ஸ்வரூபநிப,ந்த,நப,£வப,ந்த,யுக்தை என்று அறியாதே ஒளபாதி, கப ஈவ- 
பந்த த்தையுடையவள்‌ என்று ப்ரதிபத்தி பண்ணினமை லபி க்கையாலே, "இப்படி அந்தரங்க, ராய்‌ 
இருக்குமவர்களே அந்யத_£ ப்ரதிபத்தி பண்ணினமை கண்டால்‌ மற்றைப்பேருக்குச்‌ சொல்ல 
வேண்டாவிறே” என்னுமபி, ப்ராயத்தாலே (கு,ணநிப,ந்த,நம்‌ என்று இருப்பர்‌ நாட்டார்‌) என்றது. 
“யத்‌, யப்யேஷ ப வேத்‌ பர்த்தா மம ஆர்யே! வ்ருத்தவர்ஜித: | அத்‌, வைவித்‌ யம்‌ ஹி வக்தவ்யம்‌ 
தத ஈப்யத்ர மயா ப, வேத்‌ |! கிம்புநர்யோ கு,ணஸ்லாக்‌ ,யஸ்‌ ஸாநுக்ரோமேோ ஜிதேந்த்‌ ரிய: । 
ஸ்தி ராநுராகே £ த,ர்மாத்மா மாத்ருவத்‌ பித்ருவத்‌ ப்ரிய:”. இங்கே “யத்‌ யபி”” என்கிறவிது ஏகபத - 
மாய்‌ அவத ஈரணவாசியானால்‌ ப,ாத,ம்‌ ப்ரஸங்கி க்கும்‌; ஆகையாலே “யதி,” என்றும்‌ “அபி” 
என்றும்‌ பத,த்‌,வயமாகக்கடவது; அத ஏவ “தத. ஈபி” என்கிறவிதுவும்‌ “தத_£” என்றும்‌ “அபி” 
என்றும்‌ பத,த்‌,வயமாகிறது. இப்படி “கிம்புந:” என்கிறவிதுவும்‌ “கிம்‌” என்றும்‌ “புந:” என்றும்‌ 


66 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா - 11 2. 


கண்டு பின்துடர்ந்தேனல்லகாண்‌'' என்றருளிச்செய்த இதிஹாஸரா்ரேஷ்ட_ப்ரஸித்‌,த, வார்த்தையை 
ப்ரமாணமாக ஸ்மரிப்பதென்கிறார்‌ . (112) 


113. ப,க,வத்‌,விஷயப்ரவ்ருத்தி பின்ன சேருமோவென்னில்‌, அதுக்கடி 
ப்ராவண்யம்‌; அதுக்கடி ஸம்ப,ந்த,ம்‌; அதுதான்‌ ஓளபாதி,கமன்று; ஸத்தாப்ரயுக்தம்‌. 


என்றருளிச்செய்தவார்த்தை . (“ப்ரியா து ஸீதா ராமஸ்ய தரா: பித்ருக்ருதா இதி | கு.ணாத்‌, 
ரூபகு,ணாச்சாபி ப்ரீதிர்பூ,யோப்‌,யவர்த்த,த” என்கிற ங்லோகத்திலே : பிராட்டிவிஷயத்தில்‌ 
பெருமாள்‌ ப்ரீதி உடையரானதுக்கு ப்ரத ஈநஹேது, வர்ணாங்ரமாதி,விமிஷ்‌டவேஷவிஷய- 
ஸாமாந்யஸணாஸ்த்ராநுகு,ணப்ராப்தத்வமேயன்றி, பிராட்டியின்‌ ஆத்மகு_,ணபுூர்த்தியும்‌, 
விக்‌, ரஹகு_ணபூர்த்தியுமாகிற இவை அன்று; ஆகிலும்‌ இந்த இரண்டு பூர்த்தியும்‌ ப்ராப்தத்வ- 
ப்ரயுக்தமான ப்ரீதிக்கு மிகவும்‌ வர்த்த,கமாய்த்து - என்று சொல்லப்பட்ட அர்த்தமும்‌ இங்கு 
அநுஸந்தே,யம்‌ ] (112) 


பத,த்‌,வயமாகிறது. தத,£ச அயமர்த்த,: :- ஹே ஆர்யே! ஏஷ மம பர்த்தா வ்ருத்தவர்ஜிதோ5பி 
ப,வேத்‌,யதி, தத,ா தத ,ாத்வே, மயா அத்ர - ப,ர்த்தரி விஷயே, அத்‌,வைவித்‌, யம்‌ -அநந்யத்வம்‌ 
நிருபாதி, கப ஈவப,ந்த ரூபமான ஏகத்வம்‌, வக்தவ்யம்‌ ௪ துப்‌, யம்‌ பே ஈத யிதவ்யம்‌ ப வேத,பி. 
அபிஸ்ஸம்ப வகாப்‌ அணிப்‌ 1-4-9) . "ய ஏஷ மம ப ரத்தா கு,ணஸ்லாக்‌, ய: ஸாநுக்ரோமாஹ்ச 
ப வதி அத்ர புந: - ஏதாத்‌ மாகு ணாதி, கவிஷயே து அத்‌,வைவித்‌, யம்‌ - நிருபாதி,கபாவப,ந்த ரூப- 
அநந்யத்வம்‌, வக்தவ்யம்‌ கிம்‌ ௪ பரபே £த நார்ஹம்‌ கிம்‌?'. 'கிம்‌'மாப்‌ த: க்ஷேபே. 'பரபே £த, நார்ஹம்‌ 
ந ப வதி” இத்யர்த்த, :. “வாரீர்‌ புஜ்யரானவரே! இந்த என்னுடைய ப ர்த்தாவான பெருமான்‌ 
வ்ரதத்தோடூம்‌ ரூபாதி களோடும்‌ பிரிந்திருப்பாராகில்‌ அப்படியிருக்கும்போது என்னாலே இவர்‌- 
விஷயத்திலுண்டான அநந்யப,ாவம்‌ ௪ “அநந்யா ராக ,வேணாஹம்‌” இத்யாதி, ஸித்‌,த,மான 
நிருபாதி, கப ஈவப, ந்த, ௫ அந்நுயத்வாதமகமான்‌ அத்‌, வைவித்‌, யம்‌, உமக்கு அறிவிக்கப்படுமாகிலு- 
மாம்‌: ்வ்ர்ருவா இந்த ப ர்த்தாவான குமர்‌ கு. ணஸ்லாக்‌ ,யிராயும்‌ க்ருபாவானாயும்‌ 
ஸ்தி,ராநுராக,த்வாதி,கு,ணஜாதயுக்தராயும்‌ ஸர்வத ,ா போருகிறார்‌ , இப்படிப்பட்ட ஸ்வரூபாநு- 
பந்தி, ப்ருத,க்ஸ்தி,த்யாத்‌, யநர்ஹகு ணயுக்தரான பெருமாள்‌ விஷயத்திலே எனக்குண்டான 
நிருபாதி, கப வப ந்த, மாகிற அத்‌, வைவித்‌, யத்தைப்பிறர்க்கு நான்‌ அறிவிக்கை என்று ஒரு 
பொருளுண்டோ?" என்று இதுக்கர்த்த ம்‌. இத்தைத்‌ திருவுள்ளம்பற்றி அருளிச்செய்கிறார்‌ (௮வ்‌- 
வாஸ்ரயத்தை) இத்யாதி. . “ஏஷ: என்கிறவிது நிஷ்க்ருஷ்டஸ்வரூபபரம்‌” என்னுமபி ப்ராயத்தாலே 
(அவ்வாய்ரயத்தை) என்றது. “வருத்த” என்கிறவித்தாலும்‌ “அபி” என்கிற ஸமுச்சயத்தாலும்‌ 
ஸித்‌,த மான அர்த்தம்‌ i (குணங்களோடு) என்றது. “வர்ஜித:”* என்கிறவித்தைப்பற்ற (வ்யதிரேகித்து) 
என்றது. “யதி மாப்‌ ,தரார்த்த, ப, லாயாதவிபர்யயே பரயவஸாநஸித்‌_தஈர்த்த,ம்‌ (காட்டவொண்ணாமை- 
யாலே) 6 எனி றது! “அத்‌, வைவ்‌, யாப்‌ தரார்த்த,ம்‌ (அவர்பக்கல்‌ இருக்குமிருப்பை) என்றது. 
அதாவது, ர ட ந்த, த்தை உ டைத்தாயிருக்குமிருப்பை” என்றபடி. “வக்தவ்யம்‌ கிம்‌” 
என்கிற க்ஷேபலப்‌,த. ம்‌ (அறிவிக்கப்‌ பெறுகிறிலென்‌) என்று. இத்தால்‌ ப ,லிதம்‌ (அவர்‌ 
கு ணஸஹிநருமாய்‌) இத்யாதி... (இப்படி காணும்‌ இருப்பது) என்றது "நிருபாதி கப ஈவப ந்த த்தை 
உடைத்தாய்க்காணும்‌ இருப்பது” என்றபடி. 4112) 


1 13. '[ஸ்வரூபப்ரயுக்தமான த,ாஸ்யமிறே ப்ரத ஈநம்‌] (வா-1 11) என்கிற ஸந்நிகிருஷ்ட 
வாக்யோத்தி, தமாங்காநுவாத ,கத்வமே [ப,க,வத்‌ ,விஷயப்ரவ்ருத்தி பின்னை சேருமோ? என்னில்‌] 
என்கிற உத்தரக்‌ ரந்த, த்துக்கு யுக்தம்‌' என்னுமபிப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (இப்படி ஸ்வரூப) 


வா- 114 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 67 


கு,ணபூர்ணப ,க,வத்‌ விஷயத்தில்‌ அந்வயரூபப்ரவ்ருத்தி கு,ணங்கண்டல்லது கூடுமோவென்று பாங்கித்து , 
கு,ணங்கண்டன்றியே ஸ்வரூபநிப ந்த, நமாக ப,க,வத்‌,விஷயத்திலிழிகிறவதுக்கடி “அன்புருகி நிற்குமது"" 
என்கிற ஸத்தாநிப_ந்த,நநித்யப்ராவண்யம்‌ . தத,ாவித,ப்ராவண்யந்தனக்கடி ஸ்நேஹோத்பாத_கதத்‌- 
ஸம்பந்தம்‌ . ப்ராவண்யப்ரேரகமான அந்த போஷோஷிப £ஈவஸம்ப_ந்த, ந்தான்‌ , ப்ராக்ருதஸம்ப_ந்த,ம்‌ போல்‌ 
ஆக_ந்துகமாய்க்கொண்டு உபாதி,ப்ரயுக்தமாமதன்று ; விறேஷ்யயேோஷிக்கு விமேோஷணரூபமோஷ- 
மாய்க்கொண்டு உதித்த தத்ஸத்தாப்ரயுக்தம்‌ . (113) 
1 13. இப்படி ஸ்வரூபப்ரயுக்தமான த;ாஸ்யமே ப்ரத ஈநமாகில்‌ , மேஷிசெய்தபடி கண்டிருக்கும- 
தொழிய, அநந்யோபாயத்வாதி,கள்‌ குலையும்படி அவ்விஷயத்தைக்குறித்துப்‌ பண்ணுகிற 
ஸ்வப்ரவ்ருத்தி சேருமோவென்கிற ராங்கையை அநுவதி,க்கிறார்‌ , [ப,,க_,வத்‌,விஷயப்ரவ்ருத்தி] 
இத்யாதி,யால்‌ ; அத்தைப்பரிஹரிக்கிறார்‌ , [அதுக்கடி ப்ராவண்யம்‌] என்று துடங்கி . [ப்ராவண்ய] 
மாவது - அதிமாத்ரஸ்நேஹம்‌ . அந்த ப்ராவண்யத்துக்கடி விஷயவைலக்ஷ்ண்யமன்றோவென்ன , 
[அதுக்கடி ஸம்ப,ந்த,ம்‌] என்கிறார்‌. [ஸம்ப,ந்த,]மாவது - போஷோஷிப வம்‌, அதுதான்‌ 
கு,ணக்ருதமாயும்‌ வாராதோவென்ன , [அதுதான்‌ ஒளபாதி,கமன்று ; ஸத்தாப்ரயுக்தம்‌] என்கிறார்‌ . 
[ஸத்தாப்ரயுக்தம்‌] என்றது - இவ்வாத்மாவினுடைய ஸத்தையே பிடித்துள்ளதொன்றென்கை ,(113) 


4 , இத்தால்‌ கீழ்ப்பண்ணின ராங்கைக்குப்பரிஹாரமானதேதென்னவருளிச்செய்கிறார்‌ மேல்‌ 


இத்யாதி, . ""* "இத்தால்‌ கு,ணபூர்ணப, க,வத்‌, விஷயத்தில்‌ அந்வயரூபப்ரவ்ருத்தி கு,ணங்கண்டல்லது 
கூடுமோ ?' என்று மாங்கித்து” என்று [ப ௧, வத்‌, விஷயத்திலிழிகிறதும்‌ கு,ணங்கண்டன்று] (வா.1 08) 
என்கிற வ்யவஹிதக்‌ ,ரந்தே ,ாத்தி,தமாங்காநுவாத ,கத்வமநுசிதம்‌" என்று கருத்து. 
(மேஷிசெய்தபடி) இத்யாதி. “உபாத_த்தே ஸத்தாஸ்தி,திநியமநாத்‌,யைம்சித, சிதெள ஸ்வமுத்‌,தி,மரய” 
(ர.ஸ்தவே ௨.8 7) என்கிறபடியே மோஷி ஒன்றைச்செய்தால்‌ அது அவனுக்கு அதியயகரமாயிருக்க 
அதற்கு ஸம்வதி, யாதே மோஷபூ, தன்‌ தான்‌ ஒன்றைச்செய்கை. " "மேஷிசிகீர்ஷிததத , தியய- 
விக,ாதகமாய்‌ ஸ்வாதிமாயாத பியகமாய்‌ இருக்கையாலே நிருபாதி, கஸேஷத்வத்தோடு வ்யாஹதமாம்‌' 
என்று மாங்காபிப்ராயம்‌" என்றபடி. "நிரபேச்ஷோபாயபூ, தனுக்கு உபாயாந்தரப்ரவ்ருத்தி அத்யந்தா- 
நபி, மதையாகையாலே , தத,த்யந்தாபி, மதிரூபதத, தியயவிக ஈதகமான உபாயாந்தரப்ரவ்ருத்திக்கு 
ரானி, தி, த்வம்‌ அவர்ஜநீயம்‌” என்னுமபி,ப்ராயத்தாலே (அநந்யோபாயத்வ) 
இத்யாதி,. ப,க,வத்‌,விஷயோத்‌,தே,ரோந ப்ரவ்ருத்தி ௪ [ப,க,வத்‌,விஷயப்ரவ்ருத்தி] என்று 
விவக்ஷித்து சர்த்தம்‌ (அவ்விஷயத்தைக்குறித்து) என்று. [அதுக்கு அடி] இத்யாதி, . “வந (ஷ்ண) 
- ஸம்ப க்தெள' என்று த, ஈதுபாட_ம்‌. அதில்‌ ப,க்தியாவது ஸ்நேஹம்‌. “ஸ்நேஹபூர்வமநுத்‌, யாநம்‌ 
ப "க்திரித்யபி, தீ,யதே” என்னக்கடவதிறே. “ஸம்ப த்தி”யாவது அதிஸ்நேஹம்‌. அத்தை "ப்ர 
மாப்,த,த்தாலே விஸேஷிப்பிக்கையாலே நிரதியயத்வம்‌ லப்‌ த,ம்‌. இத்தைத்‌ திருவுள்ளம்‌ பற்றி 
அருளிச்செய்கிறார்‌ ((ப்ராவண்ய)மாவது அதிமாத்நஸ்நேஹம்‌) என்று. "மாத்ராம்‌ - மாநம்‌ 
அதிக்ராந்த: அதிமாத்ர: ௪ ப்ரமாணாதிக்ராந்த:” என்றபடி. [ஸத்தா-ப்ரயுக்த]த்வம்‌ - [ஸத்தா] 
வ்யாபகத்வம்‌. "யத,ா சேதநஸத்தா, தத,ா ப,க,வச்சே,ஷத்வம்‌" என்கிற காலிகவ்யாப்தி இங்கே 
விவக்ஷிதை. இத்தைத்‌ திருவுள்ளம்‌ பற்றி அருளிச்செய்கிறார்‌ (ஸத்தையே பிடித்து) இத்யாதி, (173) 


1 14. (“ஸ்வப்ரயுக்த?”) இத்யாதி, . அதாவது - ஸத்தாவ்யாபகமோஷமோஷிப ஈவரூபஸம்ப, ந்த ,- 


68 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா- 114 


114. அந்த ஸத்தை ப்ராவண்யகார்யமான அநுப,வமில்லாதபோது குலையும்‌; அது 
குலையாமைக்காக வருமவையெல்லாம்‌ அவர்ஜநீயங்களுமாய்‌, ப்ராப்தங்களுமா- 
யிருக்கும்‌; ஆகையாலே, ப,கவத்விஷயப்ரவ்ருத்தி சேரும்‌. 
1 1 4. ஏவம்வித,மான ஸத்தை ஸத்தாப்ரயுக்தஸம்ப _ந்த , நிப_ந்த ,நப்ராவண்யத்தின்‌ கார்யமான தத்‌_விக்‌_ர- 
ஹாநுப,வமில்லாதபோது குலையும்படி வரும்‌ . அந்த ப்ராவண்யாத்‌,நமான ஸத்தை தத்கார்யாநுப ,வா- 


வாக்யத்ரயத்தாலே . [அந்த ஸத்தை ப்ராவண்யகார்யமான அநுப,வமில்லாதபோது குலையும்‌] 
என்றது- அப்படிப்பட்ட ஸத்தைதான்‌ , ஸ்வப்ரயுக்தஸம்ப_ந்த, மடியாய்‌ வருகிற ப்ராவண்யகார்ய- 
மான ப,க,வத,நுப,வமில்லாதபோது க்ஷணகாலமும்‌ நில்லாதென்றபடி . [அது குலையாமைக்காக 
வருமவையெல்லாம்‌ அவர்ஜநீயங்களுமாய்‌ ப்ராப்தங்களுமாயிருக்கும்‌] என்றது - அந்த ஸத்தை 


ஜ்ஞாநஹேதுக-அதிமாத்ரஸ்நேஹத்தினுடைய கார்யமான என்றபடி. (க்ஷ்ணகாலமும்‌) இத்யாதி. . 
“அர்த்த க்ரியாகாரித்வம்‌”, “காலஸம்ப,ந்தி,த்வம்‌” “ப்ரமாணஸம்ப ந்த ஈர்ஹத்வம்‌” என்று சொல்லுகிற 
(ஸத்தை) சேதநவிஷயத்தில்‌ நித்யையாகையாலே; (க்ஷணகாலமும்‌ நில்லாது) என்றது "நித்ய- 
ஸத்தைக்கும்‌ ஹாநியை மாங்கிக்க வேண்டும்படியான அநுப, வாலாப, ஹேதுக-அவஸாத , £திரயத்தை 
விவகஷித்து" என்று கண்டுகொள்வது . 


யத்‌, வா, “வேவாரா வேட்கை நோய்‌ மெல்லாவி உள்ளுலர்த்த” என்கிறவிடத்திலே, "லெளகிகாக்‌ ,- 
நிக்கு த. £ஹ்யமில்லாவிட்டாலும்‌ , விரஹாக்‌,நிக்கு த,ாஹ்யமாம்‌' என்று நிர்வஹித்த ந்யாயத்தாலே 
(ஸத்தை)க்கு நித்யத்வம்‌ அசித்‌, வஸ்துநாமாக-ஸாமக்‌. ரிநாஸ்யத்வாப ஈவரூபமாய்‌ பக, வத நுப வா- 
லாப, ஹேதுக-அவஸாத ,ாதிமாயத்தாலே அதுக்கு ஹாநிஸம்ப ஈவநையும்‌ கூடுமாகையாலே (கடண- 
காலமும்‌ நில்லாது) என்று அருளிச்செய்தது” என்று கண்டுகொள்வது. (அந்த ஸத்தை அழியா- 
மைக்கு) இத்யாதி, . [அநந்யோபாயத்வமும்‌ அநந்யோபேயத்வமும்‌ அநந்யதை ,வத்வமும்‌](வா-9 0) 
என்கிற மூலக, தஸமாநப்ரகரணஸ்த_க்ரமத்தை உட்கொண்டு அருளிச்செய்கிறார்‌ (மடலெடுக்கை) 
இத்யாதி, . (முதலான) என்கிறவித்தால்‌ “நமக்கே நலம்‌”” என்கிற ஸ்வப்ரயோஜநப்ரவ்ருத்தியும்‌ 
“காமதேவா! உன்னையும்‌” இத்யாத்‌, யுக்தகாமப, ஐநமும்‌ ஸங்க்‌,௬ுஹீதம்‌. [எல்லாம்‌] என்கிற 
இதுக்கர்த்த,ம்‌ (ஸகல) இதி. மாங்கா க்‌, ரந்த, ஸ்த, [ப்ரவ்ருத்தி] அபி,ப்ராயேண (ப்ரவ்ருத்திகளும்‌) 
என்றது. [அவர்ஜநீய] ரப்‌, த. £ர்த்த_ம்‌ (தவிருவோம்‌ என்றாலும்‌) இத்யாதி, . இங்கே “ஆக்‌, யாதாநாம்‌ 
அர்த்த, ம்‌ ப்‌, ௬வதாம்‌ மாத்தி: ஸஹகாரிணீ” , “ஸர்வாந்நாநுமதிஸ்ச ப்ராணாத்யயே தத்‌,த,ர்ஸநாத்‌” 
(மா.மீ.3-4-7), “அத்யந்தப க்தியுக்தாநாம்‌ ந ஊாஸ்த்ரம்‌” இத்யாதி ,யைக்‌ கண்டுகொள்வது. 
[ப்ராப்தங்களுமாய்‌] என்கிறவிதுக்கர்த்த_ம்‌ (மோஷிக்கு)இத்யாதி, . (அதிமாயம்‌) - நம்மை ஆசைப்‌- 
பட்டு இப்படிப்‌ படப்பெறுவதே என்று முகமலருகை. இத்தால்‌, "ஏவம்பூ,த-அதிமாத்ரஸ்நேஹ- 
விரஹிதருடைய ப,த்‌,தி,தெ,ளர்ப,ல்யஹேதுகலாத , நாந்தராதி, ப்ரவ்ருத்திகள்‌ நிரபேக்ஷோபாயபூ, த- 
னுக்கு அத்யந்தாநபி, மதிஹேதுவாகையாலே தத. தியயாத ,ாயகத்வரூபநிருபாதி , கமோஷத்வத்துக்கு 
விருத்‌, த, ங்களானாலும்‌ இப்படி அதிமாத்ரஸ்நேஹப லாயாதப்ரவ்ருத்திவிமோஷங்கள்‌ அத்யந்தாபி, மதி- 
கரங்களாகையாலே நிருபாதி,கமேஷத்வத்துக்கு அத்யந்தோசிதங்கள்‌" என்று பரிஹாரம்‌ பலிதம்‌. 
(4) [அந்தஸத்தை] இத்யாரப்‌, ய [ப்ராப்தங்களுமாய்‌ இருக்கும்‌] இத்யந்தமான வாக்யத்‌, வயம்‌ ஹேது- 
ஸ்வரூபப்ரதிபாத கம்‌. 

(2) [ஆகையாலே] இத்யாதி, த்ருதீயவாக்யம்‌ தத்‌, க,தஹேதுத்வப்ரதிபாத நபூர்வகமாக ஸ்வாபி,மத 
ஸாத்‌ யகீரத்தநரூபபரிஹாரபரம்‌. 


வா - 114 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 69 


லாப,ததாலே குலையாமைக்காக , அநுப, வஹேதுவாக வரும்‌ அநந்யோபாயத்வாதி_ப,ஞ்ஜகங்களான காம- 
ப,ஐநாதி,ஸ்வயத்நப்£வ்ருத்திகளானவை எல்லாம்‌ , பாரதந்த்ர்யாநுஸந்த ஈரத்தால்‌ அவர்ஐநீயங்களுமாய்‌ , 
மோஷிக்கு அதியயகரங்களுமாயிருக்கையாலே , ஸ்வரூபப்ராப்தங்களுமாயிருக்கும்‌ . இப்படி ஸத்தாப்ரயுக்த- 
மான ப்ராவண்யம்‌ இவனுக்கு உண்டாகையாலே , ஸம்ப_ந்த,ஜ்ஞாநம்‌ பிறக்கவே கு,ணஜ்ஞாநமில்லாவிடி- 
லும்‌, நிருபாதி,கப_ந்து,வான ப,க,வத்‌,விஷயத்தில்‌ ஆற்ரயணரூபப்ரவ்ருத்தி , ஸ்வரூபப்ராப்தமாகையாலே 
சேருமென்று பரிஹ்ரிக்கிறார்‌ . "ஆக, இப்ப்ரகரணத்தால்‌ ப்ரபத்தியின்‌ அநியமநியமாதி, காரிவிரோஷணத்வ- 
நிரூபணமும்‌ , அபேக்ஷிதாநுமதிஸித்‌_தே £பாயதத_தி,காராநுகு,ணஸ்வரூபநிரூபணமும்‌ , உப,யாறுஷ்‌- 
டராநஸோத ,நவிஷயநிவ்ருத்திப,,க,வத்ப்ரவ்ருத்திப்ரகாரநிரூபணமும்‌ சொல்லப்பட்டது . [இது இரண்டை 
யும்‌ பொறாது]அளவாக ப்ரத £நப்ரமேயமும்‌ , மேலடங்க ப்ராஸங்கி,கவிஸேஷப்ரகரணமுமாழிருக்கும்‌ . (114) 


அழியாமைக்குறுப்பாக வருகிற மடலெடுக்கை முதலான ஸகலப்ரவருத்திகளும்‌ , ப,க,வத,நுப, வ- 
மொழியத்‌ தரிப்பில்லாமையாலே தவிருவோமென்றாலும்‌ தவிரப்போகாதவையுமாய்‌ எல்லாம்‌ 
மோஷிக்கு அதிராயகரங்களாகையாலே ஸ்வரூபப்ராப்தங்களுமாயிருக்குமென்றபடி . [ஆகையாலே 
படகவத்‌,விஷயப்ரவ்ருத்தி சேரும்‌] என்று - உக்தத்தை ஹேதுவாக்கிக்‌ கொண்டு , ப்ரக்ருத- 
மங்கையை பரிஹரித்துத்தலைக்கட்டு கிறார்‌ . (114) 
(3) இதற்கு மேலே ஏதத்பரிஹாரவாக்வமில்லாமையாலே , இது பரிஹாரவாக்யங்களிலே சரமம்‌' 
என்னுமபி ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (ஆகையாலே ப ௧,வத்‌ விஷயப்ரவ்ருத்தி சேரும்‌ என்று 
உக்தத்தை) இத்யாதி, . 

' £ மூலத்திலே பூர்வம்‌ ப்ரதிஜ்ஞாஹேதுக்களில்லாமையாலே இந்த த்ருதீயவாக்யம்‌ 'நிக,மநம்‌' 
என்னமாட்டாது என்னுமபி,ப்ராயத்தாலே (உக்தத்தை ஹேதுவாக்கிக்கொண்டு) என்று அருளிச்‌ 
செய்தது' என்று கண்டுகொள்வது. (ஹேதுவாக்கிக்கொண்டு) என்றது ஹேதுத்வேந சொல்லிக்‌ 
கொண்டு என்றபடி. “தத்கரோதி தத,ாசஷ்டே” என்று * ஆசஷ்டே” என்கிற வாக்யத்திலும்‌ 'ணிச்‌" 
வருமிறே என்று கருத்து. (114) 


ஒன்பது ப்ரகரணங்களில்‌ இரண்டாமதான உபாயப்ரகரணம்‌ ஸம்பூர்ணம்‌ 


| ஸ்ருதிஸ்ம்ருத்திஹாஸாதி,-ப்ரமாணேக்‌_ரே ப்ரதர்மரிதே ! நுத்யா, (1) புருஷகாரேண க,தேஸ்ஸஹ 
(2) தத: ப்ருத,க்‌ ॥| (3) உபாயாந்தரதே,ாஷோக்தே: (4) ஸித்‌,த,க,த்யதி,க்ருந்நுதே: | (5) ஈத்‌, ௬ங்‌- 
நிஷ்ட_ர்யசர்யோக்தே: (- ப்ரபந்நதி,நசர்யோக்தே:) (6) ஸத்‌_கு,ரோர்லக்ஷணாத்‌ தத: 11 (7) ஸச்சி,ஷ்ய- 
லக்ஷணுச்சாத, (8) ஹர்யவ்யாஜக்ருபோக்தித: । (9) க,ம்யக,த்யுத்தமோக்த்யாந்தே நவார்த்த,ம்‌ 
வாக்யபூ,ஷணம்‌ !। இத்யேவம்‌ வாக்யபூ,ஷாயா: நவப்ரகரணீபி,தபாம்‌ | த்‌,விதீயா த்‌,ராவிடீ, 
கதா வக்த்யாதெ,ள ஹி ஸமாஸத: | 


70 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா - 115 
ட ரோ த ல்‌ பதம அபு ட்ட்பு பம டட பப்ப ட ட ட பப பட்ட பட்ட படல ்ட்ட்ட்ப்பட்டமம்‌ 


உக்தோபாயபூர்வப £ஈவியாய்க்கொண்டு . த்யாக,விஷயமான உபாயாந்தரங்களின்‌ த்யாக,ப்ரகாரோப்பாத்‌,ந- 
முகே, ந தே ரஷவியோஷங்களை அருளிச்செய்கிறார்‌ [ப்ராபகாந்தரம்‌] துடங்கி [ஸுக_ரூப]மளவாக . 

1 15. ப்ராபகாந்தரபரித்யாக.த்துக்கும்‌ அஜ்ஞாநாமரக்திகளன்று , ஸ்வரூபவிரோத,மே 
ப்ரத, ஈநஹேது . 


பனக பக ப ப ப ப ப யப்ப மு பப்பு பப ப ப்பப்ப்ட்டட்ட் ப்பட ப்பட்‌ 
1 1 5 . இதரவிஷயபரித்யாக_த்துக்கும்‌ ப,க,வத்‌,விஷயபரிக்‌,ரஹத்துக்கும்‌ ப்ரத ஈநஹேதுக்கள்‌ 
இன்னதென்றார்‌ கீழ்‌; இந்த ப்ரஸங்க,த்திலே , இதரோபாயபரித்யாக.த்துக்கு ப்ரத ஈநஹேது 
1 15. ஷட்ப்ரகரண்யறுகு ணமாக வ்ருத்தாநுவாத , பூர்வகம்‌ உத்தரக்‌ ரந்த ,ஸங்க ,தியருளிச்செய்கிறார்‌ 
(இதரவிஷய) இத்யாதி நா. (இந்த ப்ரஸங்க த்திலே) என்றவித்தால்‌ ப்ரஸங்க,ஸங்க,தி என்று 
ஸித்‌,த,ம்‌. இவ்விடத்திலே 

(1) உபாயாந்தரத்யாக திகள்‌ அதி காரிநிஷ்ட ,ாந்தர்பூ,தங்களாகையாலே ப்ரகரணஸங்க தி. 

(2) அதில்‌ ப்ரத ஈருஹேதுப்ரதிபாத _நரூபத்வாத்‌ அநந்தரவாத்யஸங்க தி என்று அர்த்த, ஸித்‌ தம்‌ 
என்று கண்டுகொள்வது. நவப்ரகரண்யறுகு ,ணணயான ஸங்க,தியும்‌ ஊஹித்துக்‌ கொள்வது. அந்யாறி 


115. [ஸ்வரூபவிரோத,மே ப்ரத,நஹேது] என்கிற வாக்யார்த்த_த்தில்‌, பாரதந்த்ர்யம்‌ பேக. 
மோக்ஷ்ஸாத,ரஈக்ருத்யநர்ஹத்வம்‌. ஸாத,நாந்தரங்கள்‌ இதுக்குச்சேராதி(ருக்கையாவது:-) 
ஸ்வீப்ரவ்ருத்திஸாத்‌,யமான ஸாத, நாந்தரம்‌, ஹேயப்ரத்யநீகரிடத்தில்‌ ஹேயஸம்ப.,ந்த,ம்போலே 
இந்த ஸ்வரூபமுள்ளவிடத்தில்‌ ஸம்ப,வியாதிருக்கை. ஸாத,கருடைய ஸாத,கத்வமெல்லாம்‌ 
ஆரோபிதமிறே. இப்படி உபாயாந்தரங்களுடைய பாரதந்த்ர்யவிமிஷ்டஸ்வரூபஸம்ஸ்பற்‌ றா- 
யோக்‌,யதாரூபமான [ஸ்வளூபவிரோத,] த்தைச்சொன்னது, 

(1) -நாமகத்வம்‌, (2) அயோக்‌,யத்வம்‌, (3,4) நைஷ்ப,ல்யாநிஷ்டஹேதுதே !। (5) விவேகபரிபந்தி,- 
த்வம்‌ (6) ததராஹங்காரமிஸு்ரதா | | (7) ஓளபாதி,கத்வம்‌ (8, 9) மோஷத்வபாரதந்த்ர்‌ யவிரூபதா | 
(10) ஐகாந்த்யப,ஞ்ஜகத்வஞ்ச (11) ஸ்யேநாதி,ஸமதா தத. ॥1 (12) ப்ராப்யாநநுகு,ணத்வஞ்ச 
நதடா (13) பாதககோடிதா । (14) மிஷ்டா5பரிக்‌,ருஹீதத்வம்‌ (15) கலித.ரமப,ஹிஷ்ட,தா ப இத்யேவம்‌ 
பஞ்சதடிபாததா எண்று சொன்ன பதினைந்துவித,மான ஸ்வரூபவிரோத,ங்களுக்கும்‌ எஃப்‌ 
லக்ஷணம்‌. அதில்‌ 

(1) நாகத்வமாவது- ட “ந ஸ்த்ரீ ஸ்வாதந்த்ர்யமர்ஹதி” என்று சொல்லுகிற ஸ்த்ரீய்னுடைய 
பாரதம்த்ர்‌ யாக்திக்கு, பும்வத்‌, ப, ஈவம்‌ நாறகமாமாப்போலேயும்‌, 

() வஹநியினுடைய த,ாஹகத்வயக்திக்கு, ப்ரதிப,ந்த,கங்களான மணிமந்த்ரெளஷ்தக_ங்கள்‌ 
நாறகங்களாமாப்போலேயும்‌, 

சேதநருடைய ஸ்வரக்ஷ்ணே ஸ்வாந்வயாநர்ஹத்வரூபமான பாரதந்த்ர்யபாக்திக்கு, ஸ்வரக்ஷணே 
ஸ்வாத்வயரூபங்களான இவை நாறகங்களாயிருக்கை. 

(2) அயோக்‌,யத்வமாவத;-முன்சொன்னது(பாரதந்த்ரயவிரிஷ்டஸ்வரூபஸம்ஸ்பர்ணாகயோக்யத்வம்‌) 
(9) நைஷ்ப,ல்யமாவது:- உபாயாந்தரங்கள்‌ யத,ாக்ரதுந்யாயத்தாலே, () ஸ்வார்த்தராஈநுப,வ- 
கைங்கர்யங்களுக்கு ஸாத நங்களாய்‌, (1) பரார்த்தராநுப, வகைங்கர்யங்களுக்கு அஸாத,நங்களாய்‌ 
இருக்கையாலே. ஸ்வப்ரவருத்த்யுத்‌,தே,ம்யபே க,வத்த்வாநர்ஹத்வரூபமான பாரதந்த்ர்யரூப- 
ஸ்வரூபத்துக்கு அநுரூபங்களான பரார்த்த,ாநுப,வகைங்கர்யரூபங்களான ப,லங்களுக்கு 
அஸாத நங்களாயிருக்கை. [சா.உப.3-1 4-1 : ப்ர. ஸூ.4-3-1 4) 

(4) அறிஷ்டஹேதுத்வமாவது.- ஸ்வப்ரவ்ருத்த்யுத்‌,தே,ம்யபே க, வத்த்வாரர்ஹத்வரூப-உத்தர- 
பதாந்விதநமம்பப்‌,த,ப்ரதியபாத்‌,யபாரதந்த்ர்யஜ்ஞாநமுடையார்க்கு, ஸ்வபே கம்‌ நரகாஙு- 
டட,வத்திற்காட்டிலும்‌ அத்யந்தம்‌ அநிஷ்டமாகையாலே, அப்படி அநிஷ்டமாயிருந்துள்ள 
ஸ்வார்த்தாதுப, வஸகங்கர்‌ யங்களகோ புநராவ்ருத்தியின்றிக்கே ஸாதி,த்துக்கொடுக்குமதா- 
யிருக்கை. 

(5) விவேகபரிபந்தி,த்வமாவது:- ப,க,வந்நிர்ஹேதுககடாக்ஷத்தாலே, “நாஹம்‌ விப்ரோ நச 
நரபதி:” (ஞாநஸாரே 1 6ம்பாட்டுக்கு ப்ர.) இத்யாதி_ப்படியே ப்ரத்யக்ஷ்ஸமாநாகாரமாக உண்டான 
தே,ஹாத்மவிவேகத்தையுடையார்க்கு , “அதி,காரபேஈத,யுக்தேஷு வித்‌,யதே ப,ாவபழாவநா ! 


வா - 115 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 71 


115. அப்ராப்தமென்று விடுகை விஷயாந்தரத்துக்கேயல்ல , ஸாத,நாந்தரத்துக்கும்‌ ஒக்கும்‌ என்கிறார்‌ , 
இன்னதென்கிறார்‌ மேல்‌, [ப்ராபகாந்தரபரித்யாக.த்துக்கும்‌] என்று துடங்கி , [ப்ராபகாந்தரங்க] 
ளாவன ப்ரபத்த்யுபாயத்தையொழிந்தவுபாயங்கள்‌ . [அஜ்ஞாநாராத்திகளன்று] என்றது - 
அவற்றையறிகைக்கும்‌ அநுஷ்டி,க்கைக்குமீடான ஜ்ஞாநமக்திகளில்லாமை தத்த்யாக_த்துக்கு 


ப்ராபகாணி - [ப்ராபகாந்தரா]ணி என்று விக்‌, ரஹம்‌. அதில்‌ ஏதத்ப்ரகரணப்ரதிபாத்‌ , ய-அதி, காரி- 
நிஷ்ட,ாக,டக-அதி, காரப்ரதிஸம்ப,ந்தி, தயா பு,த்‌,தி, ஸ்த, மான ப்ரபத்த்யுபாயம்‌ 'அந்தர' ரப்‌ த ார்த்‌- 
த.ரந்யத்வப்ரதியோகி, என்னுமபி, ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (ப்ரபத்த்யுபாயத்தை) இத்யாதி. . 
'கர்மஜ்ஞாநாதி கள்‌ தனித்தனியே உபாயங்கள்‌" என்னுமபி ப்ராயத்தாலே மூலஸ்த விக்‌, ரஹக,த- 
ப,ஹுவசநார்த்த,ம்‌ (உபாயங்கள்‌) என்று. (௪கீ,. ஸம்‌. ரக்ஷா ஸ்லோகம்‌ வ்யா. 3-20 பாஷ்ய 
தாத்பர்யசந்த்‌,ரிகா. ப்‌, ரமித்த அர்ஜுநன்‌ கருத்தாலே த ர்மத்வேந தோற்றுகை, இவற்றுக்கெல்லாம்‌ 


துல்யம்‌). 


அககணேஷஹு ஸமஸ்தேஷு விஸேஷஜ்ஞாநகர்மஸு” என்று ஸ்ரீவிஷ்ணுபுராணத்தில்‌ சொன்ன . 
படியே (தே,வோஹம்‌, மநுஷ்யோஹம்‌' என்கிற வர்ணாம்ரமப்‌,ரமாதி காரமாக உபாயாந்தரங்கள்‌ 
ஸம்டட,விக்கை. 

(6) அஹங்காரமிஸ்ரத்வமாவது:- எனக்கு ப,லஸாத, நமாயிருக்கையாலே, என்னுடையது இந்த 
கர்மம்‌ என்று அஹங்கார-மமகார-விறிஷ்டனாய்க்கொண்டு, உபாயாந்தரங்களை ஸாதிடக்க 
வேண்டுகையாலே, ஸ்வாதிறயயாத ஈநப்ரவ்ருத்த்யர்ஹத்வரூப-அஹங்காரகூர்ப்ப,மாயிருக்கை 

(1) உபாஸகவிஷயத்தில்‌ உண்டான ப,லஸங்க;,கர்த்ருத்வத்யாக,விதி,ப்ராத,ாந்யேற பலா 
ஸங்க,கர்த்ருத்வத்யாக,பரமிறே. 

(1) ப,லஸங்க,கர்த்ருத்வங்களை அடியோடே விடில்‌, புருஷார்த்த, ஸித்‌.தி,யின்றிக்கே ஒழியுமிறே. 
(ரர) இப்படியிருக்குமிது ஸ்வபேகே”ாத்‌,தே,ங்யகப்ரவ்ருத்த்யநர்ஹத்வளரூப பூர்வபத,ாந்வித- 
நமங்மாப்‌,த,ார்த்த,பாரதந்த்ர்யஜ்ஞாநமுடையார்க்கு ஸம்ப,வியாதிறே. 
(7) ஓளபாதி,கத்வமாவது 

கர்மாநுப,வார்த்த,மாக ஈய்வரனாலே கொடுக்கப்பட்டதாய்‌, (1) ப,க,வத்ஸ்வளூபதிரோத,ாயக- 
மாய்‌, (4) ஸ்வவிஷயபே க்‌,யபு,த்‌,தி,ஜநகமாய்‌, (0) ஸுக்ருதவியமேஷமூலகப்‌,ராஹ்மண்ய- 
படுகரணத்வாதி,களையுடைய மரீரத்தைக்கொண்டுூ ஸாதி,க்கவேண்டுமதாயிருக்கை. 
இப்படியிருக்குமிது, 

() -கிமப்யத்ராபி ,ஜாயந்தே”, “ஸ்ரீஸாங்க்‌ ரியாசிஷத்‌,ப,க்தித_க்‌,த,து,ர்ஜாதிகில்பி,ஷ:”, “தே 
வர்ணாநாம்‌ பஞ்சமாம்சாற்ரமாணாம்‌” இத்யாதி,ப்படியே ஸாத, நாந்தராதி,காரரூபவர்ணாஸ்ரமாதி-- 
ஹேயஸ்பர்மரஹிதராய்‌, (ஸுசிஷத்‌,ப,க்தி: - மாஈசித்வயோகே_ந வர்த்தமாநா ப,க்தி: (கட,. 5] 
(4) “கல்லும்‌ கனைகடலும்‌” இத்யாதி,ப்படியே கேவலம்‌ ஸ்வடேஈக_ர்த்த_ம்‌ ப,க,வதி,ச்சை,யாலே 
கொடுக்கப்பட்ட கரணகளே ப,ரங்களையுடையராய்‌ 

(4) ஸதா ப,க,வத,நுப,வவைகபரரான, விமோேஷாதி,காரிகளுக்கு ஸம்ப,வியாதிறே. 

(8,9) போஷத்வ-பாரதந்த்ர்ய-விரூபத்வமாவது:- மோஷத்வ-பாரதந்த்ர்யஜ்ஞாநப்ரதிப,த்‌,யத்வம்‌. 
அது எங்ஙனேயென்னில்‌:- 

(8) மேஷத்வமாவது, பராதியயாத ஈநத்துக்கே அர்ஹனாயிருக்கை. இவ்வாகாரத்தை 
அறிந்தவர்களுக்கு ஸ்வாதியயாத ஈநபராதியயாத_ ஈநங்களுக்குப்பொதுவான ஸாத,நாந்த- 
ராந்வயம்‌ வாராதிறே. 

(9) பாரதந்த்ர்யமாவது, பே ஈக_மோக்ஷ்ஸாத,நக்ருத்யநர்ஹத்வம்‌. இத்தையறிந்து “தத்தஸ்ய 
ஸத்‌,ருறம்‌ ப,வேத்‌” என்று இருக்கும்‌ அதி,காரிகளுக்கும்‌ ஸ்வப்ரவ்ருத்திரூபமான 
ஸாத,நாந்தரம்‌ ஸம்ப,வியாதிறே. 

() நாறகத்வம்‌ என்கிறவிடத்தில்‌ உபாயாந்தரங்கள்‌ பாரதந்த்ர்யறக்திக்கு நாகங்கள்‌ என்று 
சொல்லிற்று. 

(() அயோக்‌,யத்வம்‌ என்கிறவிடத்தில்‌ உபாயாந்தரகர்த்ருத்வம்‌, பாரதந்த்ர்‌ யத்தோடே 


ர்‌, 


72° மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா - 115 


(ப்ராபகாந்தரம்‌) இத்யாதி,யால்‌ . ங்லோகத்தில்‌ 'த_ர்ம'ப்‌,த,வாச்யங்களாய்‌ மோக்ஷ்ஸாத ,நங்களான 


ப்ரத, £நஹேதுவன்றென்றபடி . [ஸ்வரூபவிரோத _,மேப்ரத ஈநஹேது] என்றது - ப,க,வத,த்யந்த- 


(1) “அஜ்ஞாந - அஞக்திகள்‌ ஸவிஷயங்களாகையாலே விஷயாகாங்க்ஷ£யாம்‌ ஸந்நிஹிதப்ராபகாந்த- 
ரங்களே விஷயங்களாம்‌” என்னுமபி ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (அவற்றை அறிகைக்கும்‌) 
இத்யாதி . யத ஈக்ரமம்‌ அந்வயித்துக்கொள்வது. (தத்‌-த்யாக சத்துக்கு) என்றது - ப்ராபகாந்தரத்யாக.த்‌- 
துக்கு என்றபடி. “மூலத்திலே உத்தரவாக்யஸ்த , [ப்ரத ஈநஹேது]பத,த்தை ஆக்ருஷ்ய [அன்று] 
என்கிறவித்தோடே அந்வயிப்பது” என்னுமபி ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (ப்ரத, ஈநஹேதுவன்று 
என்றபடி) என்று. 

(11) (ப,க,வத்‌) இத்யாதி, . பாரதந்த்ர்யந்தான்‌ பராதீ,நப,லத்வம்‌, பராதீ, நகர்த்ருத்வம்‌ , ஸ்வரக்ஷ்ணோ- 
பாயப்ரவ்ருத்த்யநர்ஹத்வம்‌ என்றிப்படி அநேகவித மாயிருக்கும்‌. ராஜாவுக்கு ப்‌, ருத்யன்‌ ஸ்வகர்மாநு- 


ஏகாதி,கரணவ்ருத்தியுமன்று என்று சொல்லிற்று. 

(4) இங்கு பாரதந்த்ர்யஜ்ஞாநப்ரதிப,த்‌,யம்‌ என்று சொல்லுகிறது. உபாயாந்தரகர்த்ருத்வம்‌ 
ஸ்வரூபத்துக்கு இல்லையாகில்‌, பாரதந்த்ர்யறக்திநாறகத்வம்‌ அதுக்கு எங்ஙனேயென்னில்‌, 
ஆரோபிதமாய்க்கொண்டே ப,லத்‌,வாரா நாயகமாகிறது என்று கண்டுகொள்வது. 

(10) ஐகாந்த்யப,ஞ்ஜகத்வமாவது:- 

அநந்யோபாயத்வ-உபேயத்வ-தை,வத்வரூபமான ஐகாந்த்யத்துக்கு ப,ஞ்ஜகமாயிருக்கை. அது 
எங்ஙனேயென்னில்‌ 

|. உபாஸநாத்மகஸாத, நாந்தரங்களை அநுஷ்டி,க்குமிடத்தில்‌ அக்‌_நீந்த்‌,ராத்‌,யந்தர்யாமியாக 
எம்பெருமானை உபாஸிக்கவேண்டுகையாலேயும்‌, 

11. மது,வித்‌,யாதி,களுக்கு அவாந்தரப,லங்களான சில உண்டாகையாலேயும்‌, 

॥1. அவ்வோ உபாஸநாங்க,ங்களாக அருஷ்டி_க்கும்‌ கர்மங்களில்‌, 

(() படுகரணத்வாதி,களான உபாஸநோபயுக்தப,லங்களை அவாந்தரங்களாகவும்‌, 

(6) “அவித்‌,யயா ம்ருத்யும்‌ தீர்த்வா” என்கிறபடியே ப்ரத்யவாயபரிஹாரத்தையும்‌, உபாஸரவிரோதி 
பாபநிவ்ருத்தியையும்‌, ப்ரத,ாநப_லங்களாகவும்‌ கோலிப்பெருகையாலேயும்‌, 

4. பித்ருருணாதி,விமோசநஸித்த்‌,யற்த்த,மாக அவ்வோ தே_,வதாந்தரங்களை உத்‌_தே,மிக்க 
வேண்டுகையாலேயும்‌, 

ஸ்வயம்‌ ஸாத,நாந்தரங்களான இதுகள்‌ ப_லாந்தரதே,வதாந்தராந்வயஸம்பாத.,நமுக,த்தாலே, 
(1) (2) “ஸர்வபாபேப்‌,யோ மோக்ஷயிஷ்யாமி” என்று சொன்னபடியே ப்ராப்திப்ரதிப_ந்த,க- 
ஸகபஈபவிமோசகளனாய்‌ , (6) ஸித்‌,த,னாய்‌, (௦0) “கையும்‌ உழவுகோலும்‌” இத்யாதிதப்படியே 
அஸாதபாரணதி,வ்யமங்க,ளவிக்‌,ரஹவிமிஷ்டதயா ஸுலப_னாய்‌, (0) “பரவ்யூஹங்களையும்‌ 
தே,வதாந்தர்யாமித்வத்தையும்‌” இத்யாதி,ப்படியே அந்தர்யாம்யாதி_வ்யாவ்ருத்தஸ்வரூபனுமாய்‌, 
(6) ॥இத்தையொழியவும்‌? இத்யாதி,ப்படியே வ்யாஜபூ,தஸ்வீகாராம்யத்திலும்‌ கூட நிரபேக்ஷணாூன 
சம்பெருமாணைய்பற்றி 

(ர) “தே,வர்ஷிபூதா55ப்தந்ருணாம்‌ பித்ரூணாம்‌” இத்யாதி,ப்படியே, தே,வதாந்தரோபாயாந்தர- 
கந்த ஈஸஹராய்‌, 

(4) “அவிப்லவாய த,ர்மாணாம்‌” இத்யாதி,ப்படியே த,ர்மாவிப்லவாதி_த்‌,வாரா கேவலபரார்த்த_- 
கைங்கர்யரூபங்களான நித்யநைமித்திகாத்‌,யநுஷ்டராநத்தையுடையராகையாலே, ப,லாந்த- 
ராந்வயகூந்த,ரஹிதருமாய்‌, 

(6) ஏகாந்தீ து விநிஸ்சித்ய தே,வதாவிஷயாந்தரை: । ப,க்த்யுபாயம்‌ ஸமம்‌ க்ருஷ்ணப்ராப்தெள 
க்ருஷ்ணகஸாத_ந:” என்கிறபடியேயிருக்குமவர்களுடைய ஐகாந்த்யத்துக்கு ப,ஞ்ஜகமாகக்‌ 
கடவதிறே. “ளண்ணுடம்பில்‌ அழுக்கை” இத்யாதி,ப்படியே ப்ரபந்நருடைய பாபநிவ்ருத்திகளும்‌ 
கூட ப, வத்ப்ரயோஜருமிறே. 

(11) ம்யேநாதி,ஸாம்யமாவது ம்யேநயாக_ரதி, களான அபி,சாரங்கள்‌, நாஸ்திகர்களுக்கு 
ஜாஸ்த்ராஸ்திக்யஜநநார்த்ததமாக விஹிதங்களாய்‌, தத.நுஷ்ட,ாதாக்களுக்கு நரகரூப-அநர்த்த_ா- 


வாஃ 115 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 73 
பபப பபப ப ப பபப ப்ப ப்ப ப ப பப்பு ப்ப ப்ப ப ப ப 


கர்மஜ்ஞாநாதி,ப்ராபகாந்தரங்களுடைய ஸோபஸர்க்க_ல்யப_ந்தஸித்‌_த_,ஸவாஸநாத்யாக_த்துக்கும்‌ ப்ரதாந- 
பாரதந்த்ர்யமாகிற ஸ்வரூபத்துக்குச்‌ சேராதென்னுமதுவே முக்‌_,யஹேதுவென்றபடி . இத்தால்‌ - 


கு,ணப,லமாத்ரத்திலே பராதீ, நனாகையாலே பரதந்த்ரன்‌ . பராத்‌ நஸ்வீயக்ருதிஸாத்‌, யஸாத நப்ரீதபரா- 
தீ,நப,லகனாகையாலே உபாஸகன்‌ ஈஸ்வரனுக்கு அதிபரதந்த்ரன்‌ . பராதீ ந(௮கி, ல)ஸ்வவ்யாபாராதீ, ந- 
ஸாத நதாகபராத்‌ நப, லகனாகையாலே ப்ரபந்நன்‌ ஈஸ்வரனுக்கு அத்யந்தபரதந்த்ரன்‌ . ஆக (அத்யந்த 
பாரதந்தீரய)மாவது ஸ்வரக்ஷணோபாயமப்ரவ்ருத்த்யநர்ஹத்வம்‌. அதாவது, | இத்தால்‌ பூர்வோக்தஸாரே 
“அத்யந்தபரதந்த்ரையாலே ” இத்யாதி யாய்‌, *உபாயாந்தராண்யப்ராப்தாறி? இதி “ப்ரபுத்‌.த தீ." 
“கேஷத்ரஜ்ஞ: தத்ப்ரவ்ருத்தெள நித்யாமக்த:”” என்றறியாதே ப்ரயுக்தமான வாக்யத்தின்‌ வ்யாவ்ருத்தி ) 
ஸ்வாபேசுஷிதப்ரத ,-அத்யந்தாபி, மதாந்யஸ்வீயோபாயப்ரவ்ருத்திகஜாதீயத்வம்‌ . ப்ரயோலநாந்தர- 
பரனைப்பற்ற உபாஸகன்‌ அபி, மதனாகையாலே ததீ,யோபாயப்ரவ்றாத்தி ஈஸ்வரனுக்கு அபி, மததரை- 
யாகையாலே ப.ஈத வாரணாய அத்யந்தாபி, மதாந்ய இதி. ஸர்வஜீவஸாத ,£ரண்யாய 'ஜாதீய'பத,ம்‌.. 
அதாவது ப,க,வத்‌,பி,ந்நசேதநத்வம்‌. 
(1) உபாயாந்தரப்ரவ்ருத்தியிலும்‌, ப்ரபத்தியிலும்‌ அபி, மதிதாரதம்யம்‌, 
(1) “மமேதி த்‌,வ்யக்ஷரோ ம்ருத்யு:?” இத்யாதி, யான மூலமந்த்ரஸ்த ,'நமஸ்‌'மாப்‌, த விவரண- 
ஸம்ஹிதாவசநஸ்வாரஸ்யத்தாலும்‌, 
(2) ஸித்‌. தே, ஈபாயவிதி ஸ்த, லங்களிலே உபாயாந்தரப்ரதிஷேத ஸ்வாரஸ்யத்தாலும்‌, 
3 உத்தமாமத்யமாதி , காரி-விப ஈஜகப்ரமாணஸ்வாரஸ்யத்தாலும்‌ , 
(4) ஏகாந்தி-பரமைகாந்தி-விப ஈக, ஸ்வாரஸ்யத்தாலும்‌, 
(5) ப்ராரப்‌,த, நிவ்ருத்தி-அறிவ்ருத்திரூபப , லதாரதம்யத்தாலும்‌, 
(6) அநுப, ந்தி, பர்யந்தப, லஸித்‌ தி, -தத, ப ஈவரூபவைஷம்யத்தாலும்‌, 
(7) “நார்ஹந்தி மாரணஸ்த,ஸ்ய” இத்யாதி ஸ்வாரஸ்யத்தாலும்‌ , ன்‌ 
(8) “மாமேவைஷ்யஸி” , “அஹம்‌ ... மோக்ஷ்யிஷ்யாமி” என்கிற ப,க,வது,க்திவைலக்ஷண்யத்தாலும்‌ , 
(9) “யேந த்வம்‌ பத ஸம்ரப்‌,த, :””, “உத்‌, த ரிஷ்யாம்யஹம்‌ தேவி! ஸம்ஸாராத்‌ ஸ்வயமேவதாந்‌”” 

இத்யாதி ,ஸ்வாரஸ்யத்தாலும்‌ 
(10) “அஸ்மிந்‌ ஹி வர்த்தமாநாநாம்‌ விதெ,ள விப்ரநிஷேவிதே | பூர்வே த்ரய உ.பாயாஸ்தே 

ப, வேயுரமநோஹரா:” இத்யாதி வசநஸ்வாரஸ்யத்தாலும்‌ , 


வஹங்களாயிருக்குமாபோலே, உபாயாந்தரங்களும்‌, ஸ்வதந்த்ரராய்‌ பூர்வதந்த்ரநிஷ்ட_ராய்ப்‌ 
போருமவர்களுக்கு மேஷத்வஸ்வரூபத்தில்‌ விள்வாஸம்‌ பிறக்கைக்காக விஹிதங்களாய்‌, இதின்‌ 
விதி,யின்‌ அபி,ப்ராயமறியாதே அத்தை ஸாத,நமாகவே அநுஷ்டி,த்துத்‌ தலைக்கட்டு மவர்களுக்கு 
பாரதந்த்ர்யரூபஸ்வரூபவிருத்‌,த,மான ஸ்வார்த்த,ாநுப,வகைங்கர்யங்களாகிற அருர்த்த,த்தை 
விளைக்கக்கடவதுகளாயிருக்கை ((4)ம்‌ வகுப்பில்‌ சொல்லப்பட்ட அநிஷ்டஹேதுத்வப,லித- 
அநிஷ்டத்‌,ருஷ்டாந்தவத்தையாலும்‌ து,ஷ்டத்வமுண்டு என்று காட்டுகை இந்த (11)ம்‌ 
வகுப்புக்குள்ள விஷேமம்‌). உபாயாந்தரங்கள்‌ இப்படியிருக்கையாலே 

(1) ஆஸ்திகர்க்கு அபி ,சாரங்கள்போலேயும்‌ 

(ர) உபாஸகர்களுக்கு காம்யகர்மங்கள்போலேயும்‌ பரதந்த்ராதி,காரிகளுக்கு உபாஸநாதி,கள்‌ 
நிஷித்‌,த,ங்களிறே. 

(12) ப்ராப்யாநநுகு,ணத்வமாவது:- 

(1) ஸ்வரூபாநுரூபப்ராப்யத்துக்கு விபரீதமான ப_,லத்துக்கு ஸாத,நமாயிருக்கையும்‌, 

(1) ப்ராப்யத்துக்குச்சேராதிருக்கையும்‌; அது எங்ஙனேயென்னில்‌, ஸ்வார்த்த,௱ாநுப,வஸாத,நங்க- 
ளாகையாலே, விபரீதப,லங்களாய்‌, (8) “யஜதே, (6) தபஸ்தப்யதே, ப, ஹூநி வர்ஷஸஹஸ்ராணி 
அந்தவதே,வாஸ்ய தத்‌,ப,வதி” என்று ஸாந்தப_லங்களாகச்சொல்லப்பட்ட உபாஸநாதி,கள்‌ 


74 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா- 115 


ஹேது , து,ர்ஜ்ஜேயத்வது,ரநுஷ்டே,யத்வரூபங்களான அஜ்ஞாநாமாக்திகளன்று ; பரதந்த்ரஸ்வரூபத்துக்கு 
[அஜ்ஞாநத்தாலே ப்ரபந்நர்‌] என்கிறவிடத்திற்சொன்ன அஜ்ஞாநாரக்திகள்‌ முக்‌,யஹேதுவன்று 
ராயர்‌ 


(11) “கர்மிணோ ஜ்ஞாநிநோ ப,க்தாஸ்‌ ஸ்வயத்நக்குதபு,த்‌,த, ய: | தஸ்மாத்‌ கர்மாத்‌, யுபாயாஸ்து 
ஸாந்தராயா:” இத்யாதி ,ஸ்வாரஸ்யத்தாலும்‌ து ,ரபஹ்நவம்‌. 
(11) “கு, ருவான ப,க்தியோக,ம்‌ மக்தாதி, காரம்‌, லகு, வான ப்ரபத்தி அமாக்தாதி காரை; ஆகையாலே 
உபாயாந்தரநிஷேத , -நிந்த ॥-நிகர்ஷ-ப்ரதிபாத, கவசநங்கள்‌ உபாயாந்தராமந்தனுக்கு 
ப்ரபத்தி ருச்யர்த்த ஈர்த்த, வாத, ங்களாமத்தனை* என்னவொண்ணாது . 
(12) (ல) ஜிதேந்த்ரியாக்‌ ,ரக,ண்யனான அர்ஜுநனைக்குறித்து உபதே, யிக்கையாலும்‌, 
(b) தே, ஹாவஸாநமோக்ஷ்ஹேது-ஸாவதாரரஹஸ்யசிந்தநஸத்‌ வித்‌, யாதி, ஈந்தரான 
நாத ஈதி,களும்‌ அநுஷ்டி ,க்கையாலும்‌ 
ப்ரபத்தி அமாத்தமாத்ராதி, காரையல்லாமையாலே அநுகல்பமல்ல. 
(1॥) அத ஏவ ப க்தியும்‌ முக்‌, யமல்ல. அந்யத்ர முக்‌, யாநுகல்பங்களில்‌ ப்ரதிநியதமான ஸ்வபாவம்‌ 
ப,க்திப்ரபத்திகளில்‌ இல்லாமையாலும்‌ இவற்றுக்கு கெ,ளணமுக்‌,யப £வம்‌ கூடாது. 
(13) (௮) அந்யத்ர அநுகல்பவிதி ,ஸ்தலங்களிலே முக்‌,யப்ரதிஷேத,ம்‌ காணாமையாலும்‌; 
6) இங்கே அது காண்கையாலும்‌; 
(14) (ல) அறுகல்பப்ரவ்ருத்தனுக்கு முக்‌, யானாரம்ப நிமித்தப்ராயம்சித்தம்‌ காணாமையாலும்‌; 
(6) இங்கே அது காண்கையாலும்‌, 
முக்‌, யாநுகல்பாந்தரங்களில்‌ ப்ரதிநியதஸ்வப , £வம்‌ இவற்றுக்கில்லை. 
(15) (௮) முக்‌,யோபாயநிஷ்ட,னுக்கு மத்‌, யமாதி, காரித்வமும்‌ அநுகல்பநிஷ்ட னுக்கு உத்தமாதி, காரி- 
“நாஸ்த்யக்ருத: க்ருதேந” , “ந ஹ்யத்‌,ர௬ுவை: ப்ராப்யதே த்‌,ருவம்‌ தத்‌”, “நாயமாத்மா ப்ரவசநேந 
லப்‌,யோ ந மேத,யா” இத்யாதி,களிலே அநந்தஸ்தி,ரப,லமான மோச்ஷத்துக்கு ஸாத,நமன்று 
என்று சொல்லப்படுகையாலே, ப்ராப்யவிஸத்‌_ருயங்களுமாயிருக்கிறன . “ஆநந்த்யமிச்ச_தாம்‌” 
என்கிறபடியே தே,மாகாலபரிச்சே,த,ரஹிதமான பரார்த்ததாநுப,வகைங்கர்யங்களை ப்ராபிக்க 
வேணும்‌ என்று இருக்குமவர்களுக்கு இவை விருத்‌,த,ங்களிறே. 
(13) பாதகத்வமாவது:- முமுக்ஷுக்களுக்கு, புண்யம்‌, மோக்ஷப்ரதிப,ந்த,கமாகையாலே “பாப: 
ஸப்,த,வாச்யமாணாப்போலே, ஸ்வரூபயாத;ாத்ம்யஜ்ஞாநிகளான இவர்களுக்கு உபாஸநாதிடஃகளும்‌ 
அநிஷ்டப,லஸாத,நங்களாய்க்கொண்டு மோக்ஷ்ப,லஸாத நங்களாகையாலே, “அத, பாதகா 
பீ,தஸ்த்வம்‌” என்கிறபடியே 'பாதக'மப்‌,த,வாச்யமாயிருக்கை. 
(14) மிஷ்டாபரிக்‌,ரஹமாவது:- நாத,யாமுநயதிவராதி,-அபரிக்‌,ரஹம்‌. வ்யாஸாதிடகள்‌ , அதிகா 
ரஈரம்படகர்மபரவற௱ராகையாலே, “ப்‌. ரஹ்மருத்‌,ரார்ஜுநவ்யாஸஸஹஸ்ரகரப ஈர்க்க; வோ; 1 
அறுபாஸ்யா முமுக்ஷூணாம்‌ யதேடந்த்‌ராத்‌யா ஹி தே,வதா:” என்று இந்த்‌,ராதி, களோடு ஒக்க 
அநுபாஸ்யராய்‌ கு,ணபரவமராயிருக்கையாலே மிஷ்டாக்‌,ரக,ண்யராகமாட்டாரிறே. 
(15) கவித_,ர்மப_ஹிஷ்ட,த்வமாவது :- “ஹரேர்நாமைவ நாமைவ நாமைவ மம பேஷஜம்‌ | 
கவள நாஸ்த்யேவ நாஸ்த்யேவ நாஸ்த்யேவ க,திரந்யத,ா” என்று “காயோடு” இத்யாதி,ப்படியே 
உபாயாந்தரங்கள்‌ அத்யந்தது,ஷ்கரங்களாயிருக்கையாலே, “மாதவன்‌ என்றதேகொண்டு”, “திரு 
மாலிருஞூசோலைமலைலயன்றேன்‌ என்ன”, “எண்ணிலும்‌ வரும்‌”, “த்‌, வயவக்தா த்வம்‌” - 
இத்யாதி,ப்படியே ப,க,வத்ஸ்வீகாரவ்யாஜபூ,தம்‌ நாமோச்சாரணமொோழிந்த ஸாத,நாந்தரங்களை 
கலியுகராவச்சே,தேஃந நிஷேதி,க்கையாலே, உபாயாந்தரங்கள்‌ கலியுக.த்துக்குப்‌ புறம்பா- 
யிருக்கை. 
(1) “கலவென கனு டடவிஷ்யந்தி நாராயணபராயணா:” என்றும்‌ 
(2) *கலியுகமொன்றுமின்றிக்கே சன்னடியார்க்கு அருள்செய்யும்‌” என்றும்‌ சொல்லுகிறபடியே, 
இந்த யுகத்தில்‌, ட ,க,வந்நிர்ஹேதுககடாக்ஷ்த்தாலே மோக்ஷருசியுடையாராயிருக்குமவர்க்கு 
இவை விருஜ்‌,த,ங்களிறே. (115) 


வா - 115 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 75 


என்னுமிடம்‌ சொல்லுகிறது. அஜ்ஞாநாமாக்திகளடியாக விடில்‌ ஜ்ஞாநமக்திகளுண்டாகில்‌ 


த்வமும்‌ அந்யத்ர காணாமையாலும்‌; 

(b) இங்கே அதுகாண்கையாலும்‌ 
இவற்றுக்கு முக்‌,யாநுகல்பப வம்‌ கூடாது. 
(17) "அந்யத்ர (முக்‌, யானாரம்ப ,ப்ரயுக்த$ப்ராயல்சித்தவித்‌ , யப, ாவே5பி இஹ வசநப,லாத்‌ 
ப்ராயம்சித்தம்‌ ஆவள்யகம்‌”  “உபாயாபாயஸம்யோகே, நிஷ்ட,யா ஹீயதே5நயா” (ல.த.1 7-9 1) 
என்கிறவித்தைக்‌ கண்டுகொள்க ] என்னில்‌ :- 
(16) “அந்த ப்ராயஸ்சித்தவசநமே அநுகல்பத்வப,ஞ்ஜகம்‌' என்று வருமாகையால்‌ உபாயாந்தரா- 
பேக்ஷயா ப்ரபத்த்யதிமாயபரவசநங்கள்‌ “மாநஸம்‌ ப்ரவரம்‌ ஸ்நாநம்‌” (-மாநஸம்‌ விஷ்ணுசிந்தநம்‌ 2) 
என்கிற வசநம்‌ போலே' என்கை அநுபபந்நம்‌. 
இப்படி உ.பாயாந்தரங்களிலும்‌ ப்ரபத்தியிலும்‌ அபி, மதிதாரதம்யம்‌ து ,ரவபஹ்நவமாகையாலே 
இவற்றுக்கு (1) வியிஷ்டாபி , மதிஜநகத்வ (2) தத, ப ஈவரூபங்களான (1) உசிதத்வ (2) அநுசித- 
த்வங்கள்‌ உபபந்நம்‌ என்னுமபி ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (ப,க,வத,த்யந்தபாரதந்த்ர்யமாகிற 
ஸ்வரூபத்துக்கு) என்று. உபாஸநமும்‌ ஒருபடி பாரதந்த்ர்யாநுகு,ணமாகையாலே அத்தை வ்யாவர்த்‌- 
திக்கைக்காக (அத்யந்த) பத,ம்‌. (அத்யந்தபாரதந்த்ர்ய) மாவது - பூர்வோக்தரீத்யா ஸ்வாபேக்ஷிதப்ரத ,- 
அத்யந்தாபி, மதாந்யஸ்வீய-_பாயப்ரவ்ருத்திகஜாதீயத்வபர்யவஸிதமான அத்‌, ருஷ்டத்‌, வாரகஸாத ,ந- 
ப்ரவ்ருத்த்யநர்ஹத்வம்‌. பூர்வவத்‌ உபாஸநப்ரவ்ருத்தியும்‌ ப்ரயோஜநாந்தரபரப்ரவ்ருத்த்யபேக்ஷ்யா 
அதிமாயிதாபி, மதிவிஷயமாகையாலே ப ஈத, வாரணாய அத்யந்த இதி அபி, மதிவிமேஷணம்‌ . 
1) உபாயோபேயாதி  காராபேக்ஷிதப்ரவ்ருத்தியும்‌ 2) உபாயஸ்வீகாரப்ரவ்ருத்தியும்‌ 3)கைங்கர்ய- 
ப்ரவ்ருத்தியும்‌ அத்யந்தாபி, மதிவிஷயமாகையாலே ப ஈத , வாரணாய உபாஸநாதி, பரமான 'உபாய'- 
பத,ம்‌. உபாயத்வம்‌ இஹ ப,க,வத,ந்யத்வே ஸதி அத்‌, ௬ுஷ்டத்‌ ,வாரகமோக்ஷ்ஸாத , நத்வம்‌. "ப்ரத, ம- 
த,ளத்தாலே ஸித்‌, தே, ஈபாயஸ்வீகாரமும்‌ த்‌, விதீயத,ளத்தாலே அதி காரகைங்கர்யப்ரவ்ருத்திகளும்‌ 
உசிதங்கள்‌" என்று ஸித்‌,த, ம்‌. மூலத்திலே [அப்ராப்ததையே ப்ரத, ஈநஹேது] (வா-1 07)என்கிற 
ஸ்த,ஈநத்திலே [ஸ்வரூபவிரோத மே ப்ரத, ஈநஹேது] (வா-1 1 5) என்கையாலே [விரோத ,]பத,ம்‌ 
அப்ராப்ததாபரம்‌. அதாவது "ஓளசித்யாபரபர்யாயஸெளக ,ட்யத்தினுடைய அப £ஈவம்‌” என்னுமபி,- 
ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ ("சேராது என்னுமதுவே) இத்யாதி, . 


இப்படி [ஸ்வரூவிரோத ,] மாப்‌,த,ார்த்த,ம்‌ தாத்பர்யவிஷயமாகையாலே 
(1) உபாஸநாதி,கள்‌ ஸ்வளூபவிருத்‌,த,ங்கள்‌' என்று சிலர்‌ சொல்லுவர்கள்‌ இதுவும்‌ ப்ரபத்தியை 
ஸ்துதிக்கைக்காக அதிவாத_ம்‌ பண்ணிஞனார்களாமித்தனை”” என்றும்‌, 
(2) "நித்யமான ஆத்மஸ்வரூபத்துக்கு இவை நாமாகங்களாய்க்கொண்டு ஸ்வரூபவிருத்‌,த ,ங்கள்‌' 
என்னவொண்ணாது என்றும்‌, 
(3) (1) மோக்ஷப்ரதிகூலங்களான ராகத்‌, யுபாதி, களாலே வந்த காம்யநிஷித்‌,த,ங்கள்‌ போலே 
ப ந்த, கங்களல்லாமையாலும்‌, 
(4) மோக்ஷார்த்தி தனக்கே விதி க்கையாலும்‌, 
உபாஸநாதி களுக்கு மாஸ்த்ரமுக,த்தாலே அநர்த்த பிவஹத்வரூபமான[ஸ்வரூபவிரோத , ம்‌] சொல்ல- 
வொண்ணாது. ஆகையால்‌, ஆத்மஸ்வரூபத்தைப்பற்ற உபாஸநாதி களுக்கு நாமகத்வ-அநர்த்த ,ா- 
வஹத்வங்கள்‌ இல்லாமையாலே , ஒருபடியாலும்‌ [ஸ்வரூபவிரோத , ]ப்ரஸங்க , மில்லை என்றும்‌ 
"ஸாரோக்ககா ஷணம்‌ அலக்‌ நகம்‌" என்றுகருத்து - 


25 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா - 115 
கசத வை... ப ப ப ப பபப ப பபப! 


( ஸ்வரூபவிரோத ,மே என்கிறவிடத்தில்‌) [ஸ்வரூப]பாப்‌,த,ம்‌ த ர்மிஸ்வரூபபரமல்லாமையாலும்‌ 

அத்யந்தபாரதந்த்ர்யரூப-அஸாத ஈரணத ,ர்மபரமாகையாலும்‌ [விரோத ,]மாப்‌,த,ம்‌ நாளவாசகம்‌' 

என்று விவக்ஷிதமல்லாமையாலும்‌, ஸ்த ,ாநப்ரமாணத்தாலே அப்ராப்ததாவாசகமாகையாலும்‌ , 

உபாஸநாதி_கள்‌ காம்யநிஷித்‌,த, ங்கள்‌ போலே பந்த, கங்களல்லாவிட்டாலும்‌ ஸ்வரூபத்துக்கு 

அத்யந்தாநிஷ்டமான விமிஷ்டாபி, மத்யப ஈவரூப-அநர்த்த ஈவஹங்களாகையாலும்‌, மோக்ஷார்த்தி ,- 

தனக்கே “பரித்யஜ்ய”” என்று நிஷேதி,க்கையாலும்‌ உக்தவித ,யா [ஸ்வரூபவிரோத , ம்‌] ப்ராமாணிக- 

மாகையாலே ப்ரமாணாந்தரவிருத்‌ ,த , வாத, மல்லாமையாலே உபாயாந்தர{ஸ்ய)ஸ்வளூபவிருத்‌ த ,த்வ- 

வாதம்‌ அதிவாத, மன்று என்று கண்டுகொள்வது . ஸ்வாபேசுதிதப்ரத ,-அத்யந்தாபி, மதாந்யஸ்வீய- 

உபாயப்ரவ்ருத்திகஜாதியத்வரூபஸ்வரூபத்துக்கு அவை அநுசிதங்களாகையாவது , தாத்‌ ரும[ஸ்வரூப] 

மாப்‌ த,ார்த்த ாநுப்ரவிஷ்ட-வியிஷ்டாபி, மதிப்ரதியோகி , கஸம்ஸர்க்க ஈப , ஈவப்ரயோஜகங்களாயிருக்கை. 

| ஸம்ஸர்க்க ஈப ஈவ: - ப்ராக, ப ஈவாத்‌, யப ஈவத்ரயாந்யதம: | . உபாயாந்தரங்கள்‌ 

(1) ப, விஷ்யத்ப்ரபந்நனாய்‌ இப்போது உபாயாந்தரநிஷ்ட,_னனவன்‌ விஷயத்திலே வியிஷ்டாபி, மதி- 
ப்ராக_ ப ஈவப்ரயோஜகங்களாய்‌ , 

(2) பூர்வம்‌ ப்ரபந்நனாய்‌ பஸ்சாத்‌ பு,த்‌,தி,தெ,ளர்ப,ல்யாத்தாலே உபாயாந்தரப்ரவ்ருத்தனன வன்‌ 
விஷயத்திலே வியிஷ்டாபி, மதித்‌ ,வம்ஸப்ரயோலகங்களாய்‌ , 

(3) ஒருக்காலும்‌ ப்ரபந்நனன்றிக்கே உபாயாந்தரறிஷ்ட ,னயே போருமவன்‌ விஷயத்திலே வியிஷ்டாபி - 
மத்யத்யந்தாப ஈவப்ரயோஜகங்களாய்‌ , 

இருக்கையாலே ஸமந்வயம்‌ கண்டுகொள்வது. இப்படியே தூ ,ஷணாந்தரங்களும்‌ பரிஹ்ருதம்‌ என்று 

ஊஹித்துக்கொள்வது என்று கருத்து. 


்‌ (தே £ஷதரமாநம்‌ அபேக்ஷிதம்‌) (வா. 10 5)என்று ஸாமாந்யேந ஹேதுத்வகத ,நத்தாலே ப்ரத ஈந- 
ஹேதுத்வமங்கை உதி,க்குமாகையாலே [ப்ரத ஈநஹேதுவன்று] (வா. 10 6) என்று ப்ரத ஈநஹேது- 
த்வத்தை நிஷேதி க்கவேண்டிற்று. அப்படியிங்கே [அஜ்ஞாந அமக்திக]ளுக்கு [ப்ராபகாந்தரபரித்யாக ] 
ஹேதுத்வம்‌ ஸாமாந்யேந சொல்லிற்றில்லாமையாலே ப்ரத ஈநஹேதுத்வமாங்கை உதி, யாதாகையாலே 
தத்ப்ரதிஷேத, ம்‌ அப்ரஸக்தப்ரதிஷேத ம்‌ ௮ன்றோ?' என்கிற மாங்கையிலே அருளிச்செய்கிறார்‌ (இத்தால்‌ 
[அஜ்ஞாநத்தாலே ப்ரபந்நர்‌] (வா-4 3) என்கிறவிடத்தில்‌ சொன்ன) இத்யாதி, . அங்கே [ப்ரபந்ந] 
ஸப்‌,த,ம்‌ அறற்யக ,திகளாய்க்கொண்டு ப,க,வத்‌,விஷயத்திலே ப,ரந்யாஸம்‌ பண்ணினவர்களைச்‌ 
சொல்லுகையாலே தத ,ந்தர்க,தமான அநந்யக ,தித்வத்திலே(வா.4 3) [அஜ்ஞாநத்தாலே] என்கிற 
அஜ்ஞாநஹேதுத்வம்‌ அந்வயிக்கையாலே [ப்ராபகாந்தரபரித்யாக ,]ஹேதுத்வம்‌ ஸாமாந்யேந 
சொல்லிற்றாகையாலே ப்ரத ஈநஹேதுத்வராங்கை உதி க்குமாகையாலே தத்ப்ரதிஷேத ம்‌ அப்ரஸக்த- 
ப்ரதிஷேத மன்று என்று கருத்து. (“அவித்‌, யாத: ... ஐக,தி க,திமந்யாம்‌ அவிது ஷாம்‌” இத்யுக்தரீத்யா 
ப்ரஸக்தி: ர. ஸாரே. அதி, - 29 பார்க்க]. 


" "இப்படி [௮ஜ்ஞாநத்தாலே ப்ரபந்நர்‌] (வா-4 3)என்கிற வாக்யமும்‌ [அஜ்ஞாந-அமாக்திகள்‌] 
என்கிறவாக்யமும்‌ மிதே£ விப்ரக்ருஷ்டங்களாயிருந்தாலும்‌ அந்யோந்யஸாகாங்க்ஷ( 1 )ப்ரஸங்க,- 
ப்ரதிஷேத, பரங்களாய்க்கொண்டு ஏகவாக்யதாபந்நங்களாகையாலே வாக்யைகதே , மத்தில்‌ 
கண்டே ாக்தமான [அமாக்திரிக்கும்‌ வாக்யைகதே , மாந்தரஸ்த , [அஜ்ஞாந]க்‌ ,ரஹணம்‌ உபலக்ூணம்‌ 
என்று ஸுக,மம்‌” என்று மூலாபி,ப்ரேதம்‌" என்னுமபி,ப்ராயத்தாலே (அஜ்ஞாநம்‌ அரர்்திக்கும்‌ 
உபலக்ஷ்ணம்‌) (வா.4 2 - வ்யா.) இத்யாதி_க்‌,ரந்த,ம்‌ என்று கண்டுகொள்வது. 

(4) ப்ரக்ருஷ்ட-௮ப்ரக்ருஷ்ட-கார்ய-உபத பியகத்வமே காரணங்களுக்கு ப்ரகர்ஷாப்ரகர்ஷங்கள்‌ . 


வா- 116 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 57 


ஸ்வதந்த்ரக்ருத்யங்களானவை விரோதி, களென்று விடுமதே ஸ்வரூபஜ்ஞனுக்கு ப்ரத ஈநஹேது . இவற்றை ' 
அஜ்ஞாராராக்திகளடியாக த்யஜிக்கில்‌ , ஜ்ஞாநமக்கிகள்‌ உண்டாமளவில்‌ மீண்டும்‌ பரிக்‌,ரஹிக்க வேண்டி 
வருகையால்‌ , அது ஸவாஸநாத்யாக_மாகமாட்டாது ; ஸ்வரூபவிரோதி,களென்று த்யஜிக்கில்‌ மீண்டும்‌ 
பரிக்‌ரஹிக்கக்கூடாமையால்‌ , அது ஸவாஸநாத்யாக_மாகவற்றென்றபடி . (115) 


116, இப்படி இவற்றை விரோதி களென்னலாமோ? அவையும்‌ மோக்ஷோபாயங்களன்றோ? என்ன , உள்ளபடி 
உணர்ந்தவர்களுக்கு அபாயங்களத்தனை என்கிறார்‌ , [ப்ராபகாந்தரம்‌ அஜ்ஞர்க்கு] இத்யாதி,யால்‌ 
116. ப்ராபகாந்தரம்‌ அஜ்ஞர்க்கு உபாயம்‌. 


பரிக்‌,ராஹ்யமாமிறே, ஸ்வரூபவிரோத,மென்றுவிட்டாலிறே மறுவலிடாதொழிவது . (115) 


116. இப்படி ப்ராபகாந்தரத்தை விரோதி,யென்று தள்ளலாமோ , அதுவும்‌ மோக்ஷோபாயமா- 
யன்றோ போருகிறது , அது பின்னை யார்க்குபாயமென்ன அருளிச்செய்கிறார்‌ , [ப்ராபகாந்தரம்‌] 


(2) அதில்‌ [அஜ்ஞாந-அமக்தி] ஹேதுகமான [ப்ராபகாந்தரபரித்யாக ,]ம்‌ உ.த்தரகாலத்தில்‌ 
ஜ்ஞாநமக்திஸம்ப  வப்ரயுக்தப்ரதியோகி, பரிக்‌,ரஹஸஹமாகையாலே அப்ரக்ருஷ்டம்‌. 
(3) ஸ்வரூபவிரோத ஹேதுகமான தத்பரித்யாக,ம்‌ யாவத ,ாத்மப ஈவியாக ஸ்வரூபஹாநிப, யத்தாலே 
புந:ப்ரதியோகி , பரிக்‌,ரஹத்தை ஸஹியாதாகையாலே ப்ரக்ருஷ்டம்‌. 
(4) இந்த ப்ரகர்ஷாப்ரகர்ஷங்களே ப்ரத £நாப்ரத, ஈநத்வங்களாக விவக்ஷிதங்கள்‌" 
என்னுமபி,ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (அஜ்ஞாந-அமாக்திகளடியாக விடில்‌) இத்யாதி, . யத்‌, யபி 
[ஸ்வரூபவிரோத {தி , ]ஹேதுக[ப்ராபகாந்தரபரித்யாக ,]மும்‌ உத்தரகாலத்தில்‌ [ஸ்வரூபவிரோத ,] 
விஸ்ம்ருதியாதல்‌, ஸ்வரூபாநுரூபத்வப்‌ , ராந்தியாதல்‌ உண்டாகில்‌ புந:ப்ரதியோகி , பரிக்‌ ,ரஹஸஹ- 
மாயிருக்கும்‌; தத,ாபி [ஸ்வரூபவிரோத ம்‌] ஸ்ரவணமநநங்களாலே த்யாக, பர்யந்தகார்யகரண- 
க்ஷமமாம்படி த்‌, ௬ட, ஈத்‌, யவஸிதமாய்‌ இருக்கையாலே தத்‌, விஸ்ம்ருதியாதல்‌, தத்‌, விபர்யயமாதல்‌ 
ப்ராயமா: பிறவாதாகையாலே [ஸ்வரூபவிரோத, | தி, )]ஹேதுக[பரித்யாக, ம்‌] புந:ப்ரதியோகி, பரி- 
க்‌, ரஹஸஹமன்று' என்னுமபி, ப்ராயத்தாலே (விட்டாலிறே) என்று (இறே)மப்‌ ,த,ம்‌ ப்ரயோகி, த்தது. 
(மறுவலிடுகை)யாவது - ஆறிப்போன நோய்‌ மீளவும்‌ வருகை. இத்தால்‌ "உபாயாந்தரம்‌ வ்யாதி,- 
துல்யம்‌' என்று ஸூசிதம்‌. (115) 


116. உத்தரக்‌,ரந்த,மாங்கை (இப்படி) இத்யாதி, . (விரோதி, என்று தள்ளலாமோ?) என்றது 
'ஸ்வரூபவிருத்‌, த, த்வாத்‌ த்யாஜ்யம்‌ என்னலாமோ ?' என்றபடி. மூலத்திலே (வா. 1 5) [ப்ராபகாந்தர] 
இத்யாதி, யால்‌ “ஸமாநவித்திவேத்‌ , யத்வ” நீயாயலப்‌,த ம்‌, (அதுவும்‌) இத்யாதி, . "தத,ா ச வேத,- 
லோகங்களிலே வித்‌, யநுஷ்ட,£நங்களின்றிக்கே ஒழியவேண்டிவரும்‌' என்று கருத்து. "'(மோகேஷோ- 
பாயமாயன்றோ) விதி,க்கப்படுகிறது' என்னில்‌ அந்த விதி, க்கு விதி,த்ஸிதபத ஸ்துத்யர்த்த  ப்ரதிஷேத, - 
ப்ரதியோகி,ஸமர்ப்பணபரத்வேந ஐர்திலக,வீது,கவிதி,க்கு { “ஜர்த்திலயவாக்‌,வா வா ஜுஹுயாத்‌, 
க,வீது,கயவாக்‌,வா வா, ந க்‌,ராம்யாந்‌ பமமிந்‌ ஹிநஸ்தி, நாரண்யாந்‌”(தை. ஸம்‌. 5-4-3-2) 
இதி ர்ருதிவாக்யம்‌; “அதே, க,ல்வாஹு: அநாஹுதிர்வை ஜர்த்திலாஸ்ச க வீது, கான்சேத்யஜ- 
க்ஷ்ரேணே ஜுஹோதி” இதி மருதிவாக்யஞ்ச பரஸ்பரவிருத்‌, தே, இத்யாமஙங்க்ய; “த்‌, விதீயவாக்யே 
அநாஹுதித்வேந (ப்ரதிஷேத ,ப்ரதியோகி ,) பூ, தஜர்த்திலயவாக்‌ , வாதி_ நாபி ஜுஹுயாத்‌, ந பரா- 
ஹிம்ஸாத்மகயாக_ம்‌ குர்யாத்‌”, இதி, ப்ரத, மவாக்யம்‌, ஹிம்ஸாநிவ்ருத்திஸ்துத்யர்த்த ,ஐர்த்தில- 


78 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா- 116 


ஸ்வரூபவிரோதி,யான ப்ராபகாந்தரத்தை அஜ்ஞாநாமாக்திகளடியாக விடும்‌ அஜ்ஞர்க்காயிற்று , * இது 
ர்க, ல்‌ ப க ப 00 ப்ப கக்க ட கமா ட பகவ பட்‌ 
என்று துடங்கி. [அஜ்ஞர்க்குபாயம்‌] என்றது - ஸ்வரக்ஷ்ணே ஸ்வயத்நக_ந்தரஸஹமான 


யவாக்‌_ வாதி, ப்ரதிஷேத , ப்ரதியோகி, ஸமர்ப்பணபரதயா அந்யபரம்‌, நது ஐர்த்திலயவாக்‌ வாதி ,- 
கரணகஹோமவித  ஈநபரம்‌; அத: , ந ப்ரத, மத்‌, விதீயவாக்யயோர்விரோத  : இதி ஸித்தாந்தித:] 
அந்யபரத்வம்‌ நிர்வஹித்தாப்போலே விதி த்ஸிதப்ரபத்திஸ்துத்யர்த்த, ப்ரதிஷேத , ப்ரதியோகி ,- 
ஸமர்ப்பணபரத்வேந அந்யபரத்வம்‌ மாங்கிக்கக்கூடும்‌" என்னுமபி ப்ராயத்தாலே வித்‌ யநுஷ்ட ஈந- 
தத்ப,லோபத ஈநஸாத ஈரணமாக (மோக்ஷோபாயமாய்‌ {=விதி,க்கப்பட்டும்‌, அநுஷ்டி,க்கப்பட்டும்‌, 
தத்ப,லோபத ஈயகமாயும்‌$ அன்றோ போருகிறது ?) என்றது. “ஆகையாலே, பாக்தாராக்தவிஷயங்களில்‌ 
வ்யவஸ்தி , தவிகல்பங்களாக்கி முக்‌, யாநுகல்பப ஈவேந விதி, த்‌, வயநிர்வாஹமுசிதம்‌; [ ப்ராபகாந்தர 
...ஸ்வரூபவிரோத,] வாத,த்திலே எல்லாரும்‌ இ[ஸ்வரூபவிரோத ,]த்தையறிந்து த்யஜிக்க 
ப்ரஸங்கி க்குமாகையாலே , அதி காரிவிரஹாத்‌ மாஸ்த்ராப்ராமாண்யம்‌ ப்ரஸங்கி க்கும்‌' என்னும- 
பி, ப்ராயத்தாலே (அதுபின்னை ஆர்க்கு உபாயம்‌?) என்றது. (ஆர்க்கு உபாயம்‌) என்றது ஆரை 
அதி, காரியாக உடைய உபாயம்‌” என்றபடி. (ஆர்க்கு?) என்கிற 'கிம்‌'மாப்‌_த,ம்‌ க்ஷேபே - ஒருவர்க்கும்‌ 
உபாயமன்றிக்கே ஒழியும்‌ என்றபடி. அத,வா - “ப்ரஸ்நே - 'திம்‌'ராப்‌, த, மாய்‌ ஜிஜ்ஞாஸு ப்ரங்நமாக 
உத்தரக்‌ ரந்த ஈவதாரிகையாகவுமாம்‌. 


"ஸத்யம்‌, கு,ரல௯ , பாயவிதி, களுக்கு வ்யவஸ்தி ,தவிகல்பேந நிர்வாஹம்‌ உசிதம்‌; தத பி முக்‌, யாநு- 
கல்பப ஈவேந நிர்வஹிக்கப்பார்க்கில்‌ , அநுகல்பவிதி , யில்‌ முக்‌, யப்ரதிஷேத , மும்‌ அநுகல்பநிஷ்ட ,- 
னுக்கு முக்‌, யப்ரவ்ருத்தியில்‌ ப்ராயஸ்சித்தவிதி யும்‌, முக்‌, யாநுகல்பநிஷ்ட,ர்க்கு யத ஈக்ரமம்‌ மத்‌, ய- 
மோத்தமாதி காரவிப ஈக, மும்‌ கூடாதாகையாலே “இத ,மேவ விஜாநதாம்‌” , “ஸர்வல்ஞம்மரணம்‌ 
யாதி யோக, மார்க்க, பராங்முக, :” , “த்வாமேவ மாரணம்‌ ப்ராப்ய நிஸ்தரந்தி மநீஷிண:'” இத்யாதி - 
ஸித்‌, த, ஸ்வஸ்வரூபஜ்ஞ-ததி ,தரவிஷயங்களிலே வ்யவஸ்தி ,தவிகல்பமாக்கி, ப்ரபத்த்யுபாயம்‌ 
ஸ்வரூபஜ்ஞாதி காரிகம்‌, ப்ராபகாந்தரம்‌ ததி, தராதி, காரிகம்‌ என்று விதி த்‌, வயநிர்வாஷம்‌ உசிதம்‌. 
இப்படி [ப்ராபகாந்தர]த்துக்கு அதி, காரிஸத்‌_ப வாத்‌ ஸாஸ்த்ராப்ராமாண்யப்ரஸங்க மில்லை என்று 
மூலாபி ப்ரேதம்‌" என்னுமபி ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ ([௮ஜ்ஞர்க்கு 2.பாயம்‌] என்றது) 
இத்யாதி. . "ப,க்திவிவமர்க்கு உபாத ஈநமில்லாமையாலும்‌, ஜ்ஞாநாதி கர்க்கு அபாயம்‌ என்னாதே 
[ஜ்ஞாறிகளுக்கு அபாயம்‌] என்று விரூபறிர்தே  மத்தாலும்‌ [ப்ராபகாந்தரம்‌ அஜ்ஞர்க்கு உபாயம்‌; 
ஜ்ஞாநிகளுக்கு அபாயம்‌] (வா-1 17) என்கிற ஜ்ஞாநாஜ்ஞாநங்கள்‌ [அஜ்ஞரும்‌, ஜ்ஞாநாதி கரும்‌] 
(வா-4 2) என்கிற ஜ்ஞாநாஜ்ஞாநங்களைக்காட்டில்‌ பி ந்நவிஷயங்களாகக்‌ கடவன. கிஞ்ச, 
"1. [அஜ்ஞர்க்கு உபாயம்‌] என்கிற அஜ்ஞாநம்‌ உ.பாயாந்தராநுஷ்ட ஈந-ஒஓளபயிகஜ்ஞாநாப ஈவமானால்‌ 

தாத்‌ ௬ணர்க்கு ப்ரபத்தியே உபாயமாய்‌ உபாஸநாதி,கள்‌ உபாயமல்லாமையாலே [உபாய 

பத்‌ ஈந்வயவைக ட்யப்ரஸங்க_ம்‌ வரும்‌; 
11. [ஜ்ஞாநிகளுக்கு அபாயம்‌] என்கிற ஜ்ஞாநம்‌ உபாயாநுஷ்ட ஈந-ஒளபயிகஜ்ஞாநமானால்‌ 
(அபாய)பத, ஈந்வயவைக ட்யம்‌ ப்ரஸங்கி க்கும்‌? 


116. இப்படி உபாயாந்தரங்கள்‌ ஸ்வரூபவிருத்‌,த,ங்கள்‌ என்னில்‌ தத்‌ூவித, ஈயகமாஸ்த்ரா- 
நரத்த,க்யம்‌ வாராதோ என்கிற ஸங்கையிலே, ங்யேநவிதி, அதி,காரிவிபேஷத்திலே ஸார்த்த,க- 
மாகிறாப்போலே, இதுவும்‌ அதி , காரிவியறோேஷவிஷயதயா ஸார்த்த,கம்‌ என்று ஸமாத,ாநபரம்‌ 
[ப்ராபகாந்தரம்‌ அஜ்ளூர்க்கு உபாயம்‌] என்கிற வாக்யம்‌ என்று திருவுள்ளம்பற்றி, மங்காபூர்வக- 
மாக வாக்யார்த்தம்‌ அருளிச்செய்கிறார்‌ (இப்படி இத்யாதி,யாலே). (116) 


வா- 117 மூன்றாம்‌ ட்ரகரணம்‌ 79 


து,ஷ்கரோபாயம்‌ ; ப்ரபத்தி ஸுகரோபாயம்‌ ' என்று ப்ரபத்தியோடொக்க அதுவும்‌ உபாயமாகத்‌ தோற்றுவது . 


117 ஜ்ளாநிகளுக்கு அபாயம்‌. 


1 17 , இது பரதந்த்ரஸ்வரூபவிரோதி,, என்று உணர்ந்துவிடும்‌ ஜ்ஞாநிகளுக்கு , ஸ்வயத்நரூபமாய்க்‌ கொண்டு 
ஸ்வரூபவிரோதி,யுமாய்‌ , ஸ்வதந்த்ரஸ்வாமியுடைய உபேக்ஷ£ஹேதுவாய்க்கொண்டுூ ப்ராப்யவிரோதி,யு- 
மாயிருக்கையாலே , அபாயமாகவே தோற்றும்‌ . (117) 
ஸ்வரூபத்தையுள்ளபடி தஃர்ரிப்பிக்கைக்கீடான ஜ்ஞாநமில்லாதவர்களுக்குபாயமாயிருக்கு- 
மென்றபடி 5 i (116) 


117. ஆனால்‌, ஜ்ஞாநிகளுக்கிதெங்ஙனேயென்ன , [ஜ்ஞாநிகளுக்கபாயம்‌] என்கிறார்‌ , அதாவது 
ன ஸ்வரூபயாத,ாத்ம்யஜ்ஞாநமுடையவர்களுக்கு அபாயமாயிருக்குமென்கை . (117) 


॥॥. ஸ்வரூபயாத ஈத்ம்யஜ்ஞாநமானால்‌ ஜ்ஞாநாஜ்ஞாநங்களுக்கு பி, ந்நவிஷயத்வம்‌ ப்ரஸங்கி,க்கும்‌ 
1V.உபாயாந்தரம்‌ உபாயாந்தராறுஷ்ட ஈநயோக்‌ , யஜ்ஞாநமூந்யர்க்கு து,ஷ்கரதயா த்யாஜ்யமானாலும்‌ 
உபாயம்‌ என்று தோற்றும்‌ என்று அர்த்த_ம்‌ என்னில்‌ தாத்‌, ௬ுமாஜ்ஞாநவான்களுக்கும்‌ அப்படித்‌ 
தோற்றுகையாலே (அஜ்ஞர்க்கு ௨பாயம்‌)என்று வியிஷ்ய வசநம்‌ வ்யர்த்த, மாம்‌. (ஜ்ஞாநிகளுக்கு 
அபாயம்‌) என்றவிடத்தில்‌ வைக ட்யம்‌ வரும்‌; "தோற்றும்‌" என்று அத்‌, யாஹாரமும்‌ குரு. “மீமாம்ஸ- 
கஸ்ய வாயு: ப்ரத்யக்ஷ: என்கிறவிடத்திற்போலே, ஷஷ்டி,க்கு அஜ்ஞாநார்த்த,கத்வமும்‌ ஜக நீயம்‌. 
“உபாயாந்தரம்‌ ஸ்வரூபவிருத்‌_த, ம்‌ என்று தன்னையறியாதார்க்கு உபாயம்‌" என்று அர்த்த, ம்‌ என்னில்‌ 
அத்‌, யாஹாரப ஈஹுள்யம்‌ ப்ரஸங்கி க்கும்‌. 

ஆகையாலே (1)(வா.1 1 5) [ஸ்வரூபவிரோத மே ப்ரத, ஈநஹேது], (வா.! 18) [ஸ்வரூபநாமாக- 
மாகையாலே] என்று பூர்வாபரவாக்யங்களிலே பு,க்‌,தி,விபரிவ்ருத்தியாலும்‌ , (2) அத்‌, யாஹார- 
லாக வத்தாலும்‌, (3) பூர்வோக்தவிரூபநிர்தே , ராதி களாலும்‌, (4) உபாயம்‌ அதி, காரிஸாகாங்க்ஷ- 
மாகையாலே ஆகாங்க்ஷிதாதி ,காரித்வார்த்த ,கத்வம்‌ ஷஷ்டி,க்கு ஸ்வரஸமாகையாலும்‌, (5) ஜ்ஞாந- 
அஜ்ஞாநங்களுக்கு ஏகவிஷயத்வம்‌ ஸித்‌,தி,க்கையாலும்‌, (6) பூர்வோக்தவைக,ட்யம்‌ ஒன்று- 
மில்லாமையாலும்‌ இங்கு ஜ்ஞாந-அஜ்ஞாநங்கள்‌ (ப, ௧, வத_த்யந்தபாரந்த்ரயரூபஸ்வரூப)விஷயங்கள்‌ 
என்கை உசிதம்‌ என்னுமபி, ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (ஸ்வரக்ஷணே) டுத்யாதி, . (உள்ளபடி) 
என்றது ஸ்வயத்நக ந்த, £ஸஹத்வரூபவாஸ்தவப்ரகாரவிமிஷ்டமாக என்றபடி. (ஜ்ஞாநமில்லாதவர்க- 
ளுக்கு உபாயமாய்‌ இருக்கும்‌) என்றது அவர்களை அதி, காரிகளாகவுடைய (உபாயமாய்‌ இருக்கும்‌) 
என்றபடி. இத்தால்‌ "ஸ்வரூபவிரோதி, யான [ப்ராபகாந்தர]த்தை அஜ்ஞாந-அமாத்திகளடியாகவிடும்‌ 
அஜ்ஞர்க்கு ஆயிற்று “இது து ,ஷ்கரோபாயம்‌; ப்ரபத்தி ஸுகரோபாயம்‌” என்று ப்ரபத்தியோடொக்க 
அதுவும்‌ உபாயமாகத்‌ தோற்றுவது இதி ஆய்ப்படி வ்யாக்‌, யாநம்‌ அநுசிதம்‌ என்று கண்டுகொள்வது. (116) 


117. ஓரதி,காரிக்கு விதி,த்தமாத்ரத்தால்‌ ற்யேநஸாம்யம்சொல்லலாமோ உபாயாந்தரத்துக்கு? 
அவ்வதி, காரிக்கு மேற்படியிவிருக்குமவர்க்கு இது த்யாஜ்யமாகிலன்றோ அப்படிச்சொல்லலாவது 
என்று நினைத்துப்‌ பண்ணும்‌ தடஸ்த,ப்ரங்நத்துக்கு உத்தரம்‌ [ஜ்ஞாநிகளுக்கு அபாயம்‌] என்கிற 
வாக்யம்‌ என்று திருவுள்ளம்பற்றி, ப்ரஸ்நபூர்வகமாக வாக்யார்த்த,ம்‌ அருளிச்செய்கிறார்‌ (ஆனால்‌) 
இத்யாதி,யாலே. (117) 


ஆ 


80 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா - 118 


118. அபாயமாய்த்தது ஸ்வரூபநாமாகமாகையாலே. 
1 18. இவை ஜ்ஞாநிகளுக்கு அபாயமாவானென்‌ ? என்ன , அபாயமாய்த்தோற்றுகைக்கடி , ஸ்வதந்த்ரக்ருத்ய- 
மாய்க்கொண்டு பரதந்த்ரஸ்வரூபநாருகமாகையாலே என்கிறார்‌ . (118) 


118. இவர்களுக்கு அபாயமாவானென்‌? என்ன , [அபாயமாய்த்தது - ஸ்வரூபநாறாகமாகை- 
யாலே] என்கிறார்‌ . [ஸ்வரூப]மாவது - அத்யந்தபாரதந்த்ர்யம்‌ ; இதுக்கு ஸ்வயத்நரூபமானவது 
நாராகமிறே . (118) 


119. தத,பாயத்வத்தை ஜ்ஞாநிநாமக்‌,ரேஸரரான ஆழ்வார்பாசுரத்தாலே த,ர்மிப்பிக்கிறார்‌ . 


117. (ஜஞாநிகளுக்கு) இத்யாதி,க்கு பூர்வவாக்யவத்‌ நிர்வாஹம்‌” என்னுமபி ப்ராயத்தாலே 
அருளிச்செய்கிறார்‌ (ஸ்வரூபயாத ,ாத்ம்ய) இத்யாதி. . (117) 


1 18. மூலே [அபாய]பாப்‌ த த்துக்கு, 

|. “து, :க,ஜந்மப்ரவ்ருத்தி-மித்‌ , யாஜ்ஞாநாநாம்‌ உத்தரோத்தராபாயே தத ,நந்தராபாயாத , பவர்க்க,: 
(கெ,ளத்ம.1-1-2) என்று ந்யாயஸூத்ரத்திலே நாளவிஷயத்திலே ப்ரயோகம்‌ காண்கையாலே 
நாமாபரத்வமும்‌, 

1. “த்‌ ரவம்‌ அபாயே அபாத_ஈநம்‌”” (அஷ்‌. 1-4-2 4) என்று வ்யாகரணஸூத்ரத்திலே அபாய: ௪ 
விங்லேஷ: என்று விங்லேஷவிஷயத்தில்‌ ப்ரயோக_ம்‌ காண்கையாலே விங்லேஷபரத்வமும்‌ 
விவக்ஷிதம்‌. 

அதில்‌ 

|. ப்ரத, மார்த்த ம்‌ [ஸ்வரூபநாமகமாகையாலே] என்கிறவித்தாலே சொல்லிற்று , 

த்‌, விதீயார்த்த,ம்‌ (நெறிகாட்டி நீக்குதியோ 2) இதிப்ரமாணோத ஈஹரணேந வ்யஞ்ஜிதம்‌ என்னும- 
பி, ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (இவர்களுக்கு) இத்யாதி, (அசலாக்குகையிறே) இத்யந்தம்‌. 
[அபாயமாய்த்தது] என்றது "[அபாய]பத ,வ்யவஹாரவிஷயமாய்த்தது' என்றபடி. "கர்மஸாங்க்‌,யா- 
த,யங்மாாஸ்த்ரை: [உபாய]த்வேநதர்யிதா: । ஹிம்ஸாஸ்தேயா(த, யா)தி,காஸ்மராஸ்த்ரை: 
(௮பாய)த்வேந த,ரர்மிதா: (ல.த.1 7-8 0) என்கிறவித்தையுட்கொண்டு மங்கை (அபாயமாவா- 
னென்‌ ?) என்று. 'அபாயஹேதெள அபாயவ்யபதே, மா: என்னுமபி ப்ராயத்தாலே மூலத்திலே [நாமாக- 
மாகையாலே] என்றவிது. என்னுமபி, ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ ([ஸ்வரூப]மாவது)இத்யாதி, . 
"ஓ பாயாந்தரத்யாக, ர்வகஸித்‌, தே, ஈபாயஸ்வீகாரஹேதுஸ்வருபயாத £த்ம்யஜ்ஞாநவத்‌ 6 விஷயத்திலே 
ஈஸ்வரனுக்கு அத்யந்தாபி, மதி பிறந்திருக்கையாலே அவர்கள்‌ மீண்டும்‌ உபாயாந்தரத்திலே ப்ரவர்த்தித்‌- 
தால்‌ அந்த வியிஷ்டாபி, மதித்‌, வம்ஸம்‌ பிறக்குமாகையாலே உபாயாந்தரம்‌ தாத்‌, ருறவிமிஷ்டாபி - 
116 
118. மோக்ஷார்த்தி_களுக்கு உபாயங்களாக விஹிதங்களான உபாயாந்தரங்கள்‌ ட்ட 
ளாகைக்கு அடியென்‌ என்கிற ப்ரங்நத்துக்கு உத்தரம்‌ [அபாயமாய்த்தது] இத்யாதி,வாக்யம்‌ 
என்று திருவுள்ளம்பற்றி அருளிச்செய்கிறார்‌ (இவர்களுக்கு) இத்யாதி,யாலே. (அத்யந்த- 
பாரதந்த்ர்ய) மாவது - பேக, மோக்ஷ்ஸாத,நக்ருத்யநர்ஹர்த்வரூபபாரதந்த்ர்ய பக்தி . ஸ்வப்ர- 
வ்ருத்திநிவ்ருத்திரூபபாரதந்த்ர்‌ யவ்ருத்திக்கு விரோதியான ஸ்வயத்நாத்மக-உபாயாந்தரம்‌, 
பரதந்த்ரவ்ருத்திக்கு மூலமான பாரதந்த்ர்யமக்திக்கு நாறாகமாகையாலே அருளிச்செய்கிறார்‌ 
(இதுக்கு) இத்யாதி. ஆக இவ்வளவால்‌ உபாயாந்தர[ஸ்ய]) ங்யேநஸாம்யமும்‌, தது,பபாத,கமாக 
ஸ்வருபநாமகத்வமும்‌ சொல்லிற்று. (118) 


வா- 119 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 81 


1 19 . தத,பாயத்வப்ரகாமாகப்ரமாணம்‌ காட்டுகிறார்‌ , [“நெறிகாட்டி"] இத்யாதி_யால்‌ . 

1 19. “நெறிகாட்டி நீக்குதியோ” என்னாநின்றதிறே . 

ஸாத_நாந்தரங்களைக்காட்டி அகற்றப்‌ பார்த்தாயோ என்று , இவை அவனை அகற்றும்‌ அபாயங்களாகவே 
த்‌, ராவிடவேத,ஸூக்தி சொல்லாநின்றதிறே . (119) 
[“டுநறிகாட்டி”] என்று துடங்கி . அதாவது - உன்னையொழிய வேறோருபாயத்தைக்காட்டி உன்‌ 
பக்கலினின்றுமகற்றப்பார்க்கிறுயோ ? என்கையாலே , ப்ராபகாந்தராபாயத்வம்‌ ஸித்‌_த,_மிறே 
என்கை . நீக்குகையாவது - பரதந்த்ரமான வஸ்துவை ஸ்வதந்த்ரக்ருத்யமான உபாயாநுஷ்ட_ஈநத்‌- 
திலே மூட்டித்தனக்கசலாக்குகையிறே . (119) 


| 19. (நீக்குதல்‌ - விள்லேஷிப்பிக்கை. "இத்தால்‌ விள்லேஷஹேதுவும்‌ [அபாய]மப்‌ த ,விவக்ஷிதம்‌ 
என்று ஸூசிதம்‌” என்னுமபி ப்ராயத்தாலேயருளிச்செய்கிறார்‌ (தத்‌) இத்யாதி, - 

இன்வர்த்த,த்தை என்னாதே (தத,பாயத்வத்தை) என்று [அபாய]மப்‌,த,பர்யந்தநிர்தே மாம்‌ 
பண்ணிற்று , அதினுடைய அர்த்த ,ாந்தரபரதாபி,ப்ராயத்தாலே' என்று கண்டுகொள்வது. [“நெறி 
காட்டி”] இத்யாதி, பெரியதிருவந்தாதி. இதுக்கர்த்த,ம்‌ (அதாவது) இத்யாதி, . [“நெறி*] ௪ வழி. 
“நெறியே முத்தியும்‌ வழியும்‌ இருபெயர்‌” என்னக்கடவதிறே , “அதில்‌ லெளகிகமான மார்க்கத்தை 
விவகஷிக்கில்‌ ப்ரக்றுதாஸங்க ,தியாகையாலே “நெறியெல்லாமெடுத்து உரைத்த” | இங்கு ஈட்டிலும்‌ 
அடையவளைந்தானிலும்‌ ப,ஹுவிரேஷங்கள்‌ உக்தங்கள்‌ | இத்யாதி, பிற்போலே உபாயவிவகை 
உசிதை' என்னுமபி,ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (உபாயத்தை) இதி. [“நீக்குதியோ?”] 
என்கிறவிதுக்கர்த்த ம்‌ (அகற்றப்பார்க்கிறாயோ?) இதி. “(1)ஹேது(2ஸாத்‌ , ய-பத ஈத்‌, யாஹாரேண 
வாக்யபரிஸமாப்தி' என்னுமபி ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (என்கையாலே) இத்யாதி. . 
(ப்ராபகாந்தராபாயத்வம்‌) என்றது - "உபாயாந்தரத்தினுடைய ப ,க.வத்‌, விள்லேஷஹேதுத்வம்‌ 
என்றபடி. "ப்‌, ரஹ்மணஸ்ஸர்வக_தத்வாத்‌ தத,வதி, கவிள்லேஷம்‌ அஸம்ப ஈவிதமானாலும்‌ 
உ பாயாந்தரம்‌ விலம்பி தப,லப்ரத, மாகையாலே தாத்‌ ர௬ுவிலம்ப ,கரணமே அகற்றுகை' என்று 
விவக்ஷிக்கை உசிதம்‌ என்னும்‌ மாங்கையிலே ௮வதாரரஹஸ்யஜ்ஞாநா(த்மக 2)ங்க ,கஸாத ,நாந்‌- 
தரத்துக்கு அவிலம்பி, தப, லஹேதுத்வமுண்டாகையாலே ஸாத, நாந்தராதீ,நப ,லவிலம்ப, ம்‌ (அகற்றுகை) 
என்ன வொண்ணாது; பின்னை ஸாத , நாந்தரபரித்யாக, பூர்வகஸித்‌ ,தே ஈபாயஸ்வீகாரஜநிதவியிஷ்டா- 
பி, மதிவிஹதிலக்ுஷண-உபேக்ஷாகரணமே உபாயாந்தரஸம்ப ந்த , பாத, நஹேதுகமான (அகற்றுகை) 
என்று கொள்ளுகையுசிதம்‌ என்னுமபி,ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (“நீக்கு”கையாவது) 
இத்யாதி, . (பரதந்த்ரமான வஸ்துவை) என்றது "விரிஷ்டாபிமதி-அஜநக-ஸாத நப்ரவ்ருத்த்ய- 
நர்ஹவஸ்துவை' என்றபடி. (ஸ்வதந்த்ரக்ருத்யமான) என்றது - வியிஷ்டாபி, மத்யவிஷய- 
சேதநார்ஹமான என்றபடி. (தனக்கு அசலாக்குகை) என்றது - உபேக்ஷிக்கை என்றபடி. (119) 


119. சிலகாலம்‌ அகன்றிருக்கைக்குடல்‌ உபாயாந்தரம்‌ என்னுமத்தைச்சொல்லுகிற 
ஆழ்வார்பாசுரத்தாலே, இதுக்கு ஸ்வரூபநாமகத்வம்‌ ஸித்‌,தி,த்தபடி என்‌? என்கிற மங்கையிலே 
“நீக்குதியோ” என்றதின்‌ அர்த்தத்தை விவரித்து அருளிச்செய்கிறார்‌ (நீக்குகையாவது) 
இத்யாதி,யாலே. (தனக்கு அசலாக்குகை)யாவது - உபாயாந்தரத்தில்‌ மூட்டி, அவ்வழியாலே 
ஸ்வதந்த்ராநுப,ாவ்யங்களான ஸ்வார்த்த,ாநுப,வாதி,களாகிற நித்யப்ரதிப,ந்த,கங்களை 
விளைவித்து , பாரதந்த்ர்யமக்தியை நமிப்பித்து மறுபடியும்‌ ஒருக்காலும்‌ ஸ்வரூபாநுரூபாநு- 
ப,வகைங்கர்யங்களைப்பெறாதபடி பண்ணிவிடுகை. (119) 


அட்‌ மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா - 120 


121. “வர்த்ததே மே மஹத்‌;ப,யம்‌”” என்கையாலே ப,யஜநகம்‌; “மா மாச: 


- 2 : £தினுடைய ஸ்வரூபநாமகத்வப்ரயுக்தமான தூ,ஷணவிரோஷங்களை அருளிச்செய்கிறார்‌ , 
(“உ *த்ததே"] இத்யாதி, வாக்யத்‌,வயத்தாலே . அதாவது “காலேஷ்வபி ௪ ஸர்வேஷ தி,க்௭ 
எர்வாஸு சாச்யுத | ாரீரேசக 30தள சாபி வர்த்ததே மே மஹத்‌,ப,யம்‌” என்று உபாயாந்தரா- 


120. ஸர்வத்ர வ்யாக்‌, யாவிகல்பங்களிலே நிக, மநமும்‌, உத்தரக்‌ ரந்த ,ஸங்க தியம்‌ ப்ரத, ம- 
வ்பாக்‌,யாநுகு,ணமாகச்சொல்லுகை க்‌, ராந்தி, கஸமயஸித்‌ த, மாகையாலே [அபாய]ரரப்‌,த,ப்ரத,ம- 
வ்யாக்‌, யாநுகு ணமாக உத்தரவாக்யஸங்க, தி (இதினுடைய) இத்யாதி, . (ஸ்வரூபநாமகத்வப்ரயுக்த- 
மான) என்றது - ஸ்வரூபநாமாகத்வநியதமான என்றபடி. (தூ ,ஷணவிமோஷங்கள்‌) என்றது - 
ப, யஜநகத்வமோகஜநகத்வாத்மகதே ஈஷங்கள்‌” என்றபடி. (ஸ்வரூபநாஸகத்வ)ம்‌ ப £விதயா 
அநுஸந்தீ,யமாநமானால்‌ ப, யஜநகமாயிருக்கும்‌, வர்த்தமாநதயா ( அதாவது ஸித்‌,த, தயா] அநுஸந்தீ, ய- 
மாநமானால்‌ மோகஜநகமாயிருக்கும்‌; * ஆக,ாமிநி ப, யம்‌: அதீதே மோக: ” என்னக்கடவதிறே. 


யத்‌ வா, ப்ராபகாந்தரத்துக்கு ஸ்வரூபாநுரூபத்வஸாத ,கதயா அபி மதமான முமுக்ஷும்ப்ரதி 
விஹிதத்வாதி ,ஹேதுக-அநுமாந(த்துக்கு) தூ ,ஷகமாகையாலே (தூ,ஷண)பப்‌,த,ப்ரயோக,ம்‌ 
பண்ணிற்று. "ப்ராபகாந்தரம்‌ ஸ்வரூபாநுரூபம்‌; முமுக்ஷம்‌ ப்ரதி விஹிதத்வாத்‌, ப்ரபத்திவத்‌” என்கிற 
அநுமாநம்‌ ப்ராபகாந்தரம்‌ ஸ்வரூபவிருத்‌,த,ம்‌, ஸ்வரூபநாமமத்வப்ரயுக்தப யாதி ஜநகத்வாத்‌; * அஹம்‌ 
பீ,தோஸ்மி” (ஜித.8) இத்யாத்‌, யுக்கஸம்ஸாரவத்‌; “மாணாச: ஸம்பத,ம்‌ தை,வீம்‌” (ப, .கீ,.1 6-3) 
இத்யாதி,ஸித்‌,த,£ஸுரப,£வவச்ச என்கிற அநுமாநத்தாலே ஸத்ப்ரதிபக்ஷிதமாகையாலே என்று 
கண்டுகொள்வது. மூலோபாத்தவசநக ,ண்ட,த்தினுடைய மேஷோபாத _ஈநபூர்வகம்‌ அதுக்கு அர்த்தம்‌ 
(அதாவது) இத்யாதி,. (காலேஷு) இத்யாதி,கம்‌ 'கி,ல'ருக்த்வேந ப்ரஸித்‌,த,மான ஜிதந்தா- 
ஸ்தவத்திலே. 


1.(காலேஷு) இத்யாதி, ஸப்தம்யந்தபத , ஈநுக்ரமத்துக்கு க,தெள என்கிறவித்தோடே பரிஸமாப்தி- 
யாகையாலே , 
॥1.(க,தெள) என்கிறவிது ப்ரதாநம்‌; 
!1:.(காலேஷு) என்று துடங்கி தச்சே ஷம்‌; 
1. (காலேஷ்வபி) என்றாப்போலே “க,தாவபி” என்னாதே (௧,தெள சா5பி) என்று வ்யத்யஸ்த- 
கபக்‌ சகாரம்‌ ஸழுச்சயபரம்‌; 

V.(“அபி”)மப்‌ தம்‌ ப்ராத, ஈந்யபரம்‌; 
ஊி.(“க தி?) மாப்‌ ஹீம்‌ உபாயபரம்‌; 
VIl-ப்ருத,க்ப்ருத,க்‌ உபாயத்வம்‌ அபி மதமாகையாலே தத,நுகு, ணமாக (“க தெள”) என்று 
(என்கிற | ஏகவசநம்‌ ஜாத்யேகத்வபரம்‌. 
இத்தைத்‌ திருவுள்ளம்பற்றி அருளிச்செய்கிறார்‌ (உபாயாந்தர) இத்யாதி, . 
[2] ஸமுச்சயத்தில்‌ ஏக(ச )காரமும்‌ இதரேதரயோக_த்தில்‌ அநேக(ச)காரமும்‌ ஒளத்ஸர்கி, கமாகையாலே 
கத்த தகவ மதிலை வ வட கிப்‌ மப கர்ப 05 ப பங 2 ல 
120. (அர்ஜுநமோகம்‌) ப,ந்து,வத,ப்ரஸங்க,ஜநிதமாயிருக்க, உபாயாந்தரற்ரவணஜநிதம்‌ 


எண்கிறது என்‌ என்னில்‌, விர்வரூபத,ர்மநமாத்ரத்தாலேயே ப.ந்து,வத,த்தில்‌ தனக்கு கர்த்ருத்வ- 
ப்‌, ரமம்‌ போய்விடுகையாலே, அதுக்குபிண்பு சரமங்லோகோபதே,மத்தாலே போக்கவேண்டூமதான 


ம்மீலாகம்‌ ஸ்வரூபவிருத்‌. த, -அதிது. ;ஷ்கரோபாயாந்தரஸ்ரவணலநிதமேயாக வேணுமிறே. (120) 


வா- 120 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 63 


என்கையாலே மோகஜநகம்‌. 
120. இவற்றின்‌ அபாயத்வத்தை ஸ்வப,ாவத்‌,வயத்தாலே ஸ்தி,ரீகரிக்கிறார்‌ மேல்‌ , “ரரீரே ௪ க,தெளன 


நுஷ்ட,ாநத்துக்கு யோக்‌,யமான காலதே_ாதே,ஹவிஷயமாகவும்‌ , உபாயாந்தரங்கள்‌ தன்விஷய- 
மாகவும்‌ , எனக்கு மஹாப_யம்‌ வர்த்தியாநின்றதென்கையாலும்‌ ; உபாயாந்தரங்ரவணாநந்தரம்‌ 
அர்ஜுநனுக்கு மோகம்‌ பிறக்க , ஸ்வரூபாநுரூபோபாயத்தையுபதேஃமித்து , “மா ராச:" என்று 


இங்கே (“தாலேஷ்வபி ச”) என்று துடங்கி (“மாரீரே ௪”) என்னுமளவாக ப்ரயுக்தமான 
ஸமுச்சயத்ரயம்‌ அங்க ங்களுடைய இதரேதரயோக , பரம்‌. 

(5] ஸப்தமிகள்‌ விஷயத்வார்த்தி கைகள்‌. 

[61 “பீ, - த்ரார்த்த ஈநாம்‌ ப, யஹேது:” (அஷ்டா.1-4-2 5) என்கிற 'அபாத,ஈந'ஸம்ஜ்ஞையை 
பரத்வாத்‌ அதி கரணஸம்ஜ்ஞஜை ப பீதி, க்கையாலே பஞ்சமீ வாராமல்‌ விஷயத்வரூப-ஆத , £ரத்வார்த்த ,௧- 
ஸப்தமிகள்‌ வந்தது" என்னுமபி,ப்ராயத்தாலே (1)த்‌, வந்த்‌, வஸமாஸ(2)(விஷய)மய்‌ ,த,ங்களாலே 
அர்த்த,நிர்தே,மாம்‌ (கால) இத்யாதி,. ஸித்‌,த,£ாந்தத்திலே தே,ராதிரிக்ததி,க்பத ஈர்த்த,ம்‌ 
இல்லாமையாலே (தேமா) இதி. ” *மீர்யதே இதி பமீரம்‌” என்று (மறீர)மாப்‌ த வ்யுத்பத்தியானாலும்‌ 
இங்கே உபாயாந்தராநுஷ்ட ஈநா-யோக்‌ , யத்வரூபவஸ்துஸாமர்த்‌ , யத்தாலே “ஜாதபுத்ர 'இத்யாத்‌ ,யுக்த- 
ஜாதபுத்ரத்வாத்‌_யுபலக்ஷித- உபசயாவஸ்த _ஈவியிஷ்டமறீரம்‌ அபி, ப்ரேதம்‌” என்னுமபி, ப்ராயத்தாலே 
“தி,ஹ - உபசயே” என்கிற 'தி,ஹுத ஈது-நிஷ்பந்ந(தே,ஹ)மப்‌_த,த்தாலே அர்த்த, நிர்தே, எம்‌ (தே,ஹ) 
இதி. 

[A] ஸமபி வ்யாஹ்ருதபத ஈர்த்த, தாவச்சே ,த,காவச்சே ,தே,ந பத ஈர்த்த ரஈந்தராந்வயத்திலே 
தாத்பர்யக்‌ ,ராஹகம்‌ 'ஸர்வ-ஸகல தி, ஊப்‌,த.ம்‌” என்னுமபி,ப்ராயத்தாலே 'ஸர்வ'பாப்‌, த.ஈர்த்த, ஈநுக்தி:. 
[8] யத்‌, வா 'ஸர்வ'மாப்‌ தங்கள்‌ ப்ரகாரகார்த்ஸ்ந்யவாசியாய்‌ உதக, யநத்வபூர்வபக்ஷத்வாதி, ரூப- 
காலப்ரகாரங்களையும்‌ , ஸமத்வ-ப்ராசீநப்ரவணத்வாதி_,ரூப-தே. ஊப்ரகாரங்களையும்‌, ஜாதபுத்ரத்வ- 
க்ருஷ்ணகேமாத்வாதி ,ரூபமஙீரப்ரகாரங்களையும்‌ உபாயாந்தராநுஷ்ட ,ாநயோக்‌ , யதாத்வேந விவ்க்ஷித்து , 
“ஸர்வ'மாப்‌ த £ர்த்த_ம்‌ (உபாயாந்தராறுஷ்ட ஈநத்துக்கு யோக்‌, யமான) என்கிறவிது” என்றாகவுமாம்‌. 
உக்தரீத்யா (க,தெள) என்கிறவிதுக்கர்த்த,ம்‌ (9.பாயாந்தரங்கள்‌ தன்‌ விஷயமாகவும்‌) இதி. 
அங்க ஈங்கி ப ஈவ। அங்க ஈநாம்‌ மேஷித்வேந ) ஸமுச்சயபர'ச'மாப்‌ த ,ார்த்த, ம்‌ உம்மை. 


[A] ப,யம்‌ ப,ாவ்யநர்த்த,£மரங்கநம்‌ 

[8] அமங்கநீய-அநர்த்த, மஹத்த்வாத்‌ அ௱ங்கநமஹத்த்வம்‌. 

[எ] அமங்கநீயமான அநர்த்த த்தினுடைய மஹத்த்வமும்‌, ஸ்வரூபஹாநிபர்‌ யவஸிதமானாலே 
முக்‌, யமல்லது , “இந்த ப, யம்‌ து,ஷ்கரத்வநிப ந்த, நம்‌” என்னவொண்ணாது; | து,ஷ்கரத்வநிப_ந்த, ந- 
மாகில்‌ ] தெ,ளஷ்கர்யத்தால்‌ ௨உ.பாயநிஷ்பத்திவிரஹமொழிய, ப்ரதிகூலவஸ்த்வாபத்திரூபமுக்‌, யா- 
நர்த்த மில்லையே ? இத்தைத்திருவுள்ளம்பற்றி அருளிச்செய்கிறார்‌ (மஹாப, யம்‌) இத்யாதி, . “ரஹஸ்யம்‌” 
என்றாதல்‌, ஏதத்ப்ரப ,ந்தாதி காரிகள்‌ எல்லாருக்கும்‌ ம்லோகமழீரம்‌ அவக ,தமாயிருக்கும்‌ என்றாதல்‌ 
( திருவுள்ளம்பற்றி ] “மாணாச:”” என்கிறவிதினுடைய மேஷத்தை உபாத,ாநம்‌ பண்ணாமல்‌ 
ததரர்த்த,கத,நம்‌, (உபாயாந்தரள்ரவண) இத்யாதி. (உபாயாந்தரங்ரவணாநந்தரம்‌) என்றது 
ஸ்வமஙீரத்வகத நாதி, பூர்வகம்‌ உபதி,ஷ்டமான உபாயாந்தரத்தினுடைய (ம்ருவணாநந்தரம்‌) என்றபடி. 
(அர்ஜுநனுக்கு பேகம்‌ பிறக்க) என்றது ஜிதேந்த்‌,ரியாக்‌,ரக,ண்யனாகையாலே து, ஷ்கரத்வநிப,ந்த,ந- 
மோகம்‌ கூடாதாகையாலே, பூர்வோக்தஸ்வமரீரத்வாதி ,ஹேதுக-அத்யந்தபாரதந்த்ர்யஜ்ஞாநமூலக- 
உபாயாந்தரஸ்வரூபவிருத்‌ ,த,த்வஜ்ஞாநாதீ , ந(மோகம்‌ பிறக்க) என்றபடி. ஸ்லோகத்தில்‌ “மாம்‌” 


84 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா - 120 


சா$பி வர்த்ததே மே மஹத்‌,ப,யம்‌" என்று ஸாத,நாந்தராநுஷ்ட,ாரநயோக்‌,யமான ராரீரத்திலே இருக்கவே 
கான்றத்தை | ௪ உமிழ்ந்ததை ] க்கவ்வி விக்குமாப்போலே , த்யக்தமான இவற்றிலே மீண்டும்‌ மூட்டுகிறதோ- 
வென்று , ஆற்ரயத்தளவல்லாத ப,யம்‌ கனக்க அநுவர்த்தியாநின்றதென்கையாலே , இவை ஸ்வரூபஹாநி- 
நிமித்த-ப ,பஜநகங்களுமாய்‌ ; “மா ஸஈச:” என்று ஸாத, நாந்தரத,ர்றநத்தாலே கலங்கி ளோகாவிஷ்டனான 
அர்ஜுநனை , பழுதையைப்‌ பாம்பென்று மோகிக்கவேண்டா என்கையாலே , ஸ்வாநுரூபமல்லாமையைப்பற்ற 
மோகஜநகங்களுமாயிருக்கும்‌ . இப்படி ப,யமோகஜநகங்களான அபாயங்களாகையாலே , ஸ்வரூபவிரோதி,- 
த்வமே இவற்றின்‌ நிரவமோஷபரித்யாக,ஹேதுவென்னுமிடம்‌ ஸுவ்யக்தம்‌ . (120) 


1 2 1. இதின்‌ ஸ்வரூபவிரோதி,த்வத்தை இசைவிக்கிறார்‌ மேல்‌ , [இப்படி] இத்யாதி,யால்‌ . 
121. இப்படி கொள்ளாதபோது ஏதத்ப்ரவ்ருத்தியில்‌ ப்ராயஸ்சித்தவிதி, கூடாது. 


மோகாபநோத_நம்பண்ணியருளுகையாலும்‌ ; ஸ்வரூபவிரோதி,யான ப்ராபகாந்தரம்‌ ஜ்ஞாநிக- 
ளுக்கு ப,யஜநகமுமாய்‌ ணோகஜநகமுமாயிருக்குமென்கை . (120) 


1 2 1 , கீழ்ச்சொன்னபடியே அர்த்தத்தை அங்கீ, கரியாதவளவில்‌ விரோதங்காட்டுகிறார்‌ , [இப்படிக்‌ 
கொள்ளாதபோது] என்று துடங்கி. [இப்படிக்‌ கொள்ளாதபோது] என்றது - ஸ்வரூப- 


என்கிறவிதினுடைய அர்த்த_ம்‌ (ஸ்வரூபாநுரூப) இதி. 'மமுண'மப்‌ த,ார்த்த,ம்‌ (உபாயத்தை) என்று. 


"உத்தரார்த்த,ம்‌ (2? ௪ உத்தரபத,ம்‌] அஜ்ஞாதஜ்ஞாபநவிதி " என்னுமபி ப்ராயத்தாலே (உப- 
தே,மித்து) என்றது. | "அப்ரவ்ருத்தப்ரவர்த்தநவிதி “ என்னுமபி , ப்ராயத்தாலேயன்று | (மோகாப- 
நோத, நம்‌) - மோகநிவர்த்தநம்‌. "மூலத்திலே [ப, யஜநகம்‌] இத்‌, யாதிக்கு விமோஷ்யம்‌ ப்ரக்ருதமான 
ப்ராபகாந்தரம்‌. அது அபாயத்வரூப-அவ்யவஹிதோக்தப்ரகாரவியிஷ்டமாய்க்கொண்டே , விமோஷ்யமா- 
யிருக்கும்‌” என்னுமபி, ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (ஸ்வரூபவிரோதி, யான) இத்யாதி, . “(ப,ய 
.. மோக)ங்களுக்கு ப்ரதிஸம்ப ந்தி, கள்‌ பூர்வப்ரக்ருதஜ்ஞாநிகள்‌ (வா.1 1 7)' என்னுமபி ப்ராயத்‌- 
தாலே(ஜ்ஞாநிகளுக்கு) என்றது. (120) 


121. உத்தரக்‌, ரந்த ஈவதாரிகை (கீழ்ச்சொன்னபடியே) இத்யாதி, . (அர்த்த, த்தை) என்றது 

(1) “ப்ரமேயத்தை? என்றபடி. 

(2) யத்‌,வா, "இப்ரப_ ந்த, ம்‌ ரஹஸ்யவ்யாக்‌, யாநரூபமாகையாலே நமஸ்மாப்‌ த, த்யாக விதி, களுடைய 
அபி, தே, யத்தை என்னவுமாம்‌. "மூலத்திலே [இப்படி] என்கிறவிது மோகஜநகத்வாதி , ப்ரயோஜகதயா 
ப்ரத ஈநமாயும்‌ ப்ரக்ருதமாயுமிருக்கிற (வா. 1 1 8)[ஸ்வரூபநாமாக]த்வத்தைப்பராமர்மிக்கிறது' 
என்னுமபி ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ (வா.1 1 8) (ஸ்வரூபநாமாகம்‌ என்று) இத்யாதி, . 
[ஏதத்ப்ரவ்ருத்தியில்‌] என்கிறவிது “விவாஹே நாந்தீ,முக,ம்‌ குர்யாத்‌” என்கிறவிடத்தில்‌ 'விவாஹ'- 
சாப்‌, தம்‌ தத்ப்ராக்காலலக்ஷகமாகிறாப்போலே உபாயாந்தரப்ரவ்ருத்தி | மாப்‌,த,ம்‌ தத்‌ | ப்ராக்காலலக்ஷக- 


121. (புந:ப்ரயோக, மன்று) என்கிறவிடத்தில்‌ பிள்ளைஸந்நிதி,யிலே ஒரு ்ரீவைஷ்ணவர்‌ 
புறு:ப்ரபதுருமாவது என்ன என்று கேட்க, பிள்ளையும்‌, 'ஒரு குறளன்‌ ஒரு நெடியனைப்பற்றிக்‌ 
மகொண்டு ஆற்றிலே போகாநின்றால்‌ நரிப்பள்ளம்கண்டவாறே கையையிறுகப்பிடிக்குமோபாதி , 
தனக்குள்ள அத்‌,யவஸாயத்திலே ஊன்றுகையே புந:ப்ரபத்தி' என்று அருளிச்செய்தாராம்‌ 
என்கிற ஐதிஹ்யம்‌ அநுஸந்தே,யம்‌. (121) 


வா- 121 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ 85 


நாறாகமென்று கொள்ளாதபோதென்றபடி ; [ஏதத்ப்ரவ்ருத்தியில்‌ ப்ராயங்சித்தவிதி, கூடாது] 
என்றது - “ஸக்ருதே,வ ஹி ஸாஸ்த்ரார்த்த,: க்ருதோ$யம்‌ தாரயேந்நரம்‌ | உபாயாபாய- 
ஸம்யோகே, நிஷ்ட,யா ஹீயதே5நயா || அபாயஸம்ப்லவே ஸத்‌,ய: ப்ராயங்சித்தம்‌ ஸமாசரேத்‌। 


மன்று; கிந்து “ராஹூபராகே, ஸ்நாயாத்‌” என்கிறவிடத்திலே 'ராஹூபராக, "பதம்‌ போலே 
ஸ்வாரஸிகநிமித்தஸம்ப , ந்த, யுக்தப்ராயங்சித்தஸமபி ,வ்யாஹாராறுகு ,ண்யேந நிமித்தத்வ- 
பர்யவஸாநமாம்படி தத ஈஞ்ரயகாலலக்ஷ்கமாகையுசிதம்‌” என்னுமபி ப்ராயத்தாலே அருளிச்செய்கிறார்‌ 
(ஸக்ருதே,வ) இத்யாதி, . இந்த வசநஸந்த,ர்ப்ப, ம்‌ லக்ஷ்மீதந்த்ரஸ்த ம்‌. “அஸ்யாம்‌ ஸ்தி,தோ ஐகந்‌- 
நாத_ம்‌ ப்ரபத்‌,யேத ஜநார்த்த,நம்‌” (ல.த.1 7-9 0) இதி பூர்வவாக்யோக்தப்ரபத்திபராமர்மி (அயம்‌) 
என்கிறவிது. “ஹிம்ஸாஸ்தேயாத , யஸ்மாஸ்த்ரை[ரபாய]த்வேநதர்மிதா : | கர்மஸாங்க்‌,யாத,யஸ்‌- 
ரணாஸ்த்றை: [உபாய]த்வேந த,ர்ஸிதா :”” என்று பூர்வாநுஸாரத்தாலே (உ பாயப்‌ தம்‌ “கர்மா 
ஸாங்க்‌, யம்‌ ததா யோக, இதி மாாஸ்த்ரவ்யபாஸ்ரயா:”” (ல.த.1 7- -49) என்று சொன்ன கரம- 
ஜ்ஞாநப, க்திபரம்‌; (அபாயம்‌. ,த,ம்‌ ஹிம்ஸாசெளர்யாதி, பரம்‌. “ஏஷா ஸா வைதி, கீ நிஷ்ட,ா 
ஹ்யுபாயாபாயமத்‌ யமா” என்று 'பூர்வப்ரக்ருதையாகையாலே (அநயா) என்றது. நிதராம்‌ ஸ்தி, தி: 
- (நிஷ்டா). “மத்‌, யமாம்‌ வ்ருத்திமாஸ்தி த:””(ல.த.1 7-5 8) , “மத்‌,யமாம்‌ ஸ்தி,திமாஸ்தி, தா” 
(ல.த.17-99) என்று பூர்வாபராநுரோத,த்தாலே "நிதராம்‌" என்றது ப,க,வத,த்யந்தாபி, மதி- 
ப்ரயோஜகத்வத்தைப்பற்ற. (அபாயஸம்ப்லவே) ௪ அபாயப்ரவ்ருத்தெள . ப்ரலயார்ணவஜலல்யாப்திவத்‌ 
ஸர்வங்கஷத்வவிவக்ஷயா ப்ரவ்ருத்தியை (ஸம்ப்லவம்‌) என்கிறது. (உபாயத்வ ஸ்வீகாரே) என்றது 
"விநியோக, ப்ருத,க்த்வந்யாயத்தாலே உபாயத்வேநா$நுஷ்ட,ாநே' என்றபடி. இத்தையுட்ொண்டு 
அருளிச்செய்கிறார்‌ (என்று) இத்யாதி, 


“ " ஸ்வரூபஜ்ஞனுக்கு ஹிம்ஸாஸ்தேயாத்‌ , யபாயஸம்ப ந்த, ம்‌ அநந்யரரணத்வாதி, ஸ்வரூபவிஷயக- 
-அவத ஈநவிரஹஹேதுகமாகையாலே தத்ஸஹபடி , தமான உபாயத்வஸ்வீகாரமும்‌ தத்‌,வத்‌ 
ஸ்வரூபாநவத ஈநஹேதுகம்‌" என்றுஸித்‌,த, ம்‌” என்னுமபி, ப்ராயத்தாலே (ப்ராமாதி,கமாக) என்றது. 
ப்ரமாத_ மாவது இங்கு ஸ்வரூபாநவத , நம்‌. 

1. இத்தால்‌, "பு புத்‌, தி, பர்வக-அஸக்ருத, ஈவ்ருத்தத்தில்‌ ப்ராயம்சித்தாதி , காரமே இல்லை' என்று கருத்து. 
॥.அத,வா " "அபாயகர்த்தா ஸத்‌,ய:"' என்றும்‌ "உ பாயத்வஸ்வீதர்த்தா" என்றும்‌ பு,த்‌,தி,பூர்வகத்வ- 
க பபிதகர்த்ருத்வபே , ஈத, கநிர்தே, ராம்‌ பண்ணாமல்‌ (அபாயஸம்ப்லவே) என்றும்‌ (உ பாயத்வஸ்வீகாரே) 
என்றும்‌ “மத்தோ பூ,தம்‌ ந து மயா க்ருதம்‌” இத்யாதி,களில்‌ போலே க்ரியாஸம்ப,ந்த  மாத்ரபே, ஈத,க- 
நிர்தே, மாம்‌ பண்ணினவித்தாலே 'அபு.த்‌,தி, பூர்வகத்வரூபபூர்வோக்தப்ராமாதி, கத்வம்‌ லப்‌,த,ம்‌' 
என்னுமபி ப்ராயத்தாலே (ப்ராமாதி,கமாக) என்றது” என்னவுமாம்‌. “ப்ரபத்‌,யேத ஜநார்த நம்‌” 
என்று பூர்வாநுஸாரத்தாலே (ப்ராயஸ்சித்தம்‌ ஸமாசரேத்‌) என்கிறவிடத்திலே கர்த்தா ப்ரபந்நனாக 
வேணும்‌ இத்யபி ப்ராயேண (ப்ரபந்நனானவனுக்கு) என்றது. 


வசநஸ்த, மான (உபாயாநாம்‌ உபாயத்வஸ்வீகாரே) என்கிறவிதுக்கும்‌ மூலஸ்த, மான [ஏதத்ப்ரவ்ருத்தி- 
யில்‌] என்கிறவிதுக்கும்‌ க்‌, ரந்த, லாக வார்த்த, ம்‌ தந்த்ரேண அர்த்த,கத,நம்‌ (௨. பாயாந்தர) இத்யாதி, . 
வசநமூலயோ: (ஸ்வீகார)[ப்ரவ்ருத்தி]பத,ங்கள்‌ தத. ஈஸ்ரயகாலலக்ஷகங்கள்‌ . நிமித்தத்வம்‌ ஸித்‌,த,- 
ஸாத்‌, யஸமபி வ்யாஹாரந்யாயஸசிவப்ராயங்சித்தஸமபி, வ்யாஹாரப_லலப்‌ யம்‌. இத்தால்‌ - 
உபாயங்களாகத்‌ தோற்றுகிற இந்த ஸாத  நாந்தரங்களை ப்ரவர்த்திப்பிக்குமிடத்து கூர்மாண்ட , கண 
ஹோமாதி ,ப்ராயம்சித்தகர்மவிதி, யோக்‌,யதை ஸம்பாதி க்கவேண்டாமையாலே (கூடாது). “ஸ்வரூப- 


86 மூன்றாம்‌ ப்ரகரணம்‌ வா- 121 


ஸ்வரூபவிரோதி,த்வேந இவை த்யாஜ்யங்கள்‌ என்று கொள்ளாதபோது , உபாயமாகத்‌ தோற்றுகிற இந்த 


ப்ராயங்சித்திரியம்‌ ஸாத்ர யத்புநற்றரணம்‌ வ்ரஜேத்‌ || உபாயாநாமுபாயத்வஸ்வீகாரே- 
5ப்யேததே,வ ஹி” என்று ப்ரபந்நனானவனுக்கு ப்ராமாதி,கமாக உபாயாந்தரப்ரவ்ருத்தி வந்த 
ப்ராப்தங்களேயாகில்‌ ப்ராயங்சித்தம்‌ பண்ணி இவற்றிலிழியவேண்டுவதில்லை; ஸ்வரூபப்ராப்தத்தில்‌ 
இழிகிறவனுக்கு அதுகாணாமையால்‌" என்று “விவாஹே நாந்த்‌முக,ம்‌ குர்யாத்‌” இத்யாதி, நிர்தே மம 
ஸாஜாத்யாபி ப்ராயேண ஆய்ப்படி வ்யாக்‌,யாநம்‌ அநத்யுசிதம்‌ என்று கருத்து. (அபாயஸம்ப்லவே) 
என்று ஸஹபட ,நவ்யஞ்ஜிதம்‌ (அபாயப்ரவ்ருத்தியில்‌ போலே) என்றது. இத்தால்‌, “பரித்யஜ்ய” 
இத்யாதி களுக்கு அராக்திஹேதுகத்யாக ,£நுவாத ,த்வான்ரயணத்தாலே கத, ஞ்சித்‌ அந்யத,ாஸித்‌,தி, 
ராங்கிக்கிலும்‌; 

(1) உபாயஸம்யோக த்தில்‌ ப்ராயங்சித்தவிதி, அவிசால்யம்‌; 

(2) தத்ரா5பி அபாயதுல்யப்ராயஸ்சித்தவிதி , து, ரபஹ்நவம்‌; 

என்று வ்யஞ்ஜிதம்‌. (ஏததே,வ) என்கிறவிது (புநன்ாரணம்‌ வ்ரஜேத்‌) என்று பூர்வப்ரக்ருதையான 
புந:ப்ரபத்தியைப்‌ பராமர்யிக்கிறது. "லிங்க, ஸாமாந்யவிவக்ஷயா நபும்ஸகலிங்க_ம்‌ வந்து கிடக்கிறது" 
என்னுமபி ப்ராயத்தாலே(புந:ப்ரபத, நரூப) இதி. (ப்ராயம்சித்தி:) இத்யநுஷங்க ,ஸித்‌_த ஈர்த்த,ம்‌ 
(ப்ராயம்சித்தத்தை) இதி. வசநஸ்த ,'லிங்‌'ப்ரத்யயத்தையும்‌ மூலஸ்த, [விதி ]மப்‌,த,த்தையும்‌ 
உட்கொண்டு (விதி க்க) என்றது. 


அயமாமாய: :- 
1. உபாயஸம்யோக  நிமித்தகப்ராயய்சித்தவித்‌  யுந்நீ-உபாயஸம்யோக_ஜநநீயப்ரத்யவாயப ,ாக்த்வ- 
ப்ரயோஜகம்‌ {எது என்னில்‌] ப்ரபந்நத்வம்‌ என்னவொண்ணாது 3 முக்‌, யாமக்தியாலே 


அநுகல்பத்தை அநுஷ்டி ,த்தவனுக்கு முக்‌, யத்திலே ரக்தியுண்டானபின்பு அதிலே ப்ரவர்த்தித்தால்‌ 
ப்ரத்யவாயோந்நாயகப்ராயங்சித்தவித ஈநம்‌, கெ,ளணமுக்‌, யஸ்த,ஈநங்களிலே காணாமையாலே; 
கிந்து, “அநைள்வர்யாத்‌ ஸ்வப ஈவஜாத்‌”” என்று சொன்ன ஸஹஜப ,க,வத்பரதந்த்ரசேதநத்வம்‌ 
தத்ப்ரயோஜகம்‌ என்னவேணும்‌. ஏதாத்‌, ர௬ுபாரதந்த்ர்யஜ்ஞாநவிரஹஸஹக்ருதஸ்வயத்நவாஸநா- 
வத்‌, விஷயத்திலே உபாயாந்தரவிதி, ஸாவகாமமாகையாலே தத்‌, வையர்த்‌, யப்ரஸங்க மில்லை. இந்த 
பாரதந்த்ர்யஜ்ஞாநவத்‌, விஷயத்தில்‌ உபாயஸம்யோக ,நிமித்தகப்ராயஸ்சித்தவிதி க்கு ஸார்த்த,க்யம்‌ 
ஸித்‌,த,ம்‌. 


ப்ரபந்நனுக்கு ப்ராயேண இந்த ப்ராயங்சித்தாதி ,காரபூ,தபாரதந்த்ர்யஜ்ஞாநம்‌ உண்டாயிருக்குமாகை- 
யாலே ப்ரபந்நனுக்கு இந்த ப்ராயங்சித்தத்தை விதி,த்ததித்தனையல்லது "ப்ரபந்நத்வம்‌ ப்ராயஞ்சித்த- 
ப்ரயோஜகம்‌' என்று அன்று. இப்படி ஸர்வாத்மஸாத, ஈரணஸஹஜப, ௧. வத்பாரதந்த்ரயஜ்ஞாநாதி, காரக- 
ப்ராயஸ்சித்தவித்‌ ,யுந்நீதமாய்‌ ஸர்வாத்மஸாத ஈரணஸஹஜப ,௧,வத்பாரதந்த்ர்யாவச்சி ,ந்நப்ரதி- 
ஸம்ப ந்தி, தாகமான ப்ரத்யவாயம்‌ தான்‌ விமிஷ்டாபி மதிவிரஹபர்யவஸிதமான பாரதந்த்ர்யஹாநி- 
ரூபஸ்வரூபநாமாலகஷண-அநிஷ்டாவஹமாகையாலே 'உபாய' | ௪ உபாயாந்தர ] ஸம்யோக, நிமித்தக- 
ப்ராயங்சித்தவித ஈநம்‌ உபாயாந்தர ( க,தசேதந ] ஸ்வரூபநாமகத்வஸாத , கமாகிறது . 


॥.கிஞ்ச, ப்ரபந்நத்வம்‌ உக்தவித , ப்ரத்யவாயப ஈக்த்வப்ரயோஜகமானாலும்‌, இந்த ப்ராயஸ்சித்தவிதி,- 
ஸாமர்த்‌,யத்தாலே உபாயாந்தர | க,தமான சேதந ] ஸ்வரூபநாமமத்வம்‌ ஸித்‌,த,ம்‌. எங்ஙனே என்னில்‌ 
உபாயஸம்யோக த்தில்‌ நிஷ்ட,ராஹாநி சொல்லிற்று. இந்த நிஷ்ட,ாஹாநிதான்‌ 

|.அபாயவத்‌ நரகாபத்திஹேதுகையாகாது. அந்யத்ர, முக்‌, யாநுகல்பங்களில்‌ இப்படிக்காணாமையாலே ; 


